MISTITUTEOF 
TRAILS 


மூலிகைக் கற்பங்கள் 


பதிப்பாசிரியர் ம . சத்தியபாமா 


பாவரும் 


an 


INTS 


STUDIES 


ONAL 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 

சென்னை 


பதும் 
ஊரு 


INSTITUTEOFTAMILS 


" 


மூலிகைக் கற்பங்கள் 


மா . சத்தியபாமா எம்.ஏ., எம்.பில் . 


யாவரும் 


கேளிர் 


STUDIES 


INTERNATIONAL 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 
International Institute of Tamil Studies 
டி.டி.டி.ஐ. வளாகம் , தரமணி ( அஞ்சல் ) 

சென்னை - 600113 . 


BIBLIOGRAPHICAL DATA 


Title of the book 


: MULIKAIK KARPANKAL 


Author 


: M. Sathya Bama 


: International Institute of Tamil Studies, 

Chennai - 600 113 


Published by & 
Copyright 
Publication number 
Language 


: 240 


: Tamil 


Edition 


: First 


Dateof Publication 


: September, 1996 


Paper used 


: 16 Kg . Creamwove 


Size of the book 


: 1/8 Demy 


Printing types used 


: 10 pr. 


Number of copies printed 


: 1,000 


Number of pages 


: xvi + 336 


: Rs . 80.00 


Price 
Typesetted by 


: VASANTHA PRINTERS , 
25 , Arunachalapuram , 
Adyar, Chennai - 600 020 Ph : 4913971 


Printer 


: SHRI VIGNESH PRINTS , Ms - 33. Ⓡ 4848480 


Binding 


: Paperback 


Subject 


: Siddha medicine 


Quiroflyr Gwaluso 


பாதும் யோவா 

INSTITUTEOF TAWILS 


கேளிர் 


முனைவர் ச.சு. இராமர் இளங்கோ 
இயக்குநர் 
உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 


SIONS 


INTERNATIONAL 


அணிந்துரை 
உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனத்தில் 1979 - இல் சுவடியியல் பட்டய 
வகுப்பு தொடங்கப்பட்டது . 1982 இல் சுவடியியல் மாணவியாகச் சேர்ந்து 
பயின்றவர் செல்வி சத்தியபாமா , அந்த ஆண்டில் தேர்வு பெற்ற 
மாணவர்களுள் முதன்மைத் தகுதி பெற்றதால் இந்நிறுவனத்தில் ஓராண்டு 
சுவடியியல் ஆய்வாளராகப் பணியாற்றும் வாய்ப்பைப் பெற்றார் . 
அப்பொழுது திட்டப் பணியாகச் செய்த நூல்களுள் ஒன்று மூலிகைக் 
கற்பங்கள் . 

பேராசிரியர் க.த. திருநாவுக்கரசு இந்நிறுவனத்தின் இயக்குநராக 
இருந்தபோது செல்வி சத்தியபாமாவின் எழுத்துரு கண்ணப்பா ஆர்ட் 
பிரிண்டர்ஸிடம் கொடுக்கப்பட்டது . 16 பக்கங்கள் கொண்ட ஒரு பாரம் 
அச்சடிக்கப்பட்டது . 

பேராசிரியர் க.த. திருநாவுக்கரசு அவர்கள் காலத்தில் அச்சுக்குக் கொடுத்த 
அந்த எழுத்துருவினைப் பற்றித் தற்போது அறிய வந்தேன் . அச்சுகத்தாரிடம் 
தொடர்பு கொண்டு கேட்டபோது அவ்வெழுத்துரு அவர்களிடம் இல்லை 
என்றும் , அவ்வெழுத்துரு அச்சுப்படி திருத்திய புலவர் வெற்றியழகன் 
என்பவரிடம் இருக்கலாம் என்றும் தெரிவித்தனர் . எட்டாண்டு கால 
இடைவெளி ஏற்பட்டு விட்டதால் அவ்வெழுத்துரு அவரிடம் இருக்குமோ 
என்று ஐயுற்றேன் . எனினும் புலவர் வெற்றியழகனிடம் அவ்வெழுத்துரு 
பற்றிக் கேட்டேன் . பொறுப்புமிக்க அவர் அவ்வெழுத்துருவைப் பாதுகாத்து 
வைத்திருந்தார் . பிறகு அவ்வெழுத்துருவை நிறுவனத்தில் ஒப்படைத்தார் . 
பாராட்டத்தக்க நற்பண்பாளர் . அவ்வெழுத்துரு இப்போது வெளியீட்டுக் 
குழுவினரின் பரிந்துரைக்கிணங்க வெள்ளி விழா ஆண்டு வெளியீடாக 
வெளிவருகிறது . 


iv : 


சத்தியபாமா 


( 


சத்தியபாமா சித்த மருத்துவத்தில் மூலிகைக் கற்பங்கள் பற்றி மிக நன்றாக 
ஆய்வு செய்துள்ளார் . சித்த மருத்துவக் கல்லூரியில் பாடமாக வைக்கத் 
தகுதியுடையது இந்நூல் எனில் அது மிகையாகாது என்று மூலிகை மணி 
வேங்கடேசன் இந்நூலைப் பற்றிக் கருத்துத் தெரிவித்துள்ளார் . 

சத்தியபாமா மேலும் இது போன்ற சிறந்த நூல்களை வெளியிட்டுத் 
தமிழுக்குப் பெருமை சேர்க்கவேண்டும் என்று வாழ்த்துகிறேன் . 

நிறுவன வளர்ச்சிக்கு ஆக்கமும் ஊக்கமும் தருகின்ற மாண்புமிகு கல்லி 
அமைச்சர் , மாண்புமிகு தமிழ் ஆட்சிமொழி - பண்பாட்டுத்துறை அமைச்சர் , 
தமிழ் வளர்ச்சி - பண்பாட்டுத்துறைச் செயலாளர் ஆகியோர்க்கு எங்கள் இனிய 
நன்றி . 

இந்நூலின் மெய்ப்பினைத் திருத்தம் செய்த தமிழ் ஓலைச்சுவடிகள் 
பாதுகாப்பு மையத்தின் ஆய்வு அலுவலர் மருத்துவர் ப . நீலகண்டன் 
அவர்களுக்கும் , ஒளிக்கோர்வை செய்த வசந்தா அச்சகத்தார்க்கும் . அச்சிட்ட 
பாவை அச்சகத்தார்க்கும் எங்கள் நன்றி . 


. 


இயக்குநர் . 


உள்ளுறை 


பக்கம் 


1. அணிந்துரை 


iii - iv 


vi 


2 . முன்னுரை 
3 . பதிப்புரை 

vii - xvi 
4. நூலைப்பற்றிய செய்திகள் 

1-18 
5. நூல் - மூலிகைக் கற்பங்கள் 

21-210 
6 . 

211 
துணை நூற் பட்டியல் 
7 . பாட்டு முதற் குறிப்பு அகராதி 

212-220 
8 . அருஞ்சொல் அகராதி 

221-222 
9 . பின்னிணைப்பு-1 

283-331 
அச்சுநூல்களில் கற்பங்கள் 
10. பின்னிணைப்பு - 2 

332-333 
உபரசங்களின் பெயர்கள் 
11. பின்னிணைப்பு- 3 

334-336 
கற்பம் பற்றிய சுவடிகள் உள்ள இடங்கள் 

சுருக்கக் குறிப்புகள் 
1 . அ.க.ஞா. 1200 

அகத்தியர் கலைஞானம் 1200 
2 . அ.வை.கா 

அகத்தியர் வைத்திய காவியம் 
3 . 

காயகற்பம் 
4 . 

கொங்கணர் கற்பம் நூறு 
5 . 

கொங்கணர் கற்ப முறை 
6 . ச.க.நூ 

சட்டைமுனி கற்பம் நூறு 
7 . 

சட்டைமுனி காயசித்தி 
8 . சி.வெ 

சித்தர் வெண்பா 
9 . தி.க.மு 

திருமூலர் கற்ப முறை 
10. தே.வைவெ 

தேரையர் வெண்பா 
11. போ.க.வி 

போகர் கற்ப விதி 
12. போ . சூ.எ 

போகர் சூத்திரம் 700 
13. ம.தி.எ 

மச்சமுனி திருமந்திரம் எண்ணூறு 


1 


கா.க 


கொ.க.நூ 
கொ.க.மு 


முன்னுரை 
சித்த மருத்துவ அகமருந்துகளுள் ஒன்றாக விளங்கி , இவ்வுடலை 
நீண்டகாலம் வாழவைப்பது கற்பம் . இக் கற்ப மருந்துகளைப் பற்றித் தெரிந்து 
கொள்ள விழைவோருக்கும் , இம்மருந்தினை ஆய்வு செய்ய விரும்பு 
வோருக்கும் பயனுள்ள வகையில் ஓலைச் சுவடிகள் மற்றும் அச்சு நூல்களில் 
கிடைத்த மூலிகைக் கற்பங்கள் தொடர்பான செய்திகள் அனைத்தையும் 
திரட்டித் தருவது இந்நூலின் நோக்கமாகும் . 

இந்நூல் , எட்டாண்டுகளுக்கு முன்பு மறைந்த முன்னாள் இயக்குநர் 
பேராசிரியர் க.த. திருநாவ கரசு அவர்களால் கண்ணப்பா ஆர்ட் 
பிரிண்டர்ஸிடம் கொடுக்கப்பட்டு ஏதோ காரணத்தால் நூல்வடிவு பெறாமல் 
நின்றுவிட்டது . 

மூலிகைக் கற்பங்கள் என்ற நூலைப் பதிப்பித்ததே மறந்து போன 
நிலையில் , இன்று இயக்குநராகப் பொறுப்பேற்று விளங்கும் முனைவர் ச.சு. 
இராமர் இளங்கோ அவர்கள் பெருமுயற்சி மேற்கொண்டு . தொலைந்து 
போனதாகக் கருதப்பட்ட இந்நூலின் எழுத்துருவைக் கண்டுபிடித்து 
வெள்ளிவிழா ஆண்டு வெளியீடாக வெளிக்கொணரும் அரும்பணியைச் 
செய்துள்ளார் . அவருக்கு வாழ்நாள் முழுதும் நன்றிக் கடப்பாடுடையேன் . 

இந்நூலைப் பற்றிச் சிறப்பான மதிப்புரை நல்கி , இந்நூல் 
வெளியிடப்பெறுவதற்குப் பேருதவி புரிந்ததோடு , மருத்துவம் தொடர்பான 
நூல்கள் பலவற்றையும் பதிப்பிக்கவேண்டும் என்ற ஆர்வத்தை வழங்கியுள்ள 
மூலிகை மணி முனைவர் க . வெங்கடேசன் அவர்களுக்கு என் உளம் நிறைந்த 
நன்றி . 

இவற்றுக்கெல்லாம் மேலாக என்னை ஈன்று இத்துறையில் நான் பயில 
ஆர்வமூட்டிய என் பெற்றோருக்கு என் நன்றி . 


மா . சத்தியபாமா 


பதிப்புரை 
ஓலைச்சுவடிகள் தொடர்பான செய்திகள் 

மூலிகைக் கற்பங்கள் எனும் இந்நூல் ஒரு தொகுப்பு நூலாகும் . கற்பம் 
தொடர்பான சுவடிகள் இந்நூலுக்கு அடிப்படையாக அமைகின்றன. இந்நூலில் , 
கற்பங்கள் குறித்த செய்திகள் பலவற்றையும் தெளிவாக உணரமுடிகிறது . கற்பம் 
தொடர்பான சுவடிகள் சுவடி நூலகங்களில் கிடைக்கின்றன . 
பயன்படுத்தப்பட்ட சுவடிகள் 

இந்நூலுள் பயன்படுத்தப்பட்டுள்ள சுவடிகள் சென்னை அரசினர் 
கீழ்த்திசைச் சுவடிகள் நூலகத்தில் இருந்தும் , உலகத் தமிழாராய்ச்சி 
நிறுவனத்தில் இருந்தும் எடுத்துப்பயன்படுத்தப்பட்டன . கற்பம் , கல்பம் , 
கற்பவிதி , கற்பவகை, கற்பமுறை , கற்பசூத்திரம் எனும் பெயரில் அமைந்த 
சுவடிகளே பெரும்பான்மை தேர்ந்தெடுக்கப்பட்டன . எனினும் அவ்வப் 
பொழுது சில கற்பங்கள் தொடர்பான செய்திகள் அமைந்த சுவடிகளும் 
பயன்படுத்தப்பட்டன. அவை , 


சென்னை அரசினர் கீழ்த்திசைச்சுவடிகள் நூலகம் 


1. அழுகணி சித்தர் கற்பம் கண்ணிகள் -21 


R.No.7078 


2. ஏலேலஞ் செட்டியார் வாதகல்பம் 


R. No.6229 


3. காய கற்பம் 


R. No.7983 


4. கொங்கணர் கற்பம் 


R. No.2289 


5. கொங்கணர் கற்பம் 


R. No.2306 


6. கொங்கணர் கற்பம் 


R. No.6310 


R. No.7064 


7. கொங்கணர் கற்ப சூத்திரம் 
8. கொங்கணர் கற்ப சூத்திரம் 


R. No.3.357 


vill 


சத்தியபாமா 


9. கொங்கணர் கற்பம் நூறு 


D. No.1955 


10. கொங்கணர் கற்பம் நூறு 


D. No.2414 


11. கொங்கணர் கற்பம் 110 

R. No.24011 
12. கொங்கணர் கற்பமுறை 100 

R. No.2273 
13. சட்டைமுனி கற்பம் 

R. No.2464 
14. சட்டைமுனி கற்பம் 

R. No.3718 
15. சட்டைமுனி கற்பம் 

R. No.6932 
16. சட்டைமுனி கற்பங்கள் 

R. No.145 
17. சட்டைமுனி கற்பங்கள் 

R. No.1031 
18. சட்டைமுனி கற்பம் 200 - இல் காயசித்தி 

R. No.6902 
19. சட்டைமுனி கற்பம் 100 

R. No.4899 
20. சட்டைமுனி காயகற்பம் 100 

R. No.1079 
21. சட்டை முனியார் கற்பமுறை 100 

R. No.4899 
22. சட்டைமுனியார் கற்பம் 100 - ல் 

R. No.6904 
23. சட்டை முனியார் கற்பமுறை 

R.No.6990 
24. சட்டைமுனியார் கற்ப வகை 

R. No.6931 
25. சட்டை முனியார் கற்பவிதி 

R. No.7099 
26. திருமூலர் கற்பமுறை ( கையெழுத்துப்பிரதி ) R. No.7939 
27. தன்வந்திரி நிகண்டு முந்நூறு 

R. No.145 ( a ) 
28. நந்தீஸ்வர காடிக்கார கற்பம் ( கையெழுத்துப்பிரதி ) R. No.7260 
29. போகர் கற்பவிதி 

R. No.8 ( a ) 
30. வியாக்ரபாதர் அதீதகல்பம் 

R. No.4234 


மூலிகைக்கற்பங்கள் 


Ix 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 

1. அகத்தியர் வைத்திய காவியம் 1500 சு.எண் 301 
2. சட்டைமுனி கற்பம் நூறு 

சு.எண் 275 
3. சட்டைமுனி கற்பம் நூறு 

சு.எண் 337 
4. மச்சமுனி திருமந்திரம் 800 

சு.எண் 85 
கற்ப மருந்துகள் அகமருந்து வகைகள் பலவற்றையும் தன்னுள் 
அடக்கியுள்ள காரணத்தால் முழுமையும் தொகுத்தல் இயலாததாகும் . அதிக 
எண்ணிக்கையுள்ள மருத்துவச் சுவடிகளில் கற்பசெய்திகள் காணப்படுகின்றன . 
எனவேதான் இந்நூலைத் தொகுக்கக் கற்பம் என்ற தலைப்பினை உடைய 
சுவடிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டன. 
பொதுச் செய்திகள் 
பெரும்பாலான சுவடிகளில் எழுத்துக்கள் நல்ல நிலையிலேயே அமைந்து 

ப்படுகின்றன . சில சுவடிகளில் மிகவும் தெளிவாக எழுத்துக்கள் 
அமைந்திருந்த நிலையைக் காண முடிந்தது . 
சான்று 

சட்டைமுனி கற்பம் 100. R.No.4899 பெரும் 
பான்மையான சுவடிகளில் ஒரே கையெழுத்தே காணப்படுகிறது . ஆனால் 
சிலவற்றில் இரண்டுக்கு மேற்பட்ட கையெழுத்துகள் காணப்படுகின்றன. 
சான்று 

சட்டைமுனி கற்பவிதி . R.No. 7099 சில சுவடிகளின் எழுத்தின் 
தெளிவு வேகமாக எழுதப்பட்டுள்ளதன் காரணத்தால் மாறுபட்டுள்ளது . 
சுவடிகளில் சில புதியனவாகக் காணப்படுகின்றன. 
சான்று 

சட்டைமுனி கற்பம் 100. R.No.4899 . ஆனால் சில 
சுவடிகள் மிகவும் சிதைந்த நிலையில் காணப்படுவதால் அவற்றை ஒப்பீட்டிற்கு 
மட்டுமே பயன்படுத்திக் கொள்ள முடிந்தது . 
சான்று 

கொங்கணர் கற்பம் நூறு D.No. 2414 


: 


: 


சட்டை முனி காயகற்பம் 100 R.No.1079 
சட்டை முனி கற்பமுறை R.No.6990 


X 


சத்தியபாமா 


ஒரு சுவடிக்கட்டில் ஒரு நூல் முழுமையாக அமைந்திருத்தல் காண 
முடிகிறது . சில சுவடிக்கட்டுகளில் பல நூல்கள் அமைந்தும் காணப்படுகின்றன. 
இக்கட்டுகளில் சிலவற்றில் மருத்துவ நூல்கள் மட்டுமே தனித்து அமைந்து 
உள்ளன . சிலவற்றில் வெவ்வேறு துறைகளைச் சேர்ந்த நூல்களோடு சேர்ந்தும் 
காணப்படுகின்றன . சில பெயர் இருப்பினும் ஒரு பக்கத்தில் மட்டும் நூல் 
உள்ளது . ஒரே ஏடு மட்டுமே அமைந்த சுவடிகளும் உண்டு . 


சான்று : சட்டைமுனி கற்பம் R.No.3718 


கொங்கணர் கடைக்காண்டம் 500 - ல் கற்ப விபரம் R.No.6903 


: 


நீள அகலங்களில் ஒரே மாதிரியான அளவில் உள்ளனவே ஒரு கட்டில் 
அமைந்துள்ளன . ஒரு சில சுவடிக் கட்டுகளில் வெவ்வேறு அளவுள்ள ஏடுகள் 
அமைந்துள்ளன . சில சுவடிகளில் மட்டுமே எல்லாப் பாடல்களும் அமைந்து 
முழுமையாகக் காணப்படுகின்றன. 
சான்று 

கொங்கணர் கற்பமுறை . R.No.2273 
சட்டைமுனி கற்பம் நூறு சு.எண் 

275 
பெரும்பான்மையான சுவடிகளில் முழுமையற்ற அமைப்பே காணப்படுகிறது . 
நூலின் முதலில் அமைந்துள்ள பாடல்களோ அல்லது இறுதியில் அமைந்துள்ள 
பாடல்களோ முழுமையாக அமையாதுள்ள சுவடிகளாக உள்ளன . சில 
சுவடிகளில் ஆரம்பம் . முடிவு இரண்டுமின்றி இடைப்பட்ட பகுதிகள் மட்டுமே 
காணப்படுகின்றன . 


சான்று 


: 


கொங்கணர் கற்பம் 100D.No.2414 


( முதலில் ஐந்து பாடல்களும் இறுதியில் ஏழுபாடல்களும் இல்லை ) 
1 . கொங்கணர் கற்ப சூத்திரம் 

R.No.7064 
( இதில் 88 வது பாடலில் இருந்து இறுதிவரை உள்ளது ) 
சில சுவடிகளில் ஒரு குறிப்பிட்ட சிறு தலைப்பின் கீழ் உள்ள பாடல்கள் 
மட்டும் அமைந்து நூலின் பெயராலேயே வழங்கப்பட்டுமுள்ளன . 
சான்று 

கொங்கணர் கற்பம் நூறு D.No.1955 


மூலிகைக்கற்பங்கள் 


x |l 


( இதில் துவாதேசி லேகியம் என்ற தலைப்பில் அமைந்த பாடல்கள் மட்டும் 
காணப்படுகின்றன. 9 ஆம் பாடல் முதல் 25 ஆம் பாடல் வரை 
அமைந்துள்ளன .) 

சிதைந்துள்ள சுவடிகளைத்தவிர மற்ற சுவடிகளில் முதல் பாடல்கள் 
வாழ்த்துப்பாடல்களாக அமைந்துள்ளன . ஆனால் கொங்கணர் கற்பம் நூறு 
R.No.6310 என்ற சுவடியில் மட்டும் கடவுள் வாழ்த்து காணப்பட 
வில்லை . தொடக்கத்திலேயே கற்பம் உண்ண மேற்கொள்ள வேண் 
பத்தியமுறை அமைந்து காணப்படுகிறது . இதற்குக் காரணம் மூல ஏட்டில் 
அவ்வேடு சிதைந்து எழுத்துக்கள் புரியாத நிலையில் அமைந்திருக்கலாம் . 
சுவடியில் அமைந்துள்ள பாடல்களில் கடவுள்ரைக் குறித்த செய்திகள் 
அமைந்திருப்பதால் கடவுள் நம்பிக்கை இல்லையோ என்ற சந்தேகப்பட 
இடமில்லாமல் போகிறது . 
சில சுவடிகளில் முன்குறிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது . 


டிய 


சான்றாக . 


கொங்கணர் கற்பம் நூறு R.No.6310 - இல் 

குருவாழ்க . குருவே துணை கொங்கணர் .... வாக்கியம் காய கற்பத்துக்கு 
முந்தின கற்பம் எனவும் 
கொங்கணர் கற்பம் R.No.2306 - இல் 

கொங்கணர் முதல் காண்டம் கற்பமுறையிலுள்ளது எனவும் 
எழுதப்பட்டுள்ளது . 
சில சுவடிகளின் இறுதியில் கடவுள் வணக்கம் சொல்லப்பட்டுள்ளது . 
சான்று 

1 .. 

சட்டைமுனி கற்பம் நூறு சு.எண் 275 
" சட்டை முனியார் கற்பவிதி முற்றும் . சற்குரு பாதமே துணை . ஈஸ்வரி துணை 
அய்யாவும் எனக்குத் துணையாக வேண்டும் . ஆதி . ஆதி . ஆதி . " 
2 . 

கொங்கணர் கற்பமுறை 100 R.No.2273 மனோன்மணி 
சகாயமுண்டாகவும் . கொங்கண மூர்த்தியாரருளிச் செய்த கற்ப சூத்திரம் 
முற்றிற்று . 


: 


xil 


சத்தியபாமா 


சில சுவடிகளில் எழுதியவர்களின் பெயர்கள் நூலின் இறுதியில் 
காணப்படுகின்றன. 
சான்று 

கொங்கணர் கற்பமுறை 100 R.No.2273- இல் 
ராமசுவாமி " 


என்றும் , சட்டைமுனி கற்பம் நூறு 


775 


திருவேங்கடம் கையெழுத்து என்றும் ( முதப்பட்டுள்ளது 
தலைப்புகள் 

கற்பம் , கல்பம் , கற்பவிதி , கற்பவகை, கற்பமுறை கற்ப சூத்திரம் என்ற 
இறுதிகளை உடைய சுவடிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டன . கற்பம் என்ற பெயரில் 
அமைந்துள்ள சுவடிகளில் ஒரு சில சுவடிகள் கற்பம் அல்லாத செய்திகளைக் 
கொண்டுள்ளன. 

( 1 } மந்திர கல்பம் R.No.5681 
( யந்திரங்களும் , உரைநடையில் மந்திரங்களும் , வேறு சில 
பாடல்களும் அமைந்த கையெழுத்துச் சுவடி ) 
( 2 ) பேஷக கற்பம் . R.No. 3503 , R.No.945 ( c ) 


சான்று 


(இவை அளவைகள் தொடர்பான செய்திகளைக் கூறும் 

நிகண்டு அட்டவணையாக அமைந்துள்ளன ) 
மேலும் கற்பம் , கர்ப்பம் என்ற சொற்கள் மாறியமைவதாலும் பல 
சுவடிகளை ஆராய்ந்து அதில் கூறப்பட்டுள்ள செய்திகளைக் கொண்டு உணர 
வேண்டியதாக இருந்தது . 


சான்று 


: 


வான்மீகர் கற்பசூத்திரம் R.No.4728 
கொங்கணர் வாக்கிய கற்ப சூடாமணி R.No.6420 

புலிப்பாணி கற்ப உற்பத்தி R. No.6218 
இவையாவும் கர்ப்பம் தொடர்பான செய்திகளை விளக்குவனவாக 
அமைந்துள்ளன . 


மூலிகைக்கற்பங்கள் 


xill 


சட்டைமுனி கர்ப்பம் நூறு R.No. 4899 எனும் சுவடி கற்பம் தொடர்பான 
செய்திகளைத் தன்னகத்தேகொண்டிருந்ததைக் காணமுடிகின்றது . 


இவற்றையன்றி ஞான கற்பம் எனும் சுவடிகளும் காணக் கிடைக்கின்றன . 

ஞானத்தின் வாயிலாக மூப்பு , பிணி இவைகளை நீக்கும் 
வழிமுறைகளைச் சொல்லிச் செல்கின்றன. 


அவை 


சான்று 


: 


* 


புலத்தியர் ஞான கற்ப சாதனை R.No.6005 


R.No.6006 , R.No:7650 , R.No.7649 


சிறுதலைப்புகள் 


சுவடிகளின் இடது ஓரப்பகுதிகளில் சிறு தலைப்புகள் தரப்பட்டுள்ளன . 
அவையாவும் கற்பங்களின் பெயர்கள் , மற்றும் சிலதலைப்புகளைத் தன்னகத்தே 
கொண்டுள்ளன . அந்தந்தப் பக்கங்களில் அமைந்துள்ள பாடல்களுக்கு அவ்வப் 
பக்கங்களில் அமைந்துள்ள சிறுதலைப்புகள் பொருந்தும் எனக் கருதியது 
தவறான முடிவாயிற்று . 


என்களும் குறிகளும் 


சுவடிகளில் பயன்படுத்தப்படும் எண்கள் யாவும் தமிழ் எழுத்துக்களாகும் . 
பக்கங்களுக்கு எண்கள் கொடுக்கப்பட்டன . மேலும் பாடல்களுக்கு இறுதியில் 
பாடல் எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளன . இந்த எண்களின் முன்னும் பின்னும் 
சில குறியீடுகள் காணப்படுகின்றன . 

எ என்ற குறியீடுகள் 
காணப்படுகின்றன . மேலும் சில சுவடிகளின் இறுதியில் எழுதிய ஆண்டு 
முதலான விபரங்கள் காணப்படுகின்றன. 


சான்று 


: 


1 
. 


சட்டைமுனி கற்பவிதி 


R.No.7099 


விக்ருதி வருசம் ஐப்பசி மாதம் 16 திங்கட்கிழமை சதய நட்சத்திரத்தில் 
நாழிகை இருபத்தேழுக்கு மேல் என்றுள்ளது . இதில் 16 என்று ஆங்கில எண் 
குறிப்பிடப்பட்டுள்ளது . 


xlv 


சத்தியபாமா 


சான்று 


2 
. 


கொங்கணர் கற்பம் R.No.2289 


தஅளசஅ வருசம் ஆடிமாதம் யருஉ பல்லாரியில் எழுதி நிறைந்தது என்று 
காணப்படுகின்றது . 


பாடலின் அமைப்பு. 


இந்நூலில் பல்வேறு யாப்பமைப்பில் அமைந்த பாடல்கள் காணப்படு 
கின்றன. இவற்றில் விருத்தம் வெண்பா , சிந்து முதலிய யாப்பில் பாடல்கள் 
உள்ளன . விருத்தம் , வெண்பா ஆகியவை அந்தாதியாப்பில் அமைந்து 
உள்ளவை . அதாவது . முதல்பாடலின் இறுதியில் உள்ள சொல் அல்லது அசை , 
அல்லது சீர் அடுத்த பாடலின் தொடக்கமாக வருகிறது . இந்த யாப்பமைப்பு 
நினைவில் நிறுத்திக் கொள்ள ஏதுவானதாகும் . பொதுவாகச் சித்தமருத்துவச் 
சுவடிகளில் அந்தாதி யாப்பமைப்பில் பாடல்கள் அமைந்திருப்பதைக் 
காணலாம் . 


இந்நூலில் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் அந்தாதியாப்பில் இருந்து பிறழ்ந்து 
காணப்படுகின்றது ( 512-513) . இப்பாடல்களில் எதுகைகள் ஒரே மாதிரியாக 
அமைந்துள்ளன. ஆனால் 529 - வதுபாடலில் இவ்வமைப்பு மாறுபட்டுள்ளது . 

சில பாடல்களில் மிகையடிகள் , சில பாடல்களில் குறையடிகள 
அமைந்துள்ளன. 


மிகையடிகள் - பாடல்கள் 255 , 558 


குறையடிகள் - பாடல்கள் 49 , 295 


ஒரே நூல் அமைந்த இரண்டு சுவடிகளில் ஒரு சுவடியில் இரண்டு எண் சீர் 
பாடல்கள் அடுத்த சுவடியில் 5 அடிகளில் எழுதப்பட்டிருந்ததைக் கவனிக்க 
முடிந்தது . இதனால் சுவடி எழுதியோர் விரைந்து முடிக்கக் கருதி இவ்வாறு 
சுருக்கி எழுதி இருக்கலாமோ என்று எண்ணத் தோன்றுகிறது. சில பாடல்களில் 
சில அடிகள் எழுதப்படாமல் குறையடிகளோடு அமைகின்றன . இது 
படியெடுத்தோர் முன் சுவடியில் இருந்த பகுதியைக் கவனக் குறைவாலோ 
அல்லது சுவடி சிதிலமாகி எழுத்துக்கள் புரியாத நிலையில் இருந்ததாலே !! 
விட்டிருந்திருக்கலாம் . 


மூலிகைக்கற்பங்கள் 


XV 


எழுத்துகள் 

இச்சுவடிகளில் உள்ள எழுத்துகளில் மெய்யெழுத்துகளுக்கு புள்ளிகள் 
இல்லை . மேலும் ,ெ ேஇவற்றுக்கிடையேயும் எவ்வித மாறுபாடும் காட்டாது 
எழுதப்பட்டுள்ளன . சுவடிகளில் சிற்சில இடங்களில் கூட்டெழுத்துக்கள் 
காணப்படுகின்றன : த்து , - த்தி , டட - ட்ட , யூம் - யும் ) . மேலும் றா 
என்பது எனவும் , லை என்பது எனவும் , த்தா என்பது ! எனவும் , 
ம என்பது 

எனவும் எழுதப்பட்டுள்ளன . மேலும் கொங்கணர் கற்பமுறை 
நூறு R.No. 2273 சுவடியின் இறுதியில் . 


- ராமசுவாமி 


என்று கிரந்த எழுத்திலும் தமிழிலும் காணப்படுகின்றது . மேலும் வடமொழி 
எழுத்துக்களான ஸ , ஷ , க்ஷ , ஜெ முதலான எழுத்துக்களும் காணப்படுகின்றன . 
பதிப்பில் திருத்தம் 

கால நீட்சி , கவனக்குறைவு , பேச்சுநடையில் எழுதுதல் , விரைவு , 
எழுத்துக்களின் வடிவ ஒற்றுமை , பிறர் சொல்லிக்கேட்டு எழுதும் போது 
ஒலியின் பேதத்தால் ஏற்படும் பிழைகள் எனச் சுவடிகளில் பிழைகள் 
காணப்படுவது இயல்பு . 

சுவடிகளில் இருப்பதைத் திருத்துதல் என்பது அதமர்க்கு உரிய தொழிலாகக் 
கருதுவர் பெரியோர் . எனினும் பிழைபட எழுதப்பட்ட தொடர்களை 
அப்படியே பதிப்பிப்பதோ அடைப்புக் குறிகளைப் பயன்படுத்திப் 
பதிப்பிப்பதோ நூலை முழுமை யாக்காது என்ற காரணத்தினால் நூலில் 
பொருள் மாறுபாடு ஏற்படாத வகையில் ஊகிக்க முடிந்த இடங்களில் எளிய 
திருத்தங்கள் செய்யப் பட்டுள்ளன . அவ்வாறு ஊகிக்க இயலாத இடங்களில் 
புள்ளிகள் வைத்து விடப்பட்டுள்ளன . 


பேச்சு வழக்குச் சொற்கள் 

பேச்சுவழக்கில் கையாளப்படும் பலசொற்கள் அப்படியே பாடல்களில் 
எடுத்தாளப்பட்டுள்ளன. சான்றாக , 


xvi 


WILTOTT 


செளிப்பான - செழிப்பான 
சுளித்து - சுழித்து 
அளித்து - அழித்து 
அருபத்து - அறுபத்து 
இளப்பு - இளைப்பு 
ஆணுவம் - ஆணவம் 
அஞ்சு - ஐந்து 

திரேகம் - தேகம் 
இவை போன்றவை செய்யுள் நடைக்கு ஏற்ற முறையில் தமிழ்ச் சொற்களாக 
எழுதப்பட்டுள்ளன . ஆனால் சில இடங்களில் இவ்வித மாற்றம் செய்ய 
இயலவில்லை . ஏனென்றால் அந்தம் ஆதித்து அமையும் அந்தாதி யாப்பினால் 
அந்தத்தில் அமையும் கொச்சை மொழிச் சொற்களை மாற்றம் செய்ய 
இயலவில்லை . அங்ஙனம் செய்தால் அடுத்த பாடலின் எதுகைகளுக்கு 
பொருந்தாமல் போய்விடுகிறது . எனவே மாற்றம் செய்யாது அவ்விடங்களில் 
எல்லாம் உள்ளது உள்ளபடியே எழுதப்பட்டுள்ளது . மேலும் இந்நூலுக்குப் 
பயன்படுத்திக் கொண்ட சுவடிகளிலிருந்து பதிப்பித்த ஆய்வோடு , அச்சு 
நூல்கள் ஆகியவற்றிலும் எந்த மாற்றமும் செய்யவில்லை . 


நாலைப்பற்றிய செய்திகள் 


1.1 


பொது 


இந்நூல் . மூலிகைகளைப் பயன்படுத்திக் கற்பங்கள் செய்யும் முறை 
களையும் , அவைகளால் தீரும் நோய்கள் மற்றும் பிற விளைவுகளையும் 
விளக்குகின்றது . இவை மட்டுமல்லாது உபரச கற்பங்கள் , சில தனித்த கற்ப 
நூல்களையும் தன்னகத்தே கொண்டது . 


1.2 


பாடப்பட்டுள்ள முறை 
1.2.1 பொது 


சித்த மருத்துவத்தில் மருத்துவமுறைகளைக் குரு தன் சீடன் அல்லது 
சீடர்களுக்குச் சொல்ல , அவர்கள் தங்கள் சீடருக்குச் சொல்ல . அவை மரபு 
வழியாகத் தொடர்ந்து வரும் . இம்முறைமைகள் சித்தர்கள் நூல்களில் சீடன் 
அல்லது சீடர்களை முன்னிலைப்படுத்திச் சொல்லுவனவாக அமையும் . 
அவற்றுள் சிலவற்றில் பெண்ணை விளித்துப் பாடுவதாகவும் பாடல்கள் 
அமைந்து காணப்படுதல் உண்டு . இத்தொகுப்பு நூலில் நூல் முழுமையும் சீடரை 
விளித்துப் பாடுவதாகவே அமைந்து காணப்படுகிறது . பெண்ணை விளித்துப் 
பாடுவதாக ஓரிடத்திலும் அமையவில்லை . சில பாடல்களில் தானே 
அமைத்துப் பாடுவதாகவும் , வேறு சில பாடல்களில் பிறர் கூறத் தாங்கள் 
கேட்டதாகக் கூறியும் பாடல்கள் அமைத்துள்ளன . 


345 


171 


சான்று : 
1. செப்புகிறேன் 
2. சொல்லுகிறேன் 
3 . சொல்லுவோம் 
4 . சொல்வேன் 
5. கூறுகிறேன் 

சொன்னேன் 


271 


347 , 364 , 375 , 385 , 417 


505 


6 . 


62 , 84,479 


2 


சத்தியபாமா 


109 


97 


7. திறந்திட்டேன் 
8. இசைந்திட்டேன் 
9 . எழுதிப்போட்டேன் 
10. உரைக்கிறேன் 


97 


572 


பிறர் தங்களுக்குக் கூறுவனவாக அமையும் சில இடங்கள் : 
" இடம்பிறவே யிக்கருவை மறைத்துச் சொன்னேன் 
என்னாசான் சட்டைமுனி யியம்பினாரே 


- பாடல் 39 


தளம்பியதோர் சட்டைமுனி யெனக்கு மைந்தா 
தப்பாமல் தம்பனமாங் குளிகை சொன்னார் ? 


- பாடல் 51 


சீடரை விளிப்பனவாக அமைவன : 

1. மைந்தா 240 , 392 , 402 
2 . மைந்தர்களே 578 
3. மைந்தனே 63.128 , 234. 322 
4 . 

உத்தமனே 67 , 68 , 69 , 70 , 92 , 190,234 , 322 , 349 , 413 , 479 
5 . அப்பனே 60 , 66,75 , 191,233 , 333.335.347 , 366,375 
6 . பாலகனே 77 
7 . மக்காள் 

505 
8 . மகனே 

373 


தாம் கூறவந்த கருத்தினை வலியுறுத்திக் கூறும் போக்கு சில பாடல்களில் 
காணப்படுகின்றது . மருந்துகள் செய்முறையின் போதும் . மருந்து உண்ணக் 
கூறுமிடத்தும் , பலன்களைக் கூறும்பொழுதும் இப்போக்கு அமைந்துள்ளதைக் 


காணலாம் . 


சான்றாக : 
1. முள்ளியிலைக் கஷாயத்தில் தோய்ப்பாய் 
2. உண்ணப்பா கஷாயத்தை விட்டுவிடாதே 
3. தின்முறையை நீயறிந்து தின் 


197 


67 


27 


1.2 . 


கொங்கணார் கற்பம் நூறு . 


மூலிகைக்கற்பங்கள் 


3 


- 31 


61 


4. பூச்சாற்றி லரைத்தி டாயே 
5. மாசற்ற குறிஞ்சித்தேன் தன்னில் கொள்ளு 
6. நமனுக்கு நமனாவாய் நன்றாய்ப் பாரே 
7. போக்கோடே வாசியைத்தா னிழுத்து வாங்கே 
8. மூதண்ட கஷாயமுண்டு சொல்லக் கேளு 


65 


62 


66 


இவையன்றி மறவாதே . பாரப்பா , துஞ்சாதே , விடுகாதே என்பன போன்ற 
அறிவுறுத்தும் வகையில் அமைந்த பலவிடங்களைக் காண முடிகிறது . 


1.3 . 


இலக்கிய நயங்கள் 


இலக்கியங்களில் நயங்கள் மிகுந்து காணப்படுவது இயல்பான ஒன்றாகும் . 
சொல் , பொருள் இவற்றின் அமைப்பினால் சொல்நயம் எனவும் , பொருள்நயம் 
எனவும் இருவகையாகப் பகுத்துக் கூறலாம் . சொல்நயம் எனுமிடத்து 
அடுக்குத்தொடர் . இரட்டைக்கிளவி , ஒருபொருட்பன்மொழி முதலான 
வற்றைக் கூறலாம் . பொருள்நயம் எனுமிடத்து உவமை , உருவகம் , இயற்கை 
வருணனைபோன்றனவும் நகைச்சுவை , அவலம் முதலான ஒன்பான் சுவைகள் 
முதலானவற்றையும் கூறலாம் . இத்தகைய நயங்கள் மருத்துவ இலக்கியங்களில் 
குறைவாகவே காணப்படுகின்றன. இதற்குக் காரணம் பிற இலக்கியங்களில் தம் 
எழுத்தாற்றலை வெளிப்படுத்துவதற்காகவும் , சொல்ல விரும்பிய கருத்து 
களைப் பிறர் மனங்கொள்ளும் வகையில் சொல்லிச் செல்வதற்காகவும் ஆகும் . 
ஆனால் , மருத்துவ இலக்கியங்களில் இத்தகைய நிலை இல்லை . மருத்துவம் 
என்பது எல்லோருடைய வாழ்விலும் பங்குபெறும் இன்றி யமையாத 
ஒன்றாகும் . அதனால் , பொருளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளிக்கப் 
பட்டிருந்தது போலும் . ஆகையால் , நயங்களைப் பொறுத்தமட்டில் பிற 
இலக்கிய வகைகளைக் காட்டிலும் குறைவான அளவே காணப்படுவதோடு 
எளிமையாகச் சொல்லிச் செல்லும் பாங்கினையும் காண முடிகிறது . 
இத்தொகுப்பு நூலினுள்ளும் இந்நிலையே அமைந்திருத்தலை உணர முடிகிறது . 


4 


சத்தியபாமா 


1.3.1 . சொல் நயங்கள் 


1.3.1.1 . அடுக்குத்தொடர் 


இந்நூலுள் அடுக்குத்தொடர்கள் ஆங்காங்கே கையாளப்பட்டுள்ளன. இவை 
சொல்ல வந்த கருத்தை வலியுறுத்துவதற்காகவும் , அசைக்காகவும் பயன் 
படுத்தப்பட்டுள்ளதைக் காண முடிகிறது . 


சான்றுகள் : 


1. அண்டி அண்டி 


- 


513 


-- 


528 


2. ஆகு மாகும் 
3. இல்லை இல்லை 


488 


4 , ஊது ஊது 


463 


5. கண்டு கண்டு 


- 


513 


497 , 521 


6. கல்லு கல்லு 
7. கேளு கேளு 


466 


8. சொன்னேன் சொன்னேன் 


479 


568 


9. நித்தம் நித்தம் 
10. நோக்க நோக்க 


- 


518 


11. மணி மணி 


491 


12. வெந்து வெந்து 


- 


526 


1.3.1.2 . இரட்டைக் கிளவி 


இரட்டைக்கிளவியானது அடுக்குத்தொடரின் பயன்பாடுகளையே 
தன்னகத்தே கொண்டு விளங்குகிறது . 


சான்றுகள் : 


1 
. 


சலசல 


38 


மூலிகைக்கற்பங்கள் 


5 


1.3.1.3 . ஒருபொருட் பன்மொழி 

இப்பாடல்களில் ஒரு பொருளைக் குறிக்கும் பல சொற்கள் விரவிக் 
காணப்படுகின்றன . 
சான்று : 1 . கரியசாலை - 354 , கரிசாலை - 23,109 , கரிப்பான் - 120 , 

கரியானை - 120 , கையான் - 74 , 466 , கையாந்தகரை - 123 . 
உடல் - 60 , 69 , உடம்பு - 41 , 82 , தேகம் - 1 , 49 , மெய் - 34 , 141 , 

மேனி - 34 , 74 , ஆக்கை 279 , 561 , காயம் 18 , 37 , சடம் 46 , 47 , சடலம் - 63 , 377 
3. நோய் - 12 , 18 , ரோகம் - 41 , 45 , வியாதி - 46 , தோசம் - 68 , 111 
4. சூரியன் - 91 , 96 , அருணன் 578 
5 . அரவு - 139 , 152. சர்ப்பம் - 304 , பாம்பு - 87 


2 
. 


இவற்றுள் பலவற்றுக்கு அதிகமான பாடல் எண்கள் இருப்பதால் இரண்டிரண்டு 
பாடல் எண் கள் மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளன . 
1.3.2 . பொருள் நயங்கள் 


1.3.2.1 . 


உவமைகள் 


இந்நூலுள் பல்வேறு இடங்களில் உவமைகள் எடுத்தாளப்பட்டுள்ளன . 
பெரும்பான்மையாக , போல எனும் உவம உருபும் , அரிதாக ஒக்க என்ற உவம 
உருபும் பயன்படுத்தப்பட்டுள்ளன . 
சான்று : " படிகத்தின் ஒளிபோல 

- 95 

போல 
“ ஆலம் பழம் போல " 

- 155 
“ காசிதனைத் தரிசித்த பலத்துக் கொக்கும் " - 51 

ஒக்க 
" தங்கத்தி னெடையொக்க 

- 90 


} 
} 


கற்பங்களைத் தயாரித்தலின்போது மேற்கொள்ள வேண்டிய செய்முறைகளை 
விளக்குமிடத்தும் கற்ப மூலிகைகளின் அடையாளம் , நோய் தீரும் பாங்கு , 
கற்பமுண்ணும் போது ஏற்படும் துன்பம் முதலான இடங்களிலும் உவமைகள் 
பெரிதும் கையாளப்பட்டுள்ளன . சிறுபான்மை பிறவிடங்களிலும் கையாளப் 
பட்டுள்ளன . அனைத்து உவமைகளும் இங்குக் கொடுக்கப்படவில்லை . சான்றுக் 
காக ஒரு சில மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளன . 


6 


சத்தியபாமா 


- 


செய்முறைகளை விளக்குமிடத்துக் கூறப்படும் உவமைகள் 
சான்று : 1. “ கல்லுப்பை பாக்குப்போல் பொறுக்கி " 447 

2. மாட்டியரைத் தேபோடு குழம்பு போலே " - 465 
3. மயனமதுபோல் மெழுகு பதம் 

436 
4. " மைபோல் " 

114 , 296 , 430 , 453 , 465 
5. செம்பரத்தம் பூப்போலாமே 

- 300 
6. மாதுளம்பூ போலே 

- 91 
7. பவழம்போ லிருக்கிக் கட்டும் 

156 
8. " கரிபோலே தூளு மாகும் 

- 195 
9. “ நாகம்போல் சத்து மாகும் 

- 32 
10. உருண்டை போல் " 


89 


- 


மூலிகைகளின் அடையாளம் கூறுமிடத்தமைந்துள்ள உவமைகள் : 
சான்று : 1. கிளிப்போல காயுங் காய்க்கும் . 

128 
2. " இலையதுவு மரசிலை போற் காணும் " 

128 
3. காய்தின்றால் கற்கண்டு போலே தோணும் 326 
4 . பட்டை தின்றால் கற்கண்டு போலே காணும் 328 
5 “ இலை தின்றால் கரும்பு போலாம் 

328 
6. விதை தின்றால் மிக்கநெல்லிக் காய்போ லாகும் - 328 
நோய்தீரும் பாங்கினைக் கூறுமிடத்தமைந்த உவமைகள் 
சான்று : 1. " தேளப்பா கொட்டியதோர் வேகம் போல " - 109 

( நோய் நீங்கும் வேகம் ) 
2. “ வைரம் போ லிறுகுந் தேகம் 

322 
3. " மலைபோலக் கைகா லாகும் " 

- 33 
4. " மன்மதன் போல 

- 175,342,399 
5. மேனியுமோ மாந்தளிரி னிறமு மாகும் 

- 336 
6. கனகம் போல் சடந்தானும் கனிந்து மின்னும் " - 337 
7. " தங்கம் போல் மேனி 

230 


மூலிகைக்கற்பங்கள் 


7 


- 472 


- 1 


- 316 


8. ரோமமது கருவண்டு போலாம் 
9. செழுங் கஞ்சம் போலாம் 
10. வண்டோடுபோல் மயிர் கருக்கும் " 
11. அருணநிறம் போலாம் மேனி " 
12. சந்திரன் போல் முகமு மாகும் 
13. கதிர்போலே தேகம் பாரு " 
14. மாணிக்க ஒளிபோல வடிவு மாமே " 


- 254 


- 92 


- 104 


115 


கற்பமுண்ணும்போது உண்டாகும் துன்பத்தைக் கூறுமிடத்தமைந்த உவமைகள் 
சான்று : 1. " கடிவிஷம்போல் உடம்பு வீழ்ந்தால் " 

481 
2. “ மெள்ளிலை போல் மேனியெல்லாந் தடித்துக் காணும் " 440 
3. கொள்ளியால் சுட்டபுண்போல் நாபி வேகும் " - 440 
4. " கட்டிவைத்த பழங்கனிபோல் தேகம் நோகும் - 441 
5. தாமரைத் தண்ணீர் போல் தான் வருதல் 

376 
6. " மன்னர் மன்னர் கூடியல்லோ- நல்ல 
மல்யுத் தங்கள் வளர்ந்ததுபோல் 

- 376 


1.3.3 சொல்நயம் 


இலக்கிய நயங்களுள் சொல்நயமும் ஒன்று . இந்நூலுள் பல 
இடங்களில் சொல்நயம் அமைந்து காணப்படுகிறது . 


சான்றாக : 


497 


450 


1. கனகமடா உன்தேகம் கல்லுகல்லு " 
2. உன்னுடம்போயிரும்புத் தூணாம் " 
3. காயமது அருணனாகும் 
4. வார்த்தையது கின்னரத்தின் ஒலியாம் 
5. " அண்ணவே ரோமமெல்லாம் அண்டங் காக்காய் " 


578 


337 


179 


முதலானவற்றைக் கூறலாம் . 


8 


சத்தியபாமா 


1.3.4 உருவகம் 

இந்நூலுள் பல்வேறிடங்களில் உருவகம் அமைந்திருத்தலைக் காண 
முடிகிறது . 
சான்றுகள் : 1. காச்சுதே வாதமடம் வங்கக் கம்பங் 
கட்டுதற்கு மதயானை சூத மச்சே " 

167 
2. கழுதைப் பயல் " 

531 
3. நதியென்ற சந்திரன் 

189 
4. நமனென் றதித நோய்கள் 

426 
5. மனக் குரங்கு " 

262,371 
6. சூதத்தை வங்கமென்ற மரத்திற் கட்டி 

துப்புரவாய்ப் பரிவான விலங்கைப் பூட்டி 
தீதத்தை கந்தகத்தைத் தீனி யூட்டி " 

168 
7. மூலமெனும் வச்சிரப்பை வீட்டுக் குள்ளே " 383 
8. மூங்கில் முளை போலதுவும் கார சாரம் 383 
9. வாயுவென்ற தளம் 

179 
10. வாரியெனு மமுரி 

430 
11 . விவேகமென்ற வாள் " 

- 262 
12. வாசியென்ற குதிரை 

100 
13. " மடையரென்றால் கோவிலான மாடு மாடு " 531 


1.3.5 நயமான இடங்கள் 


தாம் கூறவந்த கருத்தைப் பிறர் மனங்கவரும் வகையில் எழுதுவது ஒரு 
தனிக் கலையாகும் . இந்நூலுள் பலவிடங்களில் நகைச்சுவை உணர்வோடு தாம் 
கூற வந்த செய்திகளைச் சித்தர்கள் கூறியுள்ளார்கள் . அவை பெரும்பான்மை 
மருந்துண்ணுவதால் ஏற்படும் விளைவைக் கூறுமிடத்து அமைந்துள்ளன . 


சான்றுகள் : 


1. “ கம்பான காயந்தான் கற்றூ ணாகும் 


- 189 


9 


மூலிகைக்கற்பங்கள் 


232 ( அ ) 


- 


2. " குன்றான மலைபோலே கைகா லாகும் 
குத்தினால் தவிடுபொடி கூழாங் கற்கள் 

33 
3. சாகாம லிருக்கலாஞ் சதுர்முகன்தன் படைப்புஞ் 
தளர்ந்துபோம் 

( 
4. கடிதான நோயெல்லாம் கரைந்து போமே 
5. ....... சாவு பொய்யாஞ் சதுர்முகன்தன் படைப்புந் 
தப்பியே சதகோடி தரித்து நிற்கும் 

299 
6. தூணுமே துரும்பாகும் பெண்ணரவங் கடித்தால் 

சொல்லிவிட்டேன் சித்தியெல்லாம் விழலாய்ப் போமே " 189 
7. “ நீங்குவது பிணிகளெல்லாம் ஓடிப் போகும் 

நிமிடத்தில் நமனோடும் நிசந்தான் காணே 
8. நமனென்ற திதநோய்கள் நாடியே பறக்கும் 

426 
9. நமன் வந்து நாடாமல் நடுங்கிப் போவான் 64,230 
10. " நமனுக்கு நமனாவாய் நன்றாய்ப் பாரே " - 64,322 
11 தழந்தியே சர்ப்பங்கள் கடித்திட் டாக்கால் 

தனக்கேதான் கேடென்றே நாடிச் சாமே - 304 
12. நீக்கான வியாதியெல்லாம் நீறாய்ப் போகும் - 46 
13. அண்ணவே ரோமமெல்லாம் அண்டங் காக்காய் 
அதனுடைய யிறகுக்கு மதிக மாமே 

179 
14. குமைந்ததொரு கற்பத்தால் முறிந்த தோசம் 
கோடிவித மானாலுங் குலாவித் தீரும் 

483 
15. " ஒண்டுவது இடமற்று வாதம் ஓடும் 

- 264 


இவை மட்டுமின்றிப் பல இடங்களில் இவை போன்ற நயங்கள் 
அமைந்து காணப்படுகின்றன . 


10 


சத்தியபாமா 


1.4 வடமொழிச் சொற்கள் 


இப்பாடல்களில் பல இடங்களில் வடமொழிச் சொற்ப ர் பயன்படுத்தப் 
பட்டுள்ளன. சான்றாக , 
1. அஸ்தம்- 468 அஷ்டசித்தி -484. சாஸ்திர D - 174,542,555 
2. அஸ்தி -377 கஷாயம் -53.64.67 

சூக்ஷ்சம் 383 

- 236 , 389 
பக்ஷ்சம் -412 ரிஷிகள் -256,564 

ஜென்மம் -381 
போக நிஷ்டை -269 ரிஷிகள் -232 

ஜென்ம வினை -380 
ராஜயோகம் -381 விஷம் -96 
ராஜாங்கம் -380 விஷநீர் -63.472 

க்ஷயம் -427 
போன்றவற்றைக் கூறலாம் . 


1.5 வடசொற்கள் 


சமஸ்கிருத மொழிச் சொற்கள் தமிழுக்கு வந்து தமிழின் இயல்புக்கு ஏற்ப 
வழங்கும் வடசொற்கள் காணப்படுகின்றன . சமஸ்கிருதத்திற்கே உரிய 
ஸ.ஜ.ஷ , ஹ.க்ஷ போன்ற எழுத்துகள் தமிழின் இயல்புக்கேற்ப அமைந்துள்ளன . 
சான்றுகள் : 


வடமொழிச் சொற்கள் 


வட சொற்கள் 


1 . 

அஷ்ட சித்தி 
2 . ஈஸ்வரனார் 
3 . ஈஸ்வரி 
4 . க்ஷயம் 
5 . க்ஷயரோகம் 
6 . ஸ்வரூபம் 
7 . 

ஸ்வரூபமணி 
8. ஜொலிக்கும் 
9 . தோஷம் 
10. பஸ்சி 


அட்ட சித்தி 484 
ஈசுவரனார் 541 
ஈசுவரி 35 
சயம் 67,81,422,446,480 
சயரோகம் 534,574 
சொரூபம் 536 
சொரூபமணி 536 
சொலிக்கும் 398 
தோசம் 68 , 111 , 482 , 483 , 511 
பட்சி 96.523 


மூலிகைக்கற்பங்கள் 


11 


11. பஷ்சம் 
12. ஜெனித்தோன் 


பட்சம் 283 , 326 , 413,470 , 471 
செனித்தோன் 382 


1.6 நூலுள் கூறப்படும் செய்திகள் : 


1.6.1 பொது 


இந்நூலுள் மூலிகைக் கற்பங்கள் தயாரிக்கும் முறைகளும் , அம் 
மருந்துகளால் தீரும் நோய்களும் தொகுத்து முறைப்படுத்திக் கூறப்பட்டுள்ளன . 
எந்தெந்த மருந்தை எந்தெந்த அளவு எடுத்துக் கொள்ள வேண்டும் ,. 
எக்காலங்களில் , எவ்வெவ்வனுப்பானங்களுடன் உட்கொள்ள வேண்டும் 
என்பன போன்ற செய்திகள் தெளிவாகக் கூறப்பட்டுள்ளன . அதைப் போல 
எத்தனை நாள்கள் மருந்துண்ண வேண்டும் , மேற்கொள்ள வேண்டிய பத்திய 
முறைகள் போல்வனவும் விளக்கமாகக் கூறப்பட்டுள்ளன . மருந்துப் 
பொருள்களைத் தயாரித்தலின் பொழுது ஊறவைக்க வேண்டிய கால அளவு . 
புடங்களின் எண்ணிக்கை , பதம் முதலான பல செய்திகள் விரிவாகக் 
கூறப்பட்டுள்ளன . 


மேலும் , மருந்து உண்ணுங் காலத்து உண்டாரும் துன்பம் , பத்தியம் 
தவறுவதால் ஏற்படும் விளைவு , அவை நீங்க மே கொள்ள வேண்டிய 
மருத்துவ முறை முதலான பல செய்திகள் விளக்கப்பட் பள்ளன . 


1.7 அளவைகள் 


அளவைகளைப் பொறுத்தவரை நீட்டல் , நிறுத்தல் , முகத்தல் , கால 
அள வுகள் இவற்றைப் பல்வேறு அளவீடுகளால் அளந்தமையை இந்நூலின் பல 
இடங்களின் வாயிலாக உணரலாம் . நீட்டல் அளவைகளில் சாண் . அடி , 
முழம் , காதம் , யோசனை ஆகிய அளவீடுகளையும் , நிறுத்தல் அளவைகளில் 
பலம் , கழஞ்சு, பணவெடை , குன்றியெடை ,காசெடை , வராகன் ஆகிய 
அள வீடுகளையும் , முகத்தல் அளவைகளில் படி , ஆழாக்கு . சேர் ஆகிய 
அளவீடுகளையும் , கால அளவைகளில் கணம் அல்லது சணம் அல்லது நொடி , 
நிமிடம் , கடிகை , சாமம் , பொழுது , நாள் , வாரம் , பட்சம் , மண்டலம் , மாதம் , 
ஆண்டு முதலான அளவீடுகளையும் , பயன்படுத்தியுள்ளமையைக் காண 


12 


சத்தியபாமா 


முடிகிறது . மேலும் பாக்களவு , சுண்டைக்காயளவு , கனமிளகளவு , குன்றியளவு , 
சம்பழமளவு போன்ற தோராயமான அள வீட்டு முறைகளும் பயன் 
படுத்தப்பட்டுள்ளன . வீசம் , கால் , அரை , முக்கால் போன்ற பின்ன அளவீட்டு 
முறைகளும் அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளமையை உணர முடிகிறது 
சில அதிகமான பாடல்களில் வந்துள்ளமையால் , ஒரு சில பாடல் எண்கள் 
மட்டுமே சான்றுக்காகக் கொடுக்கப்பட்டுள்ளன . 


நீட்டல் அளவைகள் 


1. சாண் 


381 


294,343,522 


2. அடி அல்லது முழம் 
3. காதம் 
4. யோசனை 


168,266 


71,298 


நிறுத்தல் அளவைகள் 


1. பலம் 


- 


83,137 , 365 , 389 , 482 
8.34,111,117,139,149 


117 


- 


2. கழஞ்சு 
3. குன்றியெடை 
4. பணவெடை 
5. வீராக னெடை 


9.33,97,115,177 


1 


64,506 


6. காசெடை 


12.16,17,19,434 


முகத்தல் அளவைகள் 


1. படி 


212 , 252 , 303,361,362 


59 , 64 


2. ஆழாக்கு 
3. சேர் 


- 


576 


கால அளவைகள் 


1. கணம் அல்லது 
சணம் அல்லது 
நொடி 


109.508 


13 


மூலிகைக்கற்பங்கள் 


2. நிமிடம் 


491 


3. கடிகை 


198 , 203 , 327.373 


4. சாமம் 


239 


5. நாள் 


6. வாரம் 
7. பட்சம் 


56 , 64 , 111 , 222 , 326 , 498 
10 , 216 , 221 , 465 , 468 , 470 
283 , 326 , 413. 470 , 421 - 
224 , 229 , 232 , 238 , 240 , 256 
74 , 270,276 , 376 , 549 


8. மண்டலம் 


9. மாதம் அல்லது 

திங்கள் 
10. ஆண்டு அல்லது - 

வருடம் 


9 , 17 , 118 , 120 , 149 , 150 


பின்ன அளவைகள் 


1. வீசம் 


2. கால் 


126 , 167 , 198 , 201 , 202 
90 , 347 , 389 , 466 
347 , 358 
339 , 347 


3. அரை 
4. முக்கால் - 


தோராய அளவீடுகள் 


117 


1. குன்றியளவு 
2. கன மிளகளவு 
3. பாக்களவு 
4. சுண்டைக்காயளவு - 
5. சம்பழமளவு 


484 
59,66,92,115,127 
98,99,431 


4841 


- 


1.8 மூலிகைகள் 

இந்நூலுள் மூலிகைகள் முக்கியமான இடம் வகிக்கின்றன. கருமை , 
செம்மை , வெண்மை , மூலிகைகள் என்று மூலிகைகளில் மூவகைப் பிரிவுகள் 
கூறப்பட்டுள்ளன . இவற்றுள் கறுப்பு மூலிகைகள் சிறப்பானவையாகக் 
கருதப்படுகின்றன . அவை இயற்கையாக மலைகளில் கிடைக்குமென்றும் . 


14 


சத்தியபாமா 


அங்ஙனம் கிடைக்காவிடில் செயற்கை முறையில் கரு மூலிகைகள் 
உண்டாக்கும் முறையும் கூறப்பட்டுள்ளன . கறுப்பு மூலிகையை அறிய உதவும் 
சோதனையும் சொல்லப்பட்டுள்ளது . இவற்றையன்றிச் சில மூலிகைகள் எங்குக் 
கிடைக்கும் என்பன போன்ற விவரங்கள் கூறப்பட்டுள்ளன . 
1.8.1 கிடைக்குமிடங்கள் 


1 . 


பாரென்ற மலைதோறும் சர்க்கரைவேம் புண்டு " 


238 


2 . 


ஏமமா கருநெல்லி மலைதோறு முண்டு 


230 


3 . 


" கொல்லான கருவீழி மலைதோறுமுண்டு 


125 


- 


5 
. 


4 . நன்றான விசையனென்ற கடுக்காய் தானும் 

நலமான விந்தியதே சத்திலும் பத்தி 
கன்றான ரோகணியெ னுங்க டுக்காய் 

கன்னியா குமரியதி லுற்பத்தி யாகும் 
பொன்றான பிருதிவி தான் சௌராஷ்டிர தேசம் 

பேரான அமிர்தந்தான் காசி யாகும் 
தின்றான சிவந்திதிரி விருதை ரெண்டுஞ் 
செயலான மஞ்சியதே சந்தா னென்றே 

50 
5 என்றான அபயமென்ற கடுக்காய் தானும் 

எழிலான தேசத்தி லபூர்வமாய்க் கிடைக்கும் 51 
1.8.2 . இனங்காட்டல் 

இந்நூலுள் மூலிகையின் அடையாளங்கள் சொல்லப்பட்டுள்ளன . 
இவற்றின் பல்வேறு வகைகள் , நிறம் . குணம் போன்ற செய்திகள் , வேறு 
பெயர்கள் முதலானவை கூறப்பட்டுள்ளன . 
1.8.2.1 . அடையாளம் . ( அமைப்பு , சுவை ) 
1 .. " போக்கான கிளிமூக்கு மரம தொன்று 

புகழான கிளிபோலக் காயுங் காய்க்கும் 
வாக்கான இலையதுவு மரசிலைப்போற் காணும் - 127 


மூலிகைக்கற்பங்கள் 


15 


2 . 


பாரென்ற மலைதோறுஞ் சர்க்கரைவேம் புண்டு 

பட்டைதின்றால் கற்கண்டு போலே காணும் 
காரென்ற இலைதின்றால் கரும்பு போலாம் 

காய்தின்றால் மாம்பழத்தின் ரசனை யாகும் 
வேர் தின்றால் கஸ்தூரி வாசம் வீசும் 
விதைதின்றால் மிக்கநெல்லிக் காய்போ லாகும் " - 328 


3 
. 


போமென்ற யிலைதானும் பொன்னிற மாகும் 

புகழ்க்கொம்போ கொறுங்கையின் குழல்போல் காணும் 
வேமென்ற வேரதுவும் சிவப்பு மாகும் 

மிக்கான காய்பழந்தான் வெளுப்பு மாகும் 
காமென்ற காம்பதுவும் பச்சை யாகும் 

கண்டித்த குழலார் ஆ தண்டை யாகும் 13 
1.8.2.2 வேறுபெயர் 


ஒரே மூலிகைக்கு வெவ்வேறு பெயர்கள் உண்டு . ஒரு பாடலில் மட்டும் 
கொல்லன் கோவை என்ற மூலிகையும் ஆகாச கெருடன் என்ற மூலிகையும் 
ஒரே மூலிகை என்ற செய்தி கூறப்பட்டுள்ளது . 

ஆகாச மாங்கெருட னென்றே பறைந்தான் 
சாகாக்கொல் லன்கோவை தான் -142 





1.8.2.3 வகைப்பாடு : 


கடுக்காயில் ஏழுவகையான கடுக்காய் இருப்பதையும் அவை 
என்னென்ன என்பன போன்ற செய்திகள் கூறப்பட்டுள்ளன . இவ்வகைப் 
பாட்டில் இருவேறு சித்தர் நூல்கள் வெவ்வேறு பெயர்களைக் கூறுகின்றன . 
விசையன் , ரோகணி பிருதிவி , அமிர்தை , சிவந்தி , அபையன் , திருவிரிதை 
என்பது போகர் கற்பவிதி . ஆனால் கொங்கணர் கற்பம் நூறில் கருங்கடுக்காய் , 
செங்கடுக்காய் , அரிகடுக்காய் , குறுங்கடுக்காய் , வரிகடுக்காய் , பெருங் 
கடுக்காய் , வெண்கடுக்காய் ஆகிய ஏழு வகையான கடுக்காய்கள் சொல்லப் 
பட்டுள்ளன . மேலும் அவ்வேழுவகைக் கடுக்காய்களை வேறுபடுத்தி அறிய 
நிறம் , குணம் முதலான பண்புகள் சொல்லப்பட்டுள்ளன . 


16 


சத்தியபாமா 


மரமாகி யேழுவகை பேத மாச்சு - 42 
மருவவே பிரிதிவியன் குணத்தைக் கேளு 

மருகிநின்ற மேல்தோல்தான் சிறுத்துக் காணும் 
தருவவே சதைதானும் பருத்தி ருக்கும் - 44 
நாடவே யமிர்தையெனுங் கடுக்காய்க் குத்தான் 
நலத்தசதை போன்றிருக்கும் நிறமு மஞ்சள் - 45 
வாக்கான சிவந்திகடுக் காய்க்குத் தானும் 

மகத்தான யேமத்தின் வண்ண மாகும் - 46 
" நீக்குமே திரிவிருதை யெனுங் கடுக்காய் 

நிறந்தானும் பஞ்சவர்ண மாயி ருக்கும் " - 47 
போமென்ற அபயனாங் கடுக்காய் தானும் 

பெரிதான கறுப்புவர்ண மாயிருக்கும் - 48 
1.9 . செய்முறைகள் 

ஒவ்வொரு கற்பத்திற்கும் மருந்து தயாரிக்க வேண்டிய முறைகள் 
கூறப்பட்டுள்ளன . மூலிகைக் கற்பங்களின் மருந்து தயாரிப்பு பெரும்பான்மை 
எளிமையானவையாகவே காணப்படுகின்றன. மருத்துவச் செய்முறையில் 
பயன்படுத்த வேண்டிய பாத்திரங்கள் . மேலும் செய்முறையின் போது 
சுத்திசெய்தல் , எத்தகைய புடம் . என்னென்ன எரிப்புத் திட்டம் போல்வனவும் 
குறிக்கப்பட்டுள்ளன. 
1.9.1 தேர்ந்தெடுத்தல் 


மருந்து தயாரித்தலுக்கு எத்தகைய பொருள்களைத் தேர்ந்தெடுத்துக் 
கொள்ள வேண்டும் என்பன போன்ற செய்திகள் ஒருசில பாடல்களில் 
சொல்லப்பட்டுள்ளன . ரோகணி கடுக்காயை மருந்திற்குத் தேர்ந்தெடுக்கும் 
போது காய்துவாரம் கணக்குப்பார்த்து எடுக்கவேண்டும் . அன்னத்தின் உப்பு 
செய்வதற்குக் கல்லுப்பை எங்ஙனம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் 
சொல்லப்பட்டுள்ளது . 

காமென்ற காய்த்துவாரங் கணக்கைப் பார்த்துக் 

கலந்திடித்துச் சூரணமாய்ச் செய்து கொண்டு - 43 
கல்லுப்பைப் பாக்குப்போல் பொறுக்கி - 447 


மூலிகைக்கற்பங்கள் 


17 


- 


1.9.2 . பயன்படுத்தும் பாத்திரங்கள் 
1. அகல் 

106 , 111 , 126 , 157,227 , 253 , 296 , 462 
2. அயக்கரண்டி 

93 , 101,253 
3. வாளைப்பூ எந்திரம் 

202 
4. அயச்சட்டி 

227 
5. குப்பி 

83,294 , 482 
6. சீசா 

554 
7. சிமிழ் 

561 
8. தேத்தாம் வேர் பாத்திரம 85 , 388 
9. வேப்பம் பாத்திரம் 

387 
10.காந்த பாத்திரம் 

58 
11.வெள்ளைச் சிமிழ் 

309 
12.புதுப்பாண்டம் 

527,573 
13.பீங்கான் 

177 ( அ ) . 263. 367 , 484 , 490 
14. கல்வம் 

90 , 102 , 103 , 106 , 107 , 178 , 194 , 197 
15.கிண்ணி 

294 
16.கல்லுரல் 

269 
1.9.3 . மேற்கொள்ளும் செயல்கள் 

மருந்து செய்யும்பொழுது அந்தந்த மருந்திற்கேற்ப வறுத்தல் , காய்ச்சல் , 
கிண்டுதல் , இடித்தல் , பொடித்தல் , நறுக்குதல் , தோய்த்தல் , தகடுதட்டுதல் , 
துவைத்தல் , சாய்த்தல் போன்ற பல செயல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன 
1. சாய்த்தல் 

25 , 293 , 460 , 470 
2. காய்ச்சுதல் 

641 , 114 , 137 
3. கிண்டுதல் 

91 , 117 , 143 , 166 , 294.568 
4. பிரட்டுதல் 

253 , 338 
5. பிழிதல் 

93 , 293,303 , 484 
6. பிசறுதல் 

98 , 447 , 448 
7. தகடுதட்டுதல் 

106 , 114 , 197 , 227 
8. தூள் செய்தல் 

52 , 95 , 111 , 156. 169 , 437 


- 


18 


சத்தியபாமா 


- 


வடிவம் 


} 
} 


- 


} 


9. வடிகட்டுதல் 

55 , 88 , 171,232 , 252 
10.உருக்குதல் 

90 , 105 , 125 , 482 
இவை போல்வனவும் , இன்னும் பிறவும் செய்முறையில் கையாளப் 
படுகின்றன . இவையன்றி மருந்தை வில்லை , உருண்டை போன்றவை செய்தல் , 
மெழுகு , குழம்பு, ஆகிய பதங்களிற் செய்தல் முதலானவை கூறப்பட்டுள்ளன . 
1. வில்லை 

106 , 114 , 126,197, 335 
2. உருண்டை 

89 , 98 
1. மெழுகு 

- 72 , 404 , 456 , 457 
2. குழம்பு - 55,364 , 403,465 , 466,568 

பதம் 
1. செம்பரத்தம் பூப்போல் 300 
2. மாதளம்பூ நிறமதாகும் 254 
3. மாதளம்பூ போலே நிற்கும் - 91 

நிறம் 
1.9.4 . சுத்தி செய்தல் 

எல்லா மருந்துச் சரக்குகளும் நச்சுப்பொருளை உடையன . அந்த நஞ்சை 
நீக்கி , சுத்தி செய்து மருந்துகளைத் தயார் செய்ய வேண்டும் . இவ்வாறு நஞ்சை 
நீக்கும் முறைமைக்குச் சுத்தி செய்தல் என்று பெயர் . மருந்துப் பொருளில் 
அடங்கியுள்ள நச்சுப் பொருளை நீக்காவிடில் உடல் நோய்களை நீக்காததோடு 
பிற உடல் துன்பங்களையும் ஏற்படுத்தும் . இந்நூலுள் பலவிடத்து சுத்தி செய்யும் 
முறை கூறப்பட்டுள்ளது . சிலவிடங்களில் விளக்காமல் சுத்தி செய்ய வேண்டும் 
என்பதோடு விடப்பட்டுள்ளது . 

இந்நூலுள் சுத்தி செய்தல் குறித்த செய்திகள் காணப்படுகின்றன . சுத்தி 
செய்தல் செய்முறை கடுக்காய்க்கு மட்டும் தெளிவாக விளக்கமாக 
அமைந்துள்ளது . பாலில் கந்தகத்தைச் சுத்தி செய்ய வேண்டும் என்று 
எளிமையாகக் கூறப்பட்டுள்ளது . இவற்றைத் தவிர சுத்தி செய்ய வேண்டும் 
என்ற செய்தி சிலவிடங்களில் காணப்படுகிறது . 
“ வாச்சென்று கடுக்காயைத் தகர்த்துக் கொண்டு 

வளமாக அமுரியிலே வூறப் போட்டு 
காச்சென்று மறுநாள்தான் காயப் போட்டு 

கணக்காகப் பத்து முறை சுத்தி செய்யே " - 75 
பாலிலே கந்தகத்தை சுத்தி - 340 
சுத்திசெய்த கந்த கந்தான் - 157 


மூலிகைக் கற்பங்கள் 


மூலிகைக் கற்பங்கள 


அபரமார்க்கக் கற்பம் 


சிவப்பு அபரமார்க்கக் கற்பம் 


1. நீத்திட்ட இரத்தபர மார் ( க் ) கந் தன்னை 

நிச்சயித்து பாக்களவு பாலி லுண்ணு 
தேத்திட்ட செழுங்கஞ்சம் போலாந் தேகஞ் 
சிதையாது யிடிகொண்ட. 

யாகும் 
..... 


( 165 ) 


( போ.க.வி ) 


சிவப்பு அபரமார்க்கத்தைக் கொண்டுவந்து நன்றாக அரைத்து , பாக்களவு 
எடுத்து , பாலுடன் சேர்த்து உட்கொள்ள வேண்டும் . 
உண்ண வேண்டிய மருந்தின் அளவு : பாக்களவு 


அனுபானம் : பால் 


விளைவு : உடல் செழுமையான தாமரை மலரைப் போல் விளங்கும் 


2 
. 


அமுக்குராக் கற்பம் 
அமுக்குராப் பொற்காப்பை யாதித்த மூலத் 
தமக்கெனவே கட்டிநீர் வார்த்துப் - புவிக்குளாய் 
சாவற்சி டாய்முதிரந் தன்னைவிட்டுக் கூடைகொண்டு 
மேவுதுகில் போட்டார்க்கு மேல் 
மேவுதுகில் போக்கி விரிதலையாப் பாதியிராக் 
காவல் வடுகது துரைகழறச் - சாவற்சாங் 
கந்தமதி லங்கோலங் கண்டதனைப் பிடுங்கி 
சந்துதலை மாறியிசை தான் . 


( 57 ) 


3 
. 


( 58 ) 


22 


சத்தியபாமா 


4 . 


( 59 ) 


5 
. 


( 60 ) 


இசைபாங் குளிசமதை யேறழிற்சி நாதாப் 
பசைக் கிழங்கு சுற்றிவரப் பண்ணி - பொசிப்பான் 
மினியகனி தூபமிவை காட்டி யிறைஞ்சி 
தனி முடியில் வைத்திருக்கத் தான் . 
தானவர்க ளேவுஞ் சரமெனினுந் நையாது 
வானவர்கள் போற்று மயிர்முடியை - யேனை 
யனைவருக் கெல் லாமாகி லாதியினி லோது 
தனையனுக்குங் கைவசமாந் தான் . 
மாந்தக் கிழங்குலர்த்தி வாய்த்தபால் மேற்பொடியாங் 
காய்த்தே திரண்டெழுமாங் கற்கத்தை - போந்தபுன்னைக் 
காய்மூன் றளவுண்ணக் காணுஞ்சுக் லத்தம்ப 
மேய் மூன்று மண்டலத்திலே . 
மண்டலமா றாகி வறுந்த தனமிறுகு 
முண்டிப் பொடியை முலைதூவிக் - கொண்டுருட்டிப் 
பக்கமொன்றில் வீழ்ந்ததனம் பற்றிச் சுருங்குமது 
மிக்கசெம்பு போல்மினுக்கு மே . 


6 . 


( 61 ) 


7 . 


( 62 ) 


( 63 ) 


8 . மினுக்கும் பசுங்கிழங்கை வெண்ணையுட னுண்ணத் 

தினங்கழஞ்சு குங்குமப்பூத் தின்னத் - தனந்தான் 
பளபளத்து வீங்கு மிளமங்கை பருவத் 

தளதளப்பு வாராது தான் . 
9 . வாராருங் கொங்கை மதத்தடங்கா தோராண்டில் 

நேராய்க் கிழங்கறுத்து நேர்மையாற் - சீராகக் 
காய்ந்தபா லிட்டெடுத்த கற்கந் தனையுண்ண 

சாய்ந்தனையும் விம்முந் தனம் . 
10. தனமான செந்தூரஞ் சாரித்தே கொண்டால் 

தினமான வர்த்தனையாஞ் சார - மனையாளு 
மொன்றியே கொண்டாளும் வாரமிகு குய்யந் 
தின்றவரை வேருக்குந் தேர் . 


( 64 ) 


( 65 ) 


மூலிகைக்கற்பங்கள் 


23 


11. தேரிலை நீராலே செந்தூரத் தாமிரதங் 

கூரிலை வீரத்தாற் குளிகையா - மோரிலையாங் 
கந்தமதிற் பற்பமாங் கணவடுகன் மந்திரத்தால் 
சுந்தரமாங்காயசித்தி சொல் . 


- (சி.வெ ) 


ஆதண்டைக் கற்பம் 


12. மகத்தான வெண்டானா தண்டை தன்னை 

மண்வெட்டி கலசத்தில் எண்ணை வைத்து 
யேத்தான ஏரண்ட எண்ணை யாகும் 

யிதமாகத் தோண்டி ஆதண்டை வைக்க 
கோத்தான கொதித்தேதான் எண்ணை தானும் 

குமிழியிடும் பக்குவத்தில் கொண்டு வந்து 
காத்தான காசுயெடை கொள்ள வேதான் 

கடிசான நோயெல்லாம் கரைந்து போமே . ( 176 ) 
13. போமென்ற யிலைதானும் பொன்னிற மாகும் 

புகழ்கொம்போ கொறுங்கையின் குழல்போல் காணும் 
வேமென்ற வேரதுவும் சிவப்பு மாகும் 

மிக்கான காய்பழந்தான் வெளுப்பு மாகும் 
காமென்ற காம்பதுவும் பச்சை யாகும் 

கண்டித்த குழலார் ஆ தண்டை யாகும் 
சாமென்ற திதைக்கண்டா லொருனாளு மில்லை 
சமத்தான பேரென்றால் கிட்டுஞ் சொல்லே . ( 177 ) 


- ( போ.க.வி ) 


ஆதளைக் கற்பம் 


14. ஆதளைப் பட்டைதனை யாவின்பால் காசளவில் 

ஏதமிலோன் பானுண்ண விருவிடம் போற் - தாதரைத்துப் 
பூசப் படையகலும் புண்தீரும் பத்திரத்தி 
லூசுமிலை பாலோடு மோர் 


24 


சத்தியபாமா 


15. ஓட்டும்பால் நாளத் துடன்தடவி யே புணரத் 

தேட்டமாய் மங்கையருஞ் சிக்குமே - வாட்டத் 
தரைக்குக்கீழிப்பாலை யாரத் தடவப் 

பரிக்கடமை யோர்தினமென் பார் . 
16. பார அயங்காய்ச்சி பல்லா லெடுப்பது ( நீ ) 

சீரா மென விதையுந் தின்னவே - நீராட 
வேர்முகத்து யேகி விடியுமுன்னே தான் முழுகு 
மோர்முகந் தனையா மினி . 


17. இனிந் திரியப் பாலதனை யெள்ளளவா யேற்றிக் 

கனிந்ததனைக் காசிடையா யுண்ணத் - தினந்தினமுங் 
கொண்டா றொருவருடம் கூச்சமயி ராங்கதனை 
கண்டேயோ ராண்டருந்துங் காய் . 


18. காயம்பூ வண்ணமதாய்க் காயங் கருக்குமயிர் 

சாயாநி மிர்ந்தெழும்பத் தான்கண்டு - நோயா 
னினிந்திரியென் றேபேரை யிந்திரனு மோதக் 

கனிந்தெவருஞ் சித்திபெற்றார் காண் . 
19. பெத்தயத்தைக் காய்ச்சி பெருகுமிலை நீர்தேய்க்கச் 

சத்துவமாய் நூறு விசை சாய்க்கவே - அந்தரசம் 
பத்திதனைக் கூடுமீயம் பத்திலொன்று சூதமிடச் 
சுத்திதரும் தாரமதாஞ் சொல் . 


| 


20. சொல்லு மிலைநீரால் சுவேதனத்தி லேழுநாள் 

செல்லமல நீங்கித் தெளியுமே - நல்லிரதப் 
பட்டையினால் மத்தித்துப் பாதளையில் வைத்தேழு 

சட்டையெல்லா நீங்கிவிடுந் தான் . 
21. தாதுவனில் பாலதனால் மத்தித்து வைக்கவதி 

லீதுசெய்பூவுக்கபத்த மெய்துமே - யோது 
நவதானி யங்கோடி நாடி யலம்ப 
வுவமாகு செங்கதிரொப் பாம் . 


25 


மூலிகைக்கற்பங்கள் 


22. ஒப்பான பட்டைக் குகையதனி லுள்வைத்து 

மெய்ப்பான வீசும் விலங்கிட்டு - வைப்பாம் 
புடங்கிரம மாகவே போட்டுமுப் பான்தள்ளி 
எழுங் குளிகை தம்பனைக்கா மே . 

( 110 ) 
23. தம்பனைக் காவதெல்லாங் காயசித்தி தானாகும் 

விம்மிவிழுஞ் சுக்கிலமு மேனோக்குஞ்- செம்மையி 
னிந்திரியக் கற்ப மியம்பினோ மெல்லார்க்குந் 
தந்திர முண்டாந் தனு . 

( 111 ) 


- (சி.வெ ) 


ஆலம்பழக் கற்பம் 


24 . காணலா மென்ற ஆலம் பழத்தைத் தேடி 

கனமாகப் பொறுக்கியே சதையை வாங்கி 
வேணலாம் வெயில்வைத்து உலர்த்திக் கொண்டு 

மிக்கான புடத்திற் தைலம் வாங்கி 
ஆணலாம் சூதத்தை அயத்திற் வைத்து 

அதீதமாய்ச் சுருக்கிடவே கட்டிப் போகும் 
தோணலாய் முன்போல செந்தூரம் பண்ணி 

சுத்தமாந் தைலத்திற் குழைத்து உண்ணே . ( 135 ) 
25. உண்ணவே மண்டலத்தில் நரையோ மாறும் 

முகாந்தமெல்லாஞ் சூடந்தானு முகந்து காணும் 
பண்ணவே தைலத்தில் நாகஞ் சாய்க்க 

பாங்கான புகையஞ்சுங் கட்டிப் போகும் 
மண்ணவே அயமுருகி யீய மாகும் 

அறுபத்து நாலான பாஷா ணந்தான் 
தண்ணவே சாமத்தில் கட்டிப் போகும் 
தனித்ததொரு உபரசங்கள் சத்து மாமே ( 136 ) 


- ( போ.க.வி ) 


26 


சத்தியபாமா 


மாலனந்தல் ( ஆலம் விழுது ) கற்பம் 


விந்துறுக்கிக் காயசித்தி வேண்டினோர் மாலனந்தல் 
கந்தத்தி லுண்டாநீர் கற்கண்டு - தொந்தித்து 
மண்டலமுண் பார்புளிப்பு மாதர்நல முந்துறந்து 
உண்டபிற குண்மைதெரி யும் . 


- ( தே . வெ ) 


ஆலம்பழக் கற்பம் 


கனமான ஆலம்பழங்களைக் கொண்டு வந்து , அவற்றில் உள்ள 
விதைகளை நீக்கிவிட வேண்டும் . சதையை வெயிலில் உலர்த்திப் புடம் போட 
தைலம் கிடைக்கும் . சூதத்தை அயத்தில் வைத்துச் சுருக்குப் போட கட்டிப் 
போகும் . இதைச் செந்தூரமாகச் செய்து கொள்ள வேண்டும் . இதைத் தைலத்தில் 
குழைத்து உண்ண வேண்டும் . 


உண்ண வேண்டிய கால அளவு : ஒரு மண்டலம் . 


விளைவுகள் : நரைமாறும் . உடல் முழுதும் சூட வாசனையுடன் காணப்படும் . 
இந்த தைலத்தில் நாகத்தைக் காய்ச்சிச் சாய்க்க கட்டிப் போகும் . இரும்பை 
உருக்கிச் சாய்க்க ஈயமாகும் . 


சித்தர் நூல்களில் கூறப்படும் அறுபத்து நான்கு பாஷாணங்களும் கட்டிப் 
போகும் . உபரசங்கள் சத்தாகும் 


ஆலம் விழுது கற்பம் 


ஆலம் விழுது சாற்றுடன் கற்கண்டு கூட்டி உண்ண வேண்டும் . 


உண்ண வேண்டிய கால அளவு : ஒரு மண்டலம் 


விளைவு : விந்து கட்டுப்பட்டு கா பசித்தி அடைதல் 


நீக்க வேண்டியவை : புளிப்பு , மாதர் போகம் . 


மூலிகைக்கற்பங்கள் 


27 


இஞ்சிக் கற்பம் 
27. மண்ணிலாக் கொட்டையொன்று மாத்திரமே கற்பமென்ப 

தெண்ணிக்கை யாகி யிருக்குமே - கண்ணுக்கு 
நன்முறையாஞ் சீதளத்தை நாடாம லேயடிக்குந் 

தின் முறைமை நீயறிந்து தின் . 
28. கால்கை பிடித்த கடுநோய்போ மண்டலத்தில் 

ஏலுமுர முண்டா மிலாக்கொட்டை - மேலுமதன் 
வற்ற லரிதகியால் மத்தியான மாலையுண்ணக் 
குற்றமல்ல மெய்யாகக் கொள் . 


- ( தே . வெ ) 


இஞ்சியை உபயோகித்தால் கண்ணுக்கு நல்ல பார்வையைத் தரும் . 
சீதளத்தை மிதமீறாமற் போக்கும் . இஞ்சியையும் அதன் வற்றலாகிய சுக்கையும் 
கடுக்காயையும் முறையே காலையிலும் நண்பகலிலும் மாலையிலுமாக 
உட்கொண்டு வரின் கை கால் முடங்கிய பிடிப்பு நோய்கள் ஒரு மண்டலத்தில் 
தீரும் . உடற்கூற்றுக்குப் பொருந்திய வலிமையும் உண்டாகும் . 


ஊமத்தைக் கற்பம் 


29. மூலத்து மூல முருக்குவித்துச் சித்திரையாங் 

கோலமணிப் பூக்குளிரப் பூசத்து - ஞாலமதி 
லத்தமே தோலா மனுடமிலை யாகும் பொன் 
மத்தையார் செய்யு மயக்கு . 


0. விற்றுக்கு வித்தாகும் வேருக்கு வேர்வையா 

முற்றதொரு பூவுக்கு மிளநீரா - மற்றதொரு 
தோலுக்குத் திரமா மிலைக்குச் சிறுநீரா 
மாலுக்கு மாமிம் மருந்து . 


(சி.வெ ) 


28 


சத்தியபாமா 


ஐவணைக் கற்பம் 
31. சத்தாக ஐவணைப்பூ தன்னை வாங்கி 

சமரசமாயச் சாறிடித்துப் பிழிந்து கொண்டு 
பத்தாக சாதிலிங்கஞ் சுருக்குப் போட 

பாங்கான புகைக்கட்டி மணியு மாகும் 
மத்தாக யெடையிரண்டு அரப்பொடியே சேர்த்து 

அதிகமாம் வெங்காரஞ் சிலையும் கூட 
நத்தாக நாலிலொன்று சேர்த்துக் கொண்டு 
நமனாகும் பூச்சாற்றி லரைத்தி டாயே . 

( 137 ) 
32. அரைத்திடவே சூதத்தி லுருக்கிப் போடு 

அதிகமாம் நாகம்போல் சத்து மாகும் 
பரைத்திட்ட நாகத்தை நாலுக் கொன்று 

பாங்காகக் கொடுத்திட்டா லுள்ளே கொள்ளுந் 
துரைத்திட்ட தங்கமிட்டு சூத மிட்டுத் 

தனியான சிலைகாரங் கெந்தி கூட்டி 
திரைத்திட்ட செந்தூரம் பண்ணிக கொண்டு 
சிறந்த நவ லோகத்தி லாயிரத்திற் கொன்றே ( 138 ) 


33. ஒன்றான செந்தூரம் பணவிடைதான் தேனில் 

ஊற்றுமே மண்டலந்தான் கொண்டா யானால் 
குன்றான மலைபோலக் கைகா லாகும் 

குத்தினால் தவிடுபொடி கூழாங் கற்கள் 
வென்றான சடமாகும் வாசி தானும் 

விடுகாமல் கும்பிக்கும் சமர சந்தான் 
பன்றான பருதிக்குள் ஓடும் போது 
பாங்கன ரவிகாந்தி பனிப்போ லாமே . ( 139 ) 


- ( பே.க.வி ) 


34. ஐவணைப் பூக்கழஞ்சு ஆனைய்யு பாண்டருந்தக் 

கைவண்ணக் கண்சிவக்கக் கண்டுதான் - மெய்சிவக்க 
வேர்த்தயிலங் கொண்டதனால் மேனிபசும் பொன்னாகு 
மேற்றிலையால் ரோமம் வெளுப் பெண் . ( 88 ) 


மூலிகைக்கற்பங்கள் 


29 


35. என்னுமதிற் பட்டை யிடித்துத்தே னிற்கொள்ளத் 

தன்னுடலம் பச்சைக் குழைந்தால் - வன்னமெலாந் 
தானு மாறென்னுஞ் சத்திய வாகீதான் 
கூறினா ரீசுவரிமெய் கோள் . 


( 89 ) 


( 90 ) 


36. கோளாக இந்திரன்தான் கூறிய மாலவனைக் 

கேளா யவனருகு கிட்டியே - யாளாகி 
யிப்பரிசியானு மேறவேணு மென்றுரைக்க 

தம்பியுரைத் தான்பஞ்சத் தான் . 
37. பஞ்சவன் யோகியொரு பச்சிலைபச் சோந்தியதா 

யஞ்சியழ தானைதனி யாயுங்கால் - நெஞ்சுகந்த 
வாயுவினால் வந்ததென வன்னம் பலவேறு 
காயத்திற் பெற்றான் கலி . 


( 91 ) 


38. கலியுகத்தில் தேவாண்டு காலம் போய் நீல 

மலியுஞ்சலசலத்தை நீக்கி ( யலாக்கின் ) - நலியளது 
சூதத் துடனிருந்து தோடமென்னா ரீசுவரியாள் 
சாதிக்க வாறுரைக்கத் தான் . 


( 92 ) 


( 93 ) 


39. கர்த்தாவின் சூதந் தயிலமதி லேகாய்ச்சிப் 

பத்தானூம் பட்டை படவரைத்துக் - கொத்தாய்ப் 
பூவிற் புடம்பத்துப் போட்டிலையு மப்படியே 

காயில் விலங் கிட்டிரதங் கட்டு . 
40. கட்டும்பூச் சாற்றிலே கற்பூர நான்முகன் 

தொட்டுத்தட விப்படுக்க சுக்கிலந்தான் - மாட்டாகச் 
சென்னியி லேற்றலாஞ் சித்தர சமிப்படியே 
தின்னவிடில் தம்பனையாச் சென் . 


( 94 ) 


(சி.வெ.) 


ஐவணைப் பூவை இடித்துப் பிழிந்து எடுத்துக் கொள்ள வண்டும் . 
அதனுடன் சாதிலிங்கஞ் சேர்த்துச் சுருக்குப் போட மணிபோல் ஆகும் . 
அரப்பொடியை இரண்டு எடை சேர்த்து , பின்னர் வெண்காரம் மனோசிலை 


30 


சத்தியபாமா 


இரண்டையும் நாலில் ஒருபங்கு கூட்டி , பூச்சாற்றைச் சேர்த்து அரைக்க 
வேண்டும் . இதைச் சூதத்தில் உருக்கிச் சேர்க்க நாகத்தைப் போல சத்தாகும் . 
நாகத்தை நாலுக்கு ஒரு பங்கு சேர்த்தால் உள்ளே உறிஞ்சிக் கொள்ளும் . 
அதனுடன் தங்கம் , சூதம் , மனோசிலை , வெண்காரம் , கெந்தி இவற்றைச் 
சேர்த்துச் செந்தூரமாகச் செய்து கொள்ள வேண்டும் . 


உண்ண வேண்டிய கால அளவு : ஒரு மண்டலம் 


உண்ண வேண்டிய மருந்தின் அளவு : ஒரு பணவெடை 


அனுபானம் : தேன் 
விளைவுகள் : கைகால்கள் மலைபோல உறுதியுடன் விளங்கும் . மூச்சாடாது . 


ஓரிலைத் தாமரைக் கற்பம் 


41. ஏமமா மோரிலைத் தாமரை சமூல 

மிடித்துமே சூரணித்து நெய்யிற் கொள்ள 
சாமமா யுடம்பில் நின்ற வேக மெல்லாஞ் 

சிதைந்துபோய் விடுஞ்சிறு நீருந் தானும் 
காமமாய்க் கழிந்துவிடும் கண்பு கைச்சல் 

காமாலை வரட்சியொடு கடின பித்தம் 
வாமமாய்ப் போய்விடுகு மண்டலந்தான் கொள்ளு 
மகத்தான ரோகமெல்லாம் மாறிப் போமே ( 85 ) 

- ( போ.க.வி ) 
ஓரிலைத் தாமரையின் சமூலத்தைக் கொண்டு வந்து இடித்துத் தூளாகச் 
செய்து கொள்ள வேண்டும் . 


உண்ண வேண்டிய கால அளவு : ஒரு மண்டலம் 


அனுபானம் : நெய் 


விளைவுகள் : உடலில் இருந்த துன்பங்கள் நீங்கிவிடும் கண்புகைச்சல் , 
காமாலை , வரட்சி , கடின பித்தம் முதலானவை நீங்கிவிடும் . 


31 


மூலிகைக்கற்பங்கள் 


கடுக்காய் கற்பம் 


--- 


42. மரமாகி யேழுவகை பேத மாச்சு 

மகத்தான விசையனென்ற கடுக்காய்சூ ரணித்து 
அரமாகி வெருக்கடித்தூள் அமுரி தன்னில் 

அளாவியே கொண்டக்கால் வாதம் போகும் 
புரமாகி பேய்ச் சுரைக்காய் முருக்கம் தன்னில் 

பெரிதான வாதங்கள் சித்தி யாகும் 
நரமாக நாற்பதுநாள் கொண்டிட் டாக்கால் 

நாசமாம் வாதமது நலங்கிப் போமே . ( 16 ) 
43. போமென்ற ரோகணியின் பிரிவு கேளு 

பெரிதாகு மேரன்ற கீரவு மாகுங் 
காமென்ற காய்துவாரங் கணக்கைப் பார்த்து 

கலந்திடித்துச் சூரணமாய் செய்து கொண்டு 
ஆமென்ற அமுரிதன்னில் குழப்பிக் கொள்ளு 

அதிகமாம் சீதமறுங் கிருமி நாசம் 
வாமென்ற மண்டலந்தான் கொண்டாற் கேளு 

வன்னியே மிகத்துலக்கி மருவும் பாரே . 
44. மருவவே பிரிதிவியன் குணத்தைக் கேளு 

மருகின்ற மேல்தோல்தான் சிறுத்துக் காணும் 
தருவே சிதைதானும் பருத்தி ருக்கும் 

தனித்திட்ட கடுக்காயைக் சூர ணித்து 
அருவவே அமுரியினில் கலக்கிக் கொள்ள 

ஆமமெல்லாங் கழன்றுமே கிருமி வீழம் 
நருவவே நாற்பதுநாள் கொண்டா யானால் 
நாடிசுத்தி தேகசுத்தி யாகும் நாடே . 


( 17 ) 


( 18 ) 


45. நாடவே யமிர்தையெனு கடுக்காய்க் குத்தான் 

நலத்சதை போன்றிருக்கும் நிறமு மஞ்சள் 
வாடவே சகலநோய் தனைய கற்றும் 
மருவியதை யிடித்து நன்றாய் சூரணமே செய்து 


32 


சத்தியபாமா 


ஆடவே அமுரியினில் கலக்கிக் கொள்ள 

அடவாக மண்டலந்தா னுண்டாயானால் 
தூடவே சதையினுள்ளே ரோக மெல்லாஞ் 
சாடுமே சுயம்பாட வாக்கு மாமே . 


( 19 ) 


( 20 ) 


46. வாக்கான சிவந்திகடுக் காய்க்குத் தானும் 

மகத்தான யேமத்தின் வண்ண மாகும் 
ஏக்கான யிதையிடித்துச் சூரணமே செய்து 

ஏத்ததாம் அமுரிதன்னை முன்பின் தள்ளி 
கோக்கான மண்டலந்தான் கொண்டு வந்தால் 

மகத்தான மூலமது வெளியாய்த் தோணும் 
நீக்கான வியாதியெல்லாம் நீராய்ப் போகும் 

நிலவரமாய்ச் சடந்தானும் நிற்குங் காணே . 
47. நீக்குமே திரிவிருதை யெனுங்க டுக்காய் 

நிறத்தானும் பஞ்சவர்ண மாயிருக்கும் 
தக்குமே பிடித்து நன்றாய் சூரணமே செய்து 

தக்கான சீலைவடிக் கொண்டு தானும் 
நக்குமே மண்டலந்தா னமுரி தன்னில் 

நலமாக வெருக்கடிதான் கொண்டு வாநீ 
தக்குமே சடந்தானுங் கற்பாந்த காலந் 
தனித்துநின்று வாதபித்த சிலேற்றுமம் போமே . 


( 21 ) 


48. போமென்ற அபயனாங் கடுக்காய் தானும் 

பெரிதான கருப்புவர்ண மாயிருக்கும் 
மாமென்ற திதையிடித்து அரைத்துக் கொண்டு 

அமுரிதனில் மண்டலந்தா னுண்டா யானால் 
வேமென்ற மும்மலமுங் களிம்பும் போகும் 

விரைந்து நின்ற நாடியெல்லா முறுக்கு யேறும் 
மேமென்ற எண்பதுக்குள் கொள்ள லான்றான் 
கருங்கடுக்காய் கையிருக்கில் ( சகல பூத பிரேதஞ்) சங்கை செய்யும் . ( 22 ) 


மூலிகைக்கற்பங்கள் 


33 


49. மானென்ற அநேகநாள் சடமிருத்தி 

ஆயுள்தான் மிகவுண்டாம் அழுந்துந் தேகம் 
தேனென்ற சிவந்தானும் நிர்த்தஞ் செய்வார் 
சித்தியாய் சாசுவதந்தான் சிறக்குந் தேகம் 


( 23 ) 


பானென்ற சீவனாய்ப் புத்தி யுண்டாம் 

பகர்ந்ததோர் கடுக்காயி லமைய நன்றே 
50. ந றான விசயனென்ற கடுக்காய் தானும் 

நலமான விந்தியதே சத்துற் பத்தி 
கன்றான ரோகணியெனுங்க டுக்காய் 

கன்னியாகும ரிச்சிந்தி லுற்பத்தி யாகும் 
பொன்றான பிருதிவிதான் சௌராஷ்டிர தேசம் 

பேரான அமிர்தந்தான் காசி யாகுந் 
தின்றான சிவந்திதிரி விருதை யிரண்டுஞ் 
செயலான மஞ்சியதே சந்தா னென்றே . 


( 24 ) 


51. என்றான அபையனென்ற கடுக்காய் தானும் 

எழிலான தேசத்தி லபூர்வமாய் கிடைக்கும் 
கன்றான கருங்கடுக்காய் தரிசித் தாக்கால் 

காசிதனை தரிசித்த பலத்துக் கொக்கும் 
பன்றான பரிசிக்கு சிவசிந்தை யாகும் 

பண்பான அக்கிராணம் பண்ணினாக்கால் 
தண்டான சடத்தினுள்ள நோய்களெல்லாம் போகும் 
தாயான மனோன்மணியுந் தயை செய் வாளே . 


- 


( 25 ) 


52. தயையான கருங்கடுக்காய் கிடையா விட்டால் 

சமரசமாம் பொற்கடுக்காய்த் தூளாய் பண்ணி 
அயையான ஆனிமுதல் ஆடி யிரண்டும் 

அரிதான வெல்லத்தி னோடே கொள்ளு 
புயையான ஆவணியுங் கன்னி தானும் 


34 


சத்தியபாமா 


( 26 ) 


பெரிதான இந்துப்புக் கால்வாசிக் கட்டி 
தயையான அமுரிதனில் கலக்கிக் கொள்ளு 

கொடியதோர் ஆமமெல்லாங் கழன்று போமே . 
53. கழன்றுபோ மற்பசியுங் கார்த்திகைக்கு நீதான் 

கலந்துமே சர்க்கரையி னோடே கொள்ளு 
மழன்றுபோ மார்கழிக்குந் தைக்குந் தானும் 

மாசற்ற சுக்கினுட கஷாயத்திற் கொள்ளு 
தழன்றுபோ மாசிபங் குனிக்குத் தானுஞ் 

சமரசமா யமுரிதன்னில் கலக்கிக் கொள்ளு 
தின்றுபோஞ் சித்திரைவை காசிக்குந்தான் 
சிறுகுறிஞ்சித் தேன்தன்னில் திரட்டி உண்ணே 


( 27 ) 


கெடியான மாசிபங் குனிக்குத் தேனும் 
நீளப்பா சித்திரைக்கும் வைகா சிக்கும் 
நிலையான அழுரியிலே கொண்டு யேறு 


( ச.க.நூ ) 


54. மாறியே கடுக்காயை உண்ணும் போது 

மறவாமல் வழலைதன்னைத் தினமு வாங்கு 
காரியே காயசித்தி எண்பதுக்கு நன்று 

கைகடந்தா லாகாது கடின மெத்த 
ஆறியே கடுக்காய்க்கு மலம்போ காட்டால் 

ஆகாத வாதபித்த தேக மாகுந் 
தேறியே சிலபேர்க்குப் போகாமல் சிக்குந் 
திறமாகக் கழியாட்டால் சித்தியில்லை தானே . 


( 35 ) 


55. தானான சிவன்தன்னை பாலில் போட்டுத் 

தனித்துமே அடுப்பேற்றி எரித்துக் கொண்டு 
ஊனான துலர்த்தியே யிடித்து நைய்ய 
உருசிலை வடிகொண்டு சூரணமே செய்து 


மூலிகைக்கற்பங்கள் 


35 


கானான கடுக்காய்தூள் யிரண்டு பங்கு 

கலரவதை சூரணந்தான் ....ப்பங் காய்ச்சி 
கூநான அமுரியிலே குழப்பிக் கொள்ளு 
கூட்டோடே ஆமமெல்லாங் கழன்று போமே . 


( 36 ) 

- ( போ.க.வி ) 


( 262 ) 


56. உண்ணவே வயதங்கே யிருப தாகில் 

உத்தமனே யிருபதுநாள் கடுக்காய் கொள்ளு 
கண்ணவே வயதங்கே முப்ப தாகிற் 

கடிதாக முப்பதுநாள் கொள்ளு கொள்ளு 
பண்ணவே வயதங்கே நாற்ப தாகில் 

பரிவாக நாற்பதுநாள் கடுக்காய் கொள்ளு 
நண்ணவே வயதங்கே யைம்ப தாகில் 

நலமான பதினைந்து நாளே கொள்ளே . 
57. கொள்ளவே வயதங்கே யறுப தாகில் 

குறையதே கடுக்காயுந் தசநாட் கொள்ளு 
அள்ளவே யறுபதுமேல் வயதே யாகில் 

ஆச்சரியங் காயசித்து யாகா வாகா 
விள்ளவே கடுக்காயைப் பொடியாய்ப் பண்ணி 

மெல்லியதாய்ச் சீலையிலே யரித்துக் கொண்டு 
துள்ளவே அமுரிதனை முறித்துக் கொண்டு 

சுகமாக வெருக்கடித்தூள் குழப்பிக் கொள்ளே . 
58. கொள்ளுதற்கு அமுரிதனை முறிக்கக் கேளு 

குரூரமாங் காந்தமென்ற பாத்தி ரத்தில் 
விள்ளுதற்கு முன்னீராம் அமுரி தள்ளி 

விளங்கவே கொள்ளமட்டும் பின்னீர் வாங்கி 
துள்ளுதற்கு தேற்றினுட வித்து தன்னைத் 

துடியாக இதில்விட்டுக் கலக்கி வைத்து 
அள்ளுதற்கு தெளிவிறுத்துத் தூளைப் போட்டு 
அங்கென்று வாசியோ டிழுத்து வாங்கே . 


( 263 ) 


( 264 ) 


36 


சத்தியபாமா 


அமுரி மூதண்ட கிஷாயம் 


59. வாங்கியே தினந்தோறும் விடியற் காலம் 

மாலையிலே கிஷாயமொன்று வைக்கக் கேளு 
பாங்கியே மிளகதுதா னிருபத் தைந்து 

பரிவாகு மருகுவேர் பிடிதா னொன்று 
தேங்கியே யிடித்துநன்றாய்ச் சட்டியிலே போட்டுத் 

திறமாகப் படியொன்று தண்ணீர் விட்டு 
ஆங்கியே யாழாக்காய்க் காய்ச்சிக் கொண்டு 
ஆவெண்ணை பாக்களவு போட்ட ருந்தே . 


( 265 ) 


60. அருந்தியே காலமே கடுக்காய் கொள்ளு 

அப்பனே மாலையிலே கிஷாயங் கொள்ளு 
பொருந்தியே வுடலுக்குத் தாக மில்லை 

புளியுப்பு எண்ணையெல்லாங் கழன்று போகும் 
வருந்தியே முன்னிருந்த நோய்க ளெல்லா 

மறுதேசம் விட்டுப்போம் மயக்க மில்லை 
திருந்தியே ஆறுதலக் கிரந்தி போகுஞ் 
சேர்ந்தோடும் வாசியெல்லா மிறுகும் பாரே . 


( 266 ) 


கற்பங் கொள்ள மாதம் 
61. இறுகுமே செங்கடுக்காய் மெத்த நன்று 

இதமாகக் கிடையாட்டால் பொற்கடுக்காய் நன்று 
அறுகுமே ஆனிஆவ ணிக்கு மப்பா 

அழகான வெல்லத்தி னோடே கொள்ளு 
தருகுமே சித்திரைவை காசிக்கு மப்பா 

சாதகமாய்ச் சுக்கின்கி ஷாயத்திற் கொள்ளு 
மறுகுபுரட் டாசி ஆடிக்கு மப்பா 

மாசற்ற குறிஞ்சித்தேன் தன்னிற் கொள்ளு 
குறுகுமே ஐப்பசிகார்த் திகைக்கு மப்பா 
குமரியாஞ் சோறுதனில் வைத்துக் கொள்ளே . 


( 267 ) 


மூலிகைக்கற்பங்கள் 


37 


62. வைத்துமே மார்கழிதை மாசிக் குந்தான் 

வாய்ப்பாக கற்கண்டி னோடே கொள்ளு 
பைத்துமே பங்குனிக்கு நெய்யிற் கொள்ளு 

பன்னிரண்டு மாதத்திற்கு பருவஞ் சொன்னேன் 
நைத்துமே யிப்படித்தான் பருவ மாக 

நானுண்ட படிசொன்னே நீயு முண்ணு 
பொய்த்துமே போகாமற் பூசை பண்ணு 
போக்கோடே வாசியைத்தா னிழுத்து வாங்கே 


( 268 ) 


மலங்கழட்ட கிஷாயம் 


( 269 ) 


63. வாங்கியே சதிர்கள்ளிக் காயோ பத்து 

மைந்தனே குமரிச்சோறு காசு யிரண்டு 
தேங்கியே அமுரியுடன் கலந்து கொள்ள 

சில தந்துநின்ற ஆமெல்லாந் தள்ளிப் போடும் 
பாங்கியே முன்னுண்ட புளியு முப்பும் 

பலபலவாய் மலத்தோடே தள்ளிப் போடு 
மேங்கியே சடலத்தில் விஷநீர் வற்றி 

எலும்பில் நின்ற சுண்ணாம்பு வேகம் போமே . 
64. வேகம்போ மிருபதுநாள் காலையிலே கொள்ளு 

மெலிவான மாலையிலே கிஷாயங் கொள்ளு 
தாகம்போந் தாளிச பத்திரியுஞ் சுக்குத் 

தனித்ததொரு சீரகமு மாஞ்சில் ஏலம் 
ஆகும்போம் விராகனெடை ஒவ்வொன்றுக்கு 

அதட்டியே சட்டியிலே பொடித்துக் காய்ச்சி 
நாகம்போம் மாழாக்கு மாலையிலே கொள்ளு 
நமனுக்கு நமனாவாய் நன்றாய் பாரே . 


( 270 ) 


( போ.சூ.எ ) 


38 


சத்தியபாமா 


65. பண்ணயிலே கடுக்காயை அமுரி யோடு 

பாங்காக வெருக்கடிதான் யிருபதுநாள் கொள்ளு 
திண்ணயிலே கடுக்காயைக் குமரி யோடுச் 

சமனாகக் கூட்டியதை பொடியாய்ப் பண்ணி 
கண்ணயிலே அமுரியொடு யிருபதுநா ளுண்ணு 
காயத்தில் துன்பங்கள் கழன்று போகும் 


( 3 ) 


( 15 ) 


அமுரி மூதண்ட கிஷாயம் 
66. மூணுமாம் கடுக்காயை யுண்ணும் போது 

மூதண்ட கிஷயாமுண்டு சொல்லக் கேளு 
ஆணுமாம் அருகம் வேர் பிடிதான் கொண்டு 

அப்பனே மிளகதுதான் யிருபத்தைந்து 
தோணுமாம் படியொன்று சலத்தை வார்த்து 

சுகமாக யெட்டிலொன்றாய் காய்ச்சிக் கொண்டு 
பூணுமாம் வெண்ணையது பாக்களவு போட்டு 

புகழான மாலையிலே பொருந்த வுண்ணே . 
67. உண்ணப்பா இப்படித்தான் கடுக்காயைத் தொட்டு 

உத்தமனே கற்பமெல்லா மாகு மட்டும் 
உண்ணப்பா கஷாயத்தை விட்டுவிடாதே 

உண்ணப்பா கற்பத்துக் குறுதி மெத்த 
உண்ணப்பா சடமிறுகும் சயந்தான் போகும் 

ஓகோகோ மருந்திடு வொழிந்து பொகும் 
உண்ணப்பா நித்திரையும் கொள்ளொட்டாது 

ஒடிக்குவிக்கு மூலத்தை யுத்துப் பாரே . 
68. உத்துப்பா ரிதுவென்றா லெளிசோ வல்லோ 

உத்தமனே சிவனெடுத்து சிரசில் வைத்தார் 
சேத்துப்பார் கணபதிக்குச் சிரசு மாச்சு 


( 16 ) 


மூலிகைக்கற்பங்கள் 


39 


( 17 ) 


கூறினார் இதன்பெருமை கொள்ள மாட்டேன் 
முத்துப்பார் மிளகுசத்தி அறுகோணம் ஈசன் 

மூதண்டப் பூரணந்தான் வெண்ணை யாச்சு 
ஒத்துப்பார் யிதுமூன்றும் விடாதே யுண்டால் 

ஒருதோசம் சடத்துக்கு உறுகா துண்ணே . 
69. உருகாது மயக்கங்கள் தியக்கங்க ளொன்றும் 

உத்தமனே தாகமில்லை சலக்கட் டில்லை 
மருகாது உடலுக்குள் வலியு மில்லை 

மற்றுமுள்ள கற்பத்தின் தோஷ மில்லை 
தருகாது வாசியெங்கும் மூலத்தே பாயும் 

சண்டாள னானாலும் ஞான மெய்தும் 
மருாது சீவகளை சாகா னென்றும் 
மகாகிஷா யத்தினுட ஆண்மை தானே . 


( 18 ) 

( கொ.க.நூ ) 


70. ஆமப்பா வயதங்கே இருப தாகில் 

ஆச்சரியங் கடுக்காயை பத்துநாட் கொள்ளு 
ஓமப்பா வயதங்கே ஐம் பதானால் 

உத்தமனே கடுக்காயை யிரூபதுநாட் கொள்ளு 
சோமப்பா வயதங்கே யெண்பதானால் 

சுகமாக மண்டலந்தான் கடுக்காயைக் கொள்ளு 
நாமப்பா கொண்டபடி கடுக்காயைக் கேளு 
நலமான செங்கடுக்காய் மெத்த நன்று . 


( 3 ) 


( கா . க ) 


71. சித்தராய்ப் போகுமென்று பேசிக் கொண்டு 

சிவனவனும் யோசனையே செய்தார்கள் பின்பு 
புத்தரமாய் கடுக்காய்தான் தவறுண் டேதான் 

தாரணியில் எழுமரமாய் முளைத்த தப்பா 
பத்தரெல்லாஞ் சித்தராகப் போனா ரப்பா 

பரிவான கடுக்காயை யொளித்து வைத்தார் 
அத்ததொரு கருங்கடுக்காய்ச் செங்கடுக்காய் 
அரிகடுக்காய் குறுங்கடுக்காய் ஆன வாறே 


( 76 ) 


-- 


40 


சத்தியபாமா 


( 77 ) 


*. 


72. வாறான வரிகடுக்காய் பெருங்கடுக்காய் 

மாட்டுநிற வெண்கடுக்காய் மரமே மழப்பா 
தேறான சித்திக்குங் கடுக்காய் தன்னில் 

சிவந்தநிற செங்கடுக்காய் மெத்த நன்று 
வாறாக யிதையிடித்துப் பொடியே செய்து 

வருஞ்சிற் நாமணக்கு தன்னில் போட்டு 
கூறாகக் கிண்டியே மெழுக தானால் 

கொண்டெடுப்பாய் பதமாகக் கூறுங் காலே . 
73. காலப்பா யிதுதானே வழலைக் காதி 

காரமென்றா லிதுகார சலக்கடுக்கா யப்பா 
சேலான கடுக்காய்தான் வருஷ மொன்று 

நிடமாகக் கொண்டுவிடு மகத்தாம் சித்தி 
சேர்ந்தநிலை யினிவழலை மார்க்கமது 

துடியான கரிசாலை சுழற்றி யாட்டு 
தோலாக கலைநான்கு மதித்தே போகும் 

கொள்ளப்பா மண்டலந்தான் குறிப்பறிந்தே . 
74. அறிந்துதான் கற்பத்தைகொள் ளாறு மாதம் 

அதுகடந்த பின்புமொரு சேதி கேளு 
செறிந்திருக்கும் பாதமொடு கையான் மேனி 

சேர்மானம் நேராக தேனில் கொள்ளு 
அறிந்துதான் மண்டலமே கொண்ட பின்பு 

ஆச்சரிய மடங்காத வித்தை பாரு 
பிறிந்ததொரு வேதமொடு சாத்தி ரங்கள் 
பிலமாக வெட்டவெளி யாச்சுப் பாரே. 


( 78 ) 


( 79 ) 

( கொ.க.நூ ) 


- 


75 . 


.... 


ஆச்சென்று கடுக்காயை வருஷ மொன்று 
அப்பனே அதின் முறையைச் சொல்லக் கேளு 


மூலிகைக்கற்பங்கள் 


41 


( 706 ) 


வாச்சென்று கடுக்காயைத் தகர்த்துக் கொண்டு 

வளமாக அமுரியிலே வூறப் போட்டு 
காச்சென்று மறுநாள்தான் காயப் போட்டு 

கணக்காக பத்து முறை சுத்தி செய்யே . 
76. சுத்திசெய்த கடுக்காய்தான் செங்கடுக்கா யாச்சு 

சுகமான கடுக்காய்தான் முறையைக் கேளு 
பத்தியுடனிடித்துவடி கட்டி மைந்தா 

பாங்கான கரகமதில் பதனஞ் செய்து 
புத்தியுடன் பூரணத்தை பணிந்து போற்றி 

புனிதமுடன் ரேசக பூரகமும் பண்ணி 
வெற்றிபெற கும்பகத்தி னின்று கொண்டு 
வேதாந்த கற்பமதை விரும்பிக் கொள்ளே . 


( 707 ) 


பத்தியம் 
77. கொள்ளடா காலையிலே வல்லாரை கொள்ளு 

கொண்ட பின்பு மதியமதி லமுது கொள்ளு 
துள்ளடா கடுக்காயை மாலை தன்னில் 

தூளிலொடு கடியளவாய்த் துணிந்து கொள்ளு 
நள்ளடா மதியமதி லமுது கொள்ளு 

நானொன்று சொல்லுகிறேன் நயந்து கேளு 
பல்லுடனே கால் முகங்கள் சுத்தி பண்ணி 

பாலகனே விபூதியுந் தளமாய்ப் பூசே 
78. பூசியே ரெண்டெழுத்தை ஒன்றாய்க் கூட்டி 

பூரணமாய்ச் செய்தபின்பு அசனங் கொள்ளு 
நேசமுட னமுதுகொள்ளு சிறுபயறு கொள்ளு 

நேர்மையுள சர்க்கரையும் பழமுங் கொள்ளு 
வாசமுள பதார்த்தமெலாம் மகிழ்ந்து கொள்ளு 

மகத்தான கடுக்காய்தான் வலுவா யப்பா 
பாசடனா முரைத்த படியே நின்றால் 
பலிக்குமடா காயசித்தி யோகந் தானே 


( 708 ) 


( 709 ) 
- ( அ.க.ஞா.1200 ) 


42 


சத்தியபாமா 


79. கடுசதங் கழுவு பிற்புனற் குளிடு 

களமதப் பகல்கழித் தறற் 
கக்கவைத் திவண முத்தரஞ் செயிரு 

ளளனநகண்ட மாக்குவிட நீக்கு பின் 
விடுதகும் படிகடைந்த மோரை யதில் 

வேலை யுப்பிடுமு னோது காய் 
விறுநாலி லொரு கூறடுப் பினில்வை 

மெல்ல வேயெரி வறண்டபின் 
படையெடுஞ் சசய மோத முமரைப் 

பலமுதற் செவியம் வனிகணை 
பாலெலாம் பொடிசெய் தூவிதூவுசெம் 

பழரசம் பெய்பெய் குலுக்கறல் 
எடுபின் வந்தநாளிஞ்சிநீர் பெய்யதை 

வெயிலிலுலர்த் தசன முன்பினுண் 
இருமல் மந்தமு தரத்து நோய்வமன 

மில்லை பத்தியமுமில்லையே 1 
80. கூறுபா கக்கடுக்காய் கொள்ளில் மண் டலத்திற் சூலை 

ஏறுகால் குன்மம் மூலம் இரைப்பு அரோ சகம்பீ லீகம் 
நாறுபீ நசம்வி டூசி நாத்திவே டம்பற் பாண்டு 
சீறுமா மலகப் பித்தம் செம்புனற் பித்தம் போமே . 


( 
1 
) 


கற்ப முறிவுக்கு 
81. காணப்பா கடுக்காயும் மிளகு தொட்டுக் 

கைமுறையாய் உண்ணையிலே முறிஞ்சு தானால் 
பூணப்பா சயமெடுத்தால் தங்கபற்பங் கொள்ளு 

புகழாக உண்டபின்பு தீருந் தீரும் 
தோணப்பா உதிரத்தில் நோய் வந்தாக்கால் 

சுகமாக அப்பிரகக் கற்பங் கொள்ளு 
ஆணப்பா மலசலங்கள் கட்டிச் சானால் 

அறுத்து விடுங் காந்தமென்ற கற்பங் கொள்ளே 
1. சித்த வைத்தியத்திரட்டு பக் 273 , 274 


மூலிகைக்கற்பங்கள் 


43 


( 2 ) 


82. கொள்ளடா வுடம்பசந்து வீங்கித் தானால் 

கொடிதான வேம்பினுட கற்பங் கொள்ளு 
தள்ளடா கண்மயங்கி மறைந்த தானால் 

தயங்காதே கற்பூரஞ் செய்தே கொள்ளு 
உள்ளடா கடிவிஷம் போல் ( உடம்பு ) வீழ்ந்து தானால் 

உத்தமனே வீழியுட வேரி னோடு 
அள்ளடா சூதபற்பம் வைத்துக் கொண்டால் 

அணுகியதோர் பதினெட்டுக் குட்டம் போமே 
83. போமடா கற்பத்தில் வந்த தோசம் 

போக்கெல்லாம் போகவொரு கற்பஞ் சொல்வேன் 
ஓமடா அப்பிரகச் சத்துத் தானும் 

பலத்துக்கு அரைபலந்தான் தங்கங் கூட்டி 
ஆமடா செய்சூதம் தங்கஎடை போட்டு 

அடவாக உருக்கியதை யெடுத்துக் கொண்டு 
தாமடா கந்தகந்தான் இரட்டிப்பு இட்டு 

சாதகமாய் குப்பியிலே சமைத்தி டாயே . 
84. சமைத்ததொரு செந்தூரம் நூற்றுக் கொன்று 

தாக்கினா லொன்பதிலும் பத்து மாற்றம் 
அமைத்ததொரு செந்தூரம் குன்றி யுண்ண 

அழிந்ததொரு கற்பமெல்லாம் வாய்ந்தே பேடம் 
குமைந்ததொரு கற்பத்தால் முறிந்த தோசம் 

கோடிவித மானாலும் குலாவித் தீரும் 
அமைந்ததொரு உலகத்தோர்க் காக சொன்னேன் 
நம்முடைய நூல்பார்த்தோர் நல்லோ ராமே . 


( 3 ) 


( 4 ) 


- ( ச.கா ) 


85 . 


அமுரி முறிக்க 
ஆமென்ற அமுரிதன்னை முறிக்கக் கேளு 

அடிகனத்த தேத்தாம்வேர் வெட்டி வந்து 
பாமென்ற பாத்திரத்தில் கடைந்து வாங்கி 
பக்குவமாய் அமுரிதன்னை முன்பின் தள்ளி 


44 


சத்தியபாமா 


தாமென்ற பாத்திரத்தில் நடு அமுரி விட்டு 

நலத்ததேத்தாம் வித்தொன்று பொடித்துப் போட்டுக் 
காமென்ற கால்நாழி வைத்து வைக்கக் 
கசடகன்று சுத்தாமய் முறிந்துப் போமே . 


( 108 ) 

- ( போ.க.வி ) 


கடுக்காய் கற்பம் 


எல்லா வகையான கடுக்காய்களுக்கும் நன்றாகப் பொடி செய்து கொண்டு 
அமுரியுடன் உட்கொள்ள வேண்டும் என்பது பொதுவானதாகக் கூறப் 
பட்டுள்ளது . 


உண்ணவேண்டிய கால அளவு : ஏழுவகையான கடுக்காய் கற்பங்களுக்கும் 
ஒரு மண்டலம் . விசையன் , திரிவிருதை ஆகிய இரு கடுக்காய் கற்பங்களுக்கு 
வெருக்கடி அளவு கூறப்பட்டுள்ளது . மற்றவற்றுக்கு உண்ண வேண்டிய 
மருந்தின் அளவு குறிப்பிடப்படவில்லை . 


அனுபானம் : ஏழுவகையான கடுக்காய் கற்பங்களுக்கும் அனுபானமாக 
அமுரி கூறப்பட்டுள்ளது . விசையன் என்ற கடுக்காயால் செய்யப்படும் 
கற்பத்திற்கு பேய்ச்சுரைக்காய் , முருக்கம் ஆகியனவும் அனுபானமாகக் 
கூறப்பட்டுள்ளது . 


விளைவுகள் : 


கடுக்காயின் பெயர் 


1. விசையன் 


2. ரோகணி 


3. பிரிதிவியன் 


விளைவுகள் 
வாதம் போகும் 
சீதம் நீங்கும் , கிருமிகள் அழியும் , 
வன்னி துலக்கத்துடன் விளங்கும் 
சட்டை கழன்று போகும் 
கிருமி நீங்கும் . நாடியும் , தேகமும் 
சுத்தியாகும் 
எல்லா விதமான நோய்களையும் 
அகற்றும் , சதையில் உள்ள நோய்கள் 
அனைத்தும் நீங்கும் 


- 


4. அமுதை 


மூலிகைக்கற்பங்கள் 


45 


5. சிவந்தி 


வியாதிகள் அனைத்தும் நீங்கும் , 
சாவு அணுகாது 


6. திரிவிருதை 

சாவு அணுகாது . வாதம் , பித்தம் , 

சிலேற்றுமம் ஆகியவை நீங்கும் 
7. அபயன் 

மும்மலமும் களிம்பும் நீங்கும் . நாடியானது 
முறுக்கேறும் . ஆயுள் அதிகமாகும் . உடல் 
வலிமையாகும் . தேகம் சிறப்பாக விளங்கும் 

அறிவு உண்டாகும் . 
சிறப்புச் செய்திகள் 

கருங்கடுக்காய் சிறப்பானது என்ற செய்தி கூறப்பட்டுள்ளது . அங்ஙனம் 
கருங்கடுக்காய் கிடைக்காவிட்டால் பொற்கடுக்காயைப் பயன்படுத்தலாம் . 
அனுபானம் தொடர்பாகக் கூறுமிடத்து எந்தெந்த மாதங்களில் எந்தெந்த 
அனுபானத்தைப் பயன்படுத்த வேண்டும் என்று விளக்கப்பட்டுள்ளது . 
மாதம் 

அனுபானம் 
1. சித்திரை, வைகாசி குறிஞ்சித்தேன் 
2. ஆனி, ஆடி 

வெல்லம் 
3. ஆவணி , புரட்டாசி இந்துப்பு + அமுரி 
4. ஐப்பசி , கார்த்திகை 

சர்க்கரை 
5. மார்கழி , தை 

சுக்குக் கஷாயம் 
6. மாசி , பங்குனி 

அமுரி 
கடுக்காய் கற்பம் உண்ணும் போது கவனிக்க வேண்டியவை 

செங்கடுக்காயில் கற்பம் செய்வது சிறப்பாகும் . இல்லாவிடில் 
பொற்கடுக்காயைப் பயன்படுத்தலாம் . கடுக்காயைப் பொடி செய்து கொண்டு 
மெல்லிய துணியால் அரித்துக் கொள்ள வேண்டும் . அமுரிதனை முறித்துக் 
கொண்டு வெருக்கடித்தூள் அளவு குழப்பி உட்கொள்ள வேண்டும் . 

அமுரிதன்னை முறிப்பதற்கு , காந்தப் பாத்திரத்தில் அமுரியை வைக்க 
வேண்டும் . தேற்றாம் விதையை இதில் வைத்துக் கொள்ள வேண்டும் . பின்னர் 
நன்றாகக் கலக்கி தெளிவை இறுத்துக் கொண்டு , கடுக்காய்ப் பொடியைப் போட 
வேண்டும் 


46 


சத்தியபாமா 


பிறகு , தினந்தோறும் விடியற்காலையிலும் மாலையிலும் அமுரி மூதண்ட 
கிஷாயத்தை உட்கொள்ள வேண்டும் . 
அமுரி மூதண்ட கிஷாயம் 


மிளகு இருபத்தைந்து , அருகுவேர் பிடியளவு இவற்றை இடித்து 
ஒருபடியளவு தண்ணீர் சேர்த்து ஆழாக்கு அளவு வரும்வரை நன்றாகக் காய்ச்ச 
வேண்டும் . பின்பு அதில் பாக்களவு வெண்ணையைச் சேர்த்து அருந்த 
வேண்டும் . 


காலையில் கடுக்காய்த் தூளை உட்கொள்ள வேண்டும் . மாலையில் 
கிஷாயம் அருந்த வேண்டும் . 
மலங்கழட்ட கிஷாயம் 


ஆமம் கழலாவிட்டால் காயசித்தி கிடைக்காது . ஆதலால் , மலங்கழட்ட 
கிஷாயத்தை உட்கொள்ள வேண்டும் . சதிர்கள்ளி காய்கள் பத்து , குமரிச் சோறு 
இரண்டு காசு எடை எடுத்துக் கொண்டு அமுரியுடன் கலந்து கொள்ள 
வேண்டும் . இங்ஙனம் கஷாயத்தை உட்கொள்ளும் போது ஆமாமெல்லாம் 
தள்ளப்படுவதோடு கற்பம் உண்ணுவதற்கு முன்பு உட்கொண்ட புளி , உப்பு 
முதலானவை மலத்தோடு தள்ளிப்போடும் . மேலும் சடத்தில் இருந்து விஷநீர் 
வற்றி எலும்பில் நின்ற சுண்ணாம்பின் வேகமும் நீங்கும் . 


உட்கொள்ள வேண்டிய கால அளவு : இருபது நாட்கள் 

மலங்கழட்டும் கிஷாயம் உட்கொள்ளும் போது உண்டாகும் தாகத்திற்கு , 
தாளிசபத்திரி , சுக்கு , சீரகம் , சடாமாஞ்சில் , ஏலம் ஆகியவைகளை வகைக்கு 
விராகனெடை எடுத்துக் கொண்டு நன்றாகப் பொடித்தபின் நீர்விட்டு சட்டியில் 
காய்ச்ச வேண்டும் . அதை ஆழாக்கு அளவு மாலையில் உட்கொண்டு வர 
வேண்டும் . 


கற்பம் உண்ணுவதால் உண்டாகும் . விளைவுகள் : தாகம் உண்டாகாது . முன்னர் 
உட்கொண்ட புளி , உப்பு , எண்ணெய் முதலானவை கழன்று போகும் . முன்னர் 
இருந்த நோய்கள் எல்லாம் நீங்கும் . மயக்கம் ஏற்படாது . கிரந்தி நோய் நீங்கும் . 
சுவாசம் இறுகும் . 


மூலிகைக்கற்பங்கள் 


47 


கற்பங்கொள்ள அனுபானங்கள் 

மாதங்களுக்கு ஏற்றவாறு அனுபானங்கள் சொல்லப்பட்டிருப்பது 
குறிப்பிடத்தக்க அம்சமாகும் . 


மாதம் 


அனுபானம் 


சுக்கின் கிஷாயம் 


வெல்லம் 


1. சித்திரை, வைகாசி 
2. ஆனி, ஆவணி 
3. புரட்டாசி , ஆடி 
4. ஐப்பசி , கார்த்திகை 
5. மார்கழி , தை , மாசி 
6. பங்குனி 


குறிஞ்சித்தேன் 
குமரிச் சோறு 
கற்கண்டு 
நெய் 


கற்பம் உண்ண வயதும் காலமும் 


வயது 


காலம் 


1. இருபது 


இருபது நாட்கள் 


2. முப்பது 


முப்பது நாட்கள் 
நாற்பது நாட்கள் 


3. நாற்பது 


5. அறுபது 


4. ஐம்பது 

பதினைந்து நாட்கள் 

பத்து நாட்கள் 
அறுபது வயதுக்கு மேல் காயசித்தி ஆகாது . 

கடுக்காயை அமுரியோடு சேர்த்து உட்கொள்ள வேண்டும் . வெருக்கடி 
அளவு இருபது நாட்களும் , கடுக்காயைக் குமரியோடு சமன் அளவு சேர்த்துப் 
பொடியாகச் செய்து அமுரியோடு இருபது நாட்களும் உட்கொள்ள வேண்டும் . 
இதனால் உடலில் ஏற்படும் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி விடும் . 

கடுக்காய் கற்பம் உண்ணும் போது மூதண்ட கிஷாயத்தை உட்கொள்ள 
வேண்டும் . அருகம்வேர் ஒரு பிடியளவு . மிளகு இருபத்தைந்து இவற்றை 


48 


சத்தியபாமா 


சுண்டிய 


எடுத்துக் கொண்டு ஒரு படி அளவு நீர் சேர்த்து கொதிக்க வைக்க வேண்டும் . 
எட்டிலொன்றாய் 

பின்னர் அதையெடுத்துப் பாக்களவு 
வெண்ணையைச் சேர்த்து மாலையில் உட்கொள்ள வேண்டும் . கடுக்காய் 
கற்பத்தை உண்ணும் வரையில் இந்த கிஷாயத்தையும் மறக்காமல் சேர்த்துக் - 
கொள்ள வேண்டும் . கற்பத்துக்கு உறுதி தரும் . 
விளைவுகள் : உடல் வலிமையுடன் விளங்கும் . சயரோகம் ஒழிந்து போகும் . 
தூக்கம் வராது . மயக்கங்கள் , தியக்கங்கள் தோன்றாது . தாகம் , சலக்கட்டு , 
கற்பத்தினால் ஏற்படும் தோஷம் , உடலில் தோன்றும் வலிகள் முதலானவைகள் 
நீங்கும் . 

தீயவனாக இருப்பினும் ஞானம் உண்டாகும் . சாவு அணுகாது 


வயது 


காலம் 


1. இருபது 

பத்து நாட்கள் 
2. ஐம்பது 

இருபது நாட்கள் 
3. எண்பது நாற்பது நாட்கள் 

கொங்கணர் கற்பம் நூறில் கருங்கடுக்காய் , செங்கடுக்காய் , அரிகடுக் 
காய் , குறுங்கடுக்காய் , வரிகடுக்காய் , பெருங்கடுக்காய் , வெண்கடுக்காய் ஆகிய 
ஏழுவகையான கடுக்காய் மரங்களின் வகைகள் சொல்லப்பட்டுள்ளன . போக 
நாயனார் அருளிச் செய்த கற்ப விதியில் விசையன் , ரோகணி , பிரிதிவியன் , 
அமுதை , சிவந்தி . திரிவிருதை . அபையன் ஆகிய கடுக்காயின் பேதங்கள் 
கூறப்பட்டுள்ளன . 


ஏழுவகையான கடுக்காய்களுள் சிறப்பாகக் கருதப்படுவது 
செங்கடுக்காயாகும் . இதையிடித்து நன்றாகப் பொடியாகச் செய்து கொண்டு 
சிற்றாமணக்கு எண்ணெய்யுடன் சேர்த்து மெழுகுபதமாகும் வரை கிண்டி 
எடுக்க வேண்டும் . இதுவே வழலைக்கு ஆதியாகும் . கடுக்காயை ஒருவருடம் 
உட்கொண்டுவரின் கிடைக்கும் சித்தி மகத்தானதாகும் . 

கடுக்காய் கற்பத்தை ஆறுமாதம் உட்கொண்டு , சிறு செருப்படி , 
கையாந்தகரை , குப்பைமேனி மூன்றையும் தேன் சேர்த்து ஒரு மண்டலம் 
உட்கொண்டு வரவேண்டும் . 


மூலிகைக்கற்பங்கள் 


49 


விளைவுகள் : வேதம் சாத்திரங்கள் முதலானவைகள் வெட்டவெளியாகத் 
தோன்றும் . 


கடுக்காயைச் சுத்தி செய்தல் 


கடுக்காயைக் கற்பம் செய்வதற்குப் பயன்படுத்துவதற்கு முன்பு 
சுத்திசெய்தல் வேண்டும் . கடுக்காயை அமுரியில் ஊறவைத்து அதை மறுநாள் 
வெயிலில் காயவைக்க வேண்டும் . இவ்வாறு மாறிமாறி பத்து முறை செய்தால் 
கடுக்காய் சுத்தியாகும் . 


செங்கடுக்காயைச் சுத்திசெய்து நன்றாக இடித்துக் கொண்டு , மெல்லிய 
சீலையில் சலித்துக் கொள்ள வேண்டும் . இதை கலசத்தில் பதனப்படுத்தி , பிறகு 
பயன்படுத்த வேண்டும் . 


பத்தியம் 


காலையில் வல்லாரையை உண்ண வேண்டும் . மதிய நேரத்தில் சோறு 
உண்ண வேண்டும் . மாலையில் கடுக்காய்த் தூளில் வெருக்கடியளவு உட் 
கொள்ள வேண்டும் . சோற்றுடன் , சிறுபயறு , சர்க்கரை , பழம் , வாசனையுள்ள 
உணவுவகைகள் முதலானவற்றை உண்ணலாம் . 


விளைவு 


காயசித்தி கிடைக்கும் . 


பச்சைக் கடுக்காய் நூறு கொண்டு , அரிசி கழுவிய நீரில் ( முதல் 
கழுவியதை நீக்கி இரண்டாவது மூன்றாவது கழுவிய நீர் ) போட்டு , மூன்று நாள் 
ஊறவைத்து , நீரை நீக்கவும் , இவ்விதம் மும்முறை செய்ய வேண்டும் . பிறகு 
ஒவ்வொரு காயையும் இரண்டிரண்டாக வெட்டிக் கொட்டையை நீக்கவும் . 
பிறகு இதை ஒரு பானையில் சேர்த்துக் கடைந்த மோரை வேண்டிய அளவு 
ஊற்றி அதில் கடலுப்பு , காய்க்கு நான்கில் ஒருபங்கு சேர்த்து அடுப்பினில் 
வைத்து மெல்ல எரித்து வறண்ட பின் சுக்கு , அட்டுப்பு , இந்துப்பு , ஓமம் 
வகைக்கு 112 பலம் ; செவ்வியம் , சித்திரமூல வேர்ப்பட்டை , திப்பிலி வகைக்கு 


50 


சத்தியபாமா 


1/2 பலம் ; எல்லாவற்றையும் பொடித்து அதில் தூவி பழச்சாறு ஊற்றிக் குலுக்கி 
வெயிலில் வைத்து உலர்த்தி பின் இஞ்சிநீர் ஊற்றி வெயிலில் வைத்து உலர்த்தி 
எடுத்துக் கொள்ள வேண்டும் . ஒரு துண்டு உணவுக்கு முன்னும் பின்னும் 
உண்ண வேண்டும் . பத்தியமில்லை . 


விளைவுகள் : இருமல் , மந்தம் , வயிற்று நோய் , வாந்தி , இவைகள் தீரும் . 
இதை ஒரு மண்டலம் உட்கொண்டால் சூலை , வாய்வு , குன்மம் , மூலம் , 
இரைப்பு , அரோசகம் , பீலிகம் , துர்நாற்றம் , வீசுகின்ற பீநசம் . வாந்திபேதி , 
நாவில் சுவையின்மை , பாண்டு , பித்தநோய் , இரத்தபித்தம் இவைகள் தீரும் . 
கற்ப முறிவுக்கு : கற்பங்கள் கொள்ளும் போது சொல்லப்படும் 
நிபந்தனைகளைக் கைக்கொள்ளாவிடில் கற்ப முறிவு ஏற்படும் . இதனால் 
துன்பம் தரும் விளைவுகள் உண்டாகும் . இங்குக் கற்ப முறிவுக்கு மருந்து 
சொல்லப் பட்டுள்ளது . கடுக்காய் கற்பம் , மிளகுகற்பம் ஆகிய இரண்டு 
கற்பங்களுக்கும் ஒரே முறிவு மருந்து சொல்லப்பட்டுள்ளது . 


i 


கற்ப முறிவு ஏற்பட்டு . சயநோய் உண்டானால் தங்கபற்பம் கொள்ள 
வேண்டும் . வயிற்று நோய் உண்டானால் அப்பிரகக் கற்பம் கொள்ள 
வேண்டும் . மல சலங்கள் கட்டினால் காந்தக் கற்பமும் , உடல் அசந்து வீக்கம் 
ஏற்பட்டால் வேம்புக் கற்பமும் கொள்ள வேண்டும் . கண் மயங்கி , மறைப்பு 
தோன்றினால் கற்பூரம் செய்து உட்கொள்ள வேண்டும் . உடல் விஷம் 
கொண்டதுபோல் வீழ்ந்ததானால் கருவீழியின் வேரையும் பதினெட்டு 
வகையான குட்ட நோய்கள் உண்டானால் சூதபற்பத்தையும் உண்ண 
வேண்டும் . 


கற்பத்தினால் வந்த தோசம் போவதற்கு ஒரு கற்பம் சொல்லப்பட்டுள்ளது . 
அப்பிரகச்சத்து ஒரு பலம் ; தங்கம் , சூதம் வகைக்கு அரைப் பலம் ; கந்தகம் 
இரண்டு பலம் ; இவற்றைக் குப்பியில் சேர்க்க வேண்டும் . பின்னர் 
செந்தூரமாகச் செய்து கொண்டு , குன்றிமணியளவு உட்கொண்டு 
வரவேண்டும் . இதனால் , கற்பத்தின் முறிவால் ஏற்படும் தோசம் தீரும் . 


மூலிகைக்கற்பங்கள் 


51 


கரந்தைக் கற்பங்கள் 


86. காணவே நாறுகின்ற கரந்தை தன்னைக் 

கலங்காமல் சமூலந்தான் பிடுங்கி வந்து 
ஊணவே நிழலுலர்த்தா யுலர்த்திக் கொண்டு 

உகந்துமே யிடித்து நன்றாய்ச் சூரணமே செய்து 
பாணவே பால்நெய்யில் தேனிற் கொள்ள 

பாங்கான திங்களொன்றில் சடனாற் றம்போம் 
வாணவே திங்களிரண்டில் வாதம் போகும் 

மருவுகின்ற மூன்று திங்கள் பித்தம் 2 போகும் . ( 50 ) 
87. போகுமே நான்குதிங்கள் குட்ட மெல்லாம் 

புகழான ஐந்துதிங்கள் வன்னி மீதும் 
நாகுமே யாறுதிங்கள் ஞான மீறும் 

நலமான ஏழுதிங்கள் தேகம் பொன்னாம் 
யேருமே எட்டுதனிற் சட்டைப் போகும் 

யேற்றமா யொன்பதிலே கவனங் கொள்ளும் 
டாகுமே பரமசிவன் சடையில் வைத்தார் 

பாங்கையெல்லாங் கண்டுரைத்த படிதா னென்றே . ( 51 ) 
88. என்றான கரந்தையைத்தான் கொண்டு வந்து 

யடித்துமே படிசாறு வடிகட்டிக் கொண்டு 
கண்டான கரண்டிதனைத் துப்புரவாய் விளக்கிக் 

களிம்பகற்றிச் சூதத்தை யதிலே போட்டு 
தன்றான கரியோட்டில் வைத்து ஊதி 

சாறுதான் சுருக்கிட்டு நாலு சாமம் 
பன்றாகக் கட்டியது வெண்ணை யாகும் 

பாங்கான வெண்ணையெல்லாம் வாங்கிக் கொள்ளே . ( 52 ) 
89. வாங்கியே உருண்டைபோல் வைத்துக் கொண்டு 

மறுபடியும் யிலையரைத்துக் கவசங் கட்டித் 
தாங்கியே பத்தெருவிற் புடத்தைப் போட்டு 


1. கருப்பாகப் பண்ணிக் கொண்டு 


2. வாய்வு 


52 


சத்தியபாமா 


( 53 ) 


தட்டாமல் மறுபடியு மிலைய ரைத்துத் 
தேங்கியே பத்துவிசை புடத்தைப் போடத் 

திரண்டுமே மணிபோலக் கரியி லாடும் 
ஓங்கியே உருண்டைதனைக் குகையி லிட்டு 

உருகையிலே நாலிலொன்று தங்கம் போடே 
90. தங்கத்தி னெடையொக்க நாகமே போடு 

தாக்கியே கலந்தொன்றா யுருக்கி வாங்கி 
பங்கத்தின் கல்வத்தி லிதனை : யிட்டு 

பாங்காக பொடித்திட்டு பொடிக்குப் பாதி 
லிங்கத்தைக் கூட்டியே தாளகமுங் கெந்தி 

நேரான சிலையொரு கால்வாசி கூட்டி 
அங்கத்தில் கரந்தையென்ற சாறு தன்னால் 

அரைத்துமே பொடியாக்கி மேருக் கேத்தே 
91. ஏத்தியே பனிரெண்டு சாயந் தீயை 

எழிலான கதிராலே கிண்டிப் பாரு 
மாத்தியே மாதளம்பூ போலே நிற்கும் 

மாசற்ற நவலோகம் நூற்றுக் கொன்று 
கோத்தியே கொடுத்தாக்கால் கனக மாகுங் 

கூர்ந்துபண விடைதன்னை கரந்தையிலே யுண்ணு 
தேத்தியே மண்டலந்தா னுண்டா யானால் 
சிவந்தெழந்த சூரியன்போல் முகமாந் தேறே 


( 54 ) 


( 55 ) 


92. தேறியே சங்குநிற மாங்க ரந்தை 

தேடியே பாக்களவு பாலி லுண்ணு 
மாரியே மண்டலந்தா னுண்டா யானால் 

மாசற்ற சந்திரன் போல் முகமு மாமே 
வீரியே வெள்ளை மயிர் காகயிற காகும் 

மேனியுமே ரசிக்கென்று சிவந்து மின்னும் 
மூரியே யமிர்தந்தான் யோகத்திற் பரந்து 
உத்தமனே அமிர்தத்தை உண்ணு உண்ணோ 


( 56 ) 


53 


மூலிகைக்கற்பங்கள் 


( 57 ) 


93. உண்டுமே உமிழ்ந்தாக்கால் கல்லோடும் பார்க்க 

முகந்தகண்கள் செண்பகத்தின் கண்போ லாகும் 
மண்டுமே வெண்கரந்தை கொண்டு வந்து 

அதிகமாம் படிச்சாறு பிழிந்து வைத்து 
தோண்டுமே அயக்கரண்டி சுத்தி பண்ணி 

சுத்தித்த சூதத்தை யதிலே விட்டு 
நன்றுமே நால்சாமஞ் சுருக்குப் போடு 

நலமாக வெண்னையதாம் வழித்து வாங்கே 
94. வாங்கியே கிழிப்போல கட்டிக் கொண்டு 

மாசற்ற சூடனுட தீயில் ஆட்டு 
ஆங்கியே ஆரயிலைக் குள்ளே வாட்டு 

அதிகமா யத்தங்காய்க் குள்ளே வாட்டு 
மூங்கியே முன்கரந்தை கவசங் கட்டி 

மூன்றுபுடம் போட்டெடுத்துச் சுருக்கிப் பாரு 
தாங்கியே தங்கம்போ லுருகி யாடுஞ் 

தகர்ந்துடைத்தால் வைரம்போல் தளுக்காம் பாரே 
95. பாரமென்று சூதமணி யெடுத்துப் பார்த்தால் 

படிகத்தி னொளி போலப் பற்றிப் பாயுங் 
காரென்று உருக்கினால் கண்விட் டாடும் 

கதித்தெடுத்து உடைத்தாக்கால் நொருங்குந் தூளாய் 
கூரென்று குகையில் வைத்து உருக்கும் போது 

கொடிதான நவலோகம் தீட்டி னாக்காற் 
தாரென்று தப்பிளைபோல் முழங்கிப் போடுந் 
தனித்த பச்சை சரக்கூட்டில் தங்கிப் போமே 


( 58 ) 


( 59 ) 


96. தங்கிப்போம் பால்மதுதேன் தன்னை யுண்ணு 

சாராயந் தனையருந்தும் விஷம்பட் சிக்கு 
மங்கிப்போம் மாதருட ருதுபோ சிக்கு 
மாசற்ற சூரியன் போல் வண்ண மாகுந் 


54 


சத்தியபாமா 


( 60 ) 


தெங்கிப்போம் பூரணதரி சனமு மாகுஞ் 

சிவம்பண்ணி லெழுகோடி மந்திரமுஞ் சித்தி 
உங்கிப்போம் சிவவித்தை கட்டி னோர்க்கு 

ஒருகாலுஞ் சாவில்லை உண்மை தானே 
97. உண்மையாங் குளிகையைச் செந்தூரம் பண்ணு 

உற்பனமாய் குருபண்ணு களங்கு பண்ணு 
வண்மையாய் செந்தூரம் பணவெடைதான் நிறுத்து 

மண்டலந்தான் வெண்கரந்தை தன்னி லுண்ணு 
திண்மையாஞ் சிவன் தின்று சடையில் வைத்தார் 

சிறப்பாக யான்தின்ற யனுபோ கத்தை 
எண்மையாய் ஏழாயிரத்தில் எழதிப் போட்டேன் 
எனைப்போலே யாகவென்று யிசைந்திட் டேனே 


( 61 ) 


98. இசைந்திட்ட கரந்தையைத்தான் கருப்பாய்ப் பண்ணி 

இதமாக நிழலுலர்த்தி சூரணமே செய்து 
நசைத்திட்ட நாலிலொன்று கெந்தி சூதம் 

நாட்டியரைக் கருப்பான கரந்தை தன்னால் 
புசைத்திட்டு கருப்பாக பொடியாய்ப் போகும் 

போட்டுமே சூரணத்திற் பிசைந்து கொண்டு 
திசைத்திட்ட தேனாலே யரைத்து மைபோல் 
சிறுகவே உருண்டையது சுண்டைக் காயே 


( 62 ) 


99. சுண்டைக்காய் பிரமாணம் மண்டலந்தான் கொள்ள 

கோபமில்லை தாபமில்லை மயக்கம் போச்சு 
பண்டக்காய் காயத்திற் வதையும் போச்சு 

பருத்திட்டு கண்ணிரண்டு பார்வை யாச்சு 
உண்டைக்காய் தரத்தில் கிருமி போச்சு 

சேர்ந்திட்ட வாசனைதான் சடத்தி லாச்சு 
மண்டைக்காய் சிரசுதன்னில் வருத்தம் போச்சு 
மாசற்று வண்டதுபோல் சடமு மாச்சே 


( 63 ) 


மூலிகைக்கற்பங்கள் 


55 


கொட்டைக் கரந்தை 


( 64 ) 


100. ஆச்சுதே கொட்டையாங் கரந்தை தன்னை 

அதிகமாம் சமூலந்தான் பிடிங்கி வந்து 
வாச்சுதே நிழலுலர்த்தி பிடித்துக் கொண்டு 

வடிகட்டி நாலிலொன்று கண்டு சேர்த்து 
வாச்சுதே வெருக்கடித்தூள் வென்னீர்க் கொள்ள 

மடுக்காகும் கால்கைக்கு பலமுண் டாகும் 
யேச்சுதே வாசியென்ற குதிரை தன்னை 

ஏற்றியே முளைகட்டி யிருக்குந் தானே . 
101. தானான கொட்டைக் கரந்தை தன்னை 

சமூலந்தான் பிடிங்கிவந்து சாறு வாங்கி 
ஆனான அயக்கரண்டி தன்னிற் சூதம் 

அழுந்தவிட்டு மேலாகச் சுருக்குப் போடு 
நானான நால்சாமஞ் சுருக்கிட் டாக்கால் 

நல்லவெள்ளி கம்பிபோல ரசமு மாகுங் 
கானான யிலையரைத்துக் கவசங் கட்டி 
காரியமாய் லகுபுடமாய்ப் போட்டி டாயே . 


( 65 ) 


102. போட்டிடுவாய்ப் புடம்பத்து யிலைக்கவசங் கட்டி 

பேரான குகையிலிட்டு உருக்கிக் கொண்டு 
நாட்டிடுவாய் தங்கமது நாலுக் கொன்று 

நாகந்தா . தங்கத்தி னிடையே கூட்டி 
காட்டிடுவாய் கல்வத்தில் நொறுக்கிக் கொண்டு 

கரந்தையென்ற சாற்றாலே யரைத்து மைபோல் 
பூட்டிடுவாய் யுலரவைத்து பொடியாய்ப் பண்ணி 

பேரிதுக்கு சரிகெந்தி கூட்டிக் கொள்ளே . 
103. கொள்ளவே ஓட்டிலிட்டு கந்தகத்தை உருக்கி 

குறித்த முன் பொடி போட்டு வறுத்துப் போடு 
கள்ளவே கல்வத்திற் போட்டுக் கொண்டு 


( 66 ) 


56 


சத்தியபாமா 


காணிதுக்கு எட்டிலொன்று தாளகமுஞ் சிலையும் 
வெள்ளவே கரந்தையென்ற சாற்றா லரைத்து 

மிக்காக உலரவைத்து பொடியாய்ப் பண்ணி 
தெள்ளவே காசியென்ற மேருக் கேற்றி 
சிலாக்கிட்டு சிவந்துபதமே பார்த்தி றக்கே 


( 67 ) 


104 .. 


யேத்தியே கதிர்போல தேகம் பாரு 

சிறப்பாக லோகத்தி லாயிரத் தொன்றீய் 
பாத்தியே பத்தரை மாற்று காணும் 

பதினாறு வயதாக பாலிப்பான் பாரே 
ஏத்தியே வாதமென்ற யோகம் பார்த்தால் 
இருந்திடுமே கற்பாந்த காலந் தானே . 


( 68 ) 


( செங்கரந்தைக் கற்பம் ) 
105. தானென்ற செங்கரந்தைக் கொட்டை தன்னைத் 

தனிசாறு படியிரண்டு அளந்து கொண்டு 
நானென்ற நாகமது பலந்தா னெட்டு 

நவச்சாரம் வெண்காரம் பலந்தா னொன்று 
யேனென்ற பொடிபண்ணி வைத்துக் கொண்டு 

யேற்றமாய் இலுப்பை நெய் விட்டு ருக்கி 
வேனென்ற வெண்காரம் பொடிமேல் தூவி 

விரைந்துநின்று சாறுதன்னில் சாய்த்தி டாயே 
106. சாய்த்திட்டு பதினொருகால் விட்டு நீதான் 

தகடுதட்டி லேசாகச் சதுர மாக்கிக் 
காய்த்திட்டு கல்லுப்பு நாகயெடை தூக்கி 

கல்லுப்பைச் செங்கரந்தை சாறு தன்னால் 
வாய்த்திட்டு யரைத்துமே தகட்டி லப்பி 

அசகாம லகலிலிட்டுப் புடத்தைப் போட 
மாய்த்திட்டு ஆறவிட்டு கல்வத் திட்டு 
மருவியரைத் தொன்றாக வில்லைக் கட்டே . 


( 69 ) 


( 70 ) 


57 


*மூலிகைக்கற்பங்கள் 


107. கட்டியே ஒன்பதெரு வடுக்கிப் போட்டு 

கனல் குளிர்ந்த பின்புதான் எடுத்துக் கொண்டு 
கொட்டியே கல்வத்தில் சாறதனா லரைத்துக் 

கூர்ந்துமே பத்துவிசை போட்டெடுத்து 
திட்டியால் பார்த்தாக்கால் சிவப்பேயாகும் 

சிறந்திதுக்கு நாலிலொன்று சூதங் கட்டி 
வெட்டியே வெண்காரப் பொடியோடு சிலையு 
மீறாமல் சூதமிடைக் கூடப் போடே . 


( 71 ) 


108. போட்டுமே லகுபுடமா யைந்து போடு 

பேறான வெள்ளியிலே நூற்றுக் கொன்றீய் 
நீட்டியே பத்தரை மாற்றுங் காணும் 

நிலைத்துண்ணு செங்கரந்தை தன்னில் வைத்து 
மாட்டுமே மண்டலந்தான் கொண்டாயானால் 

வாசியெல்லா முள்ளடங்குஞ் சாவோ யில்லை 
தூட்டுமே காலங்கி நாயனார் சொன்ன 
சூட்சமாங் கற்பத்திற் திறந்திட் டேனே . 


( 72 ) 

- ( போ.க.வி ) 


நாறுகரந்தைக் கற்பம் 
நாறுகரந்தையின் சமூலத்தைக் கொண்டுவந்து நிழலில் நன்றாக உலர்த்திக் 
கொள்ள வேண்டும் . பின்னர் . நன்றாக இடித்துச் சூரணமாகச் செய்து கொள்ள 
வேண்டும் . 


அனுபானம் : பால் , நெய் , தேன் 


உண்ணவேண்டிய கால அளவு : இந்த கற்பம் உண்ண வேண்டிய கால 
அளவுக்கு ஏற்ப ஏற்படும் விளைவுகள் கூறப்பட்டுள்ளன . இந்நிலையில் இது 
மற்ற கற்பங்களிலிருந்து மாறுபட்டுக் காணப்படுகிறது . 


58 


சத்தியபாமா 


உண்ணவேண்டிய கால அளவு 


விளைவு 


- 


1. ஒரு மாதம் 
2. இரண்டு மாதம் 
3. மூன்று மாதம் 
4. நான்கு மாதம் 
5. ஐந்து மாதம் 
6. ஆறு மாதம் 
7. ஏழு மாதம் 
8. எட்டு மாதம் 
9. ஒன்பது மாதம் 


* 


உடல் நாற்றம் டே . கும் 
வாதம் போகும் 
பித்தம் போகும் 
குட்டம் போகும் 
வன்னி மீறும் 
ஞானம் மீறும் 
தேகம் பொன் போலாகும் 
சட்டை போகும் 
கவனங் கொள்ளும் 


கரந்தைக் கற்பம் 


கரந்தையைக் கொண்டுவந்து இடித்து ஒருபடி அளவு சாற்றை வடிகட்டி 
எடுத்துக் கொள்ள வேண்டும் . களிம்பு இல்லாத கரண்டியை எடுத்து நன்றாகக் 
கழுவிய பின்னர் , அதில் பாதரஸத்தை விட்டு , கரியோட்டில் வைத்து ஊத 
வேண்டும் . இவ்வாறு நான்கு சாமம் செய்தால் மருந்தானது வெண்ணையைப் 
போலாகும் . அதை உருண்டையாகச் செய்து கொண்டு பத்து வரட்டிகளை 
வைத்துப் புடம்போட வேண்டும் . பின்னர் மீண்டும் இலையை அரைத்துப் பூசி 
மீண்டும் புடத்தைப்போட மணிபோல உருகிநிற்கும் . இதை குகையிலிட்டு , 
உருக்கி , உருகியிருக்கும்போது நாலில் ஒரு பங்கு தங்கம் சேர்க்க வேண்டும் . 
தங்கத்தின் எடைக்கு நாகம் சேர்த்து நன்றாக உருக்கி வாங்கிக் கொள்ள 
வேண்டும் . பின்னர் , இதனைக் கல்வத்திலிட்டு நன்றாகப் பொடி செய்து , 
பொடிக்குப் பாதி அளவு லிங்கத்தைச் சேர்த்து , அத்துடன் தாளகம் , கெந்தி , 
மனோசிலை இவற்றைக் கால்வாசி சேர்க்க வேண்டும் . மீண்டும் கரந்தைச் 
சாற்றைச் சேர்த்து மேருவுக்கு ஏற்ற வேண்டும் . பனிரெண்டு சாமம் தீயினால் 
எரித்துக் கதிரினால் கிண்டிப் பார்க்கும்போது மாதளம்பூவின் நிறத்தைப் போல 
சிவந்து காணப்படும் . 


59 


மூலிகைக்கற்பங்கள் 


உண்ண வேண்டிய கால அளவு : ஒரு மண்டலம் 
உண்ண வேண்டிய மருந்தின் அளவு : ஒரு பணவெடை 
விளைவுகள் : சூரியன் போல் முகம் ஒளியுடன் விளங்கும் . நவலோகத்தில் 
நூற்றுக்கு ஒருபங்கு சேர்த்தால் பொன்னாக மாறும் 


வெண் கரந்தைக் கற்பம் 


வெண்கரந்தையைக் கொண்டுவந்து ஒருபடி அளவு சாறு எ டுத்துக் 
கொள்ள வேண்டும் . இரும்புக் கரண்டியொன்றைத் தூய்மை செய்து கொண்டு , 
அதில் சுத்தி செய்த பாதரஸத்தை விட்டு நான்கு சாமங்கள் சுருக்குப் போட 
வேண்டும் . வெண்ணையைப் போல் கிடைக்கும் மருந்தை வழித்து எடுத்துக் 
கொண்டு , அதை கிழிபோல கட்டி , சூடனுடைய தீயில் காட்ட வேண்டும் . 
ஆரயிலைக்குள் வைத்து வாட்டி , கரந்தைக் கவசம் கட்டி மூன்றுபுடம் போட 
வேண்டும் . இவ்வாறு உருகும் மருந்து தங்கம் போல உருகி இருக்கும் . 
சூதமணியை எடுத்துப்பார்த்தால் படிகத்தின் ஒளிபோல ஒளிரும் . இதை 
உருக்கினால் கண்விட்டாடும் . அதை உடைக்கும்போது தூளாக நொறுங்கும் . 
குகையில் வைத்து உருக்கி நவலோகத்தைத் தீட்ட அதை முழுங்கிப்போடும் . 
தனிப்பச்சை நிறம் சரக்கூட்டில் தங்கிவிடும் . 


உண்ண வேண்டிய கால அளவு : ஒரு மண்டலம் 
உண்ண வேண்டிய மருந்தின் அளவு : ஒரு பணவொ 
அனுபானம் : பால் , தேன் 


விளைவுகள் : உடல் மாசற்ற சூரியனைப் போல் விளங்கும் . பூரண தரிசனம் 
கிடைக்கும் . ஏழுகோடி மந்திரமும் சித்தியாகும் . சிவவித்தையைக் 
( கக்கொண்டோர்க்கு ஒருபொழுதும் சாவில்லை . 


மற்றொரு முறை 


வெண்கரந்தையைக் கொண்டு வந்து நன்றாக அரைத்துப் பாலுடன் 
சேர்த்து உட்கொள்ள வேண்டும் . 


60 


சத்தியபாமா 


உண்ண வேண்டிய கால அளவு : பாக்களவு 


அனுபானம் : பால் 


. 


விளைவுகள் முகம் சந்திரனைப் போல ஒளியுடன் விளங்கும் . நரை மாறும் 
உடல் சிவந்து மின்னும் . அமிர்தம் கிடைக்கும் . 


கருப்புக் கரந்தைக் கற்பம் 


கரந்தையைக் கருப்பு மூலிகையைாகச் செய்து கொண்டு நிழலில் உலர்த்தி 
சூரணமாகச் செய்து கொள்ள வேண்டும் . நாலில் ஒரு பங்கு அளவு கெந்தி 
பாதரஸம் இவற்றைக் கரந்தையுடன் சேர்த்து அரைக்க கறுப்பான பொடியாகக் 
கிடைக்கும் . இந்தப் பொடியைச் சூரணத்திற் சேர்த்துப் பிசைந்து கொண்டு , 
தேன் சேர்த்து நன்றாக அரைத்துக் கொள்ள வேண்டும் . 


உண்ண வேண்டிய கால அளவு : ஒரு மண்டலம் 


உண்ண வேண்டிய மருந்தின் அளவு : சுண்டைக் காய் அளவு 


விளைவுகள் : கோபம் , தாபம் இவைகள் அணுகாது மயக்கம் நீங்கும் . உடலில் 
துன்பங்கள் அணுகாது . கண் பார்வை கிடைக்கும் . கிருமி போகும் . சடத்தில் 
நறுமணம் உண்டாகும் . தலை நோய்கள் நீங்கும் . உடலில் உள்ள குற்றங்கள் 
நீங்கும் . 


கொட்டைக்கரந்தைக் கற்பம் 


கொட்டைக் கரந்தைச் சமூலத்தைக் கொண்டு வந்து நிழலில் உலர்த்திக் 
கொள்ள வேண்டும் . இதனை நன்றாக இடித்து நாலில் ஒரு பங்கு கற்கண்டைச் 
சேர்த்துக் கொள்ள வேண்டும் . 


உண்ண வேண்டிய அளவு : வெருக்கடி 


அனுபானம் : வென்னீர் 


விளைவு : கைகால்களுக்கு வலிமை யுண்டாகும் . சுவாசத்தில் ஏற்றங் காணும் . 


மூலிகைக்கற்பங்கள் 


61 


மற்றொரு முறை 
கொட்டைக் கரந்தையின் சமூலத்தைக் கொண்டுவந்து சாற்றைப் பிழிந்து 
எடுத்துக் கொள்ள வேண்டும் . அயக்கரண்டியொன்றில் பாதரஸத்தை நான்கு 
சாமங்கள் சுருக்குப்போட , ரசமானது வெள்ளிக் கம்பியைப் போல மாறும் . 
கொட்டைக் கரந்தையின் இலையை அரைத்துக் கவசமாகக் கட்டி லகுபுடம் 
போட வேண்டும் . இவ்வாறு பத்துப்புடங்கள் போட வேண்டும் . பின்னர் 
குகையில் வைத்து உருக்கி , நான்குக்கு ஒரு பங்கு தங்கம் சேர்க்க வேண்டும் . 
தங்கத்தின் எடையளவு துத்தநாகம் சேர்த்துக் கல்வத்தில் போட்டு நொறுக்கிக் 
கொள்ள வேண்டும் . அதைக் கரந்தைச் சாறு சேர்த்து மைபோல அரைத்துக் 
கொள்ள வேண்டும் . மைபோல் அரைத்த விழுதை உலர்த்திப் பொடியாகச் 
செய்து அதனெடைக்குச் சமஅளவு கெந்தியைச் சேர்த்துக் கொள்ள வேண்டும் . 

கெந்தகத்தை ஓட்டில் வைத்து நன்றாக உருக்கிக் கொண்டு , முன்னர் 
செய்து வைத்த பொடியை வறுத்து இதனுடன் சேர்க்க வேண்டும் . பின்னர் 
இவற்றைக் கல்வத்தில் கொட்டி எட்டில் ஒருபங்கு அளவு தாளகமும் , 
மனோசிலையும் சேர்த்துக் கரந்தையைச் சாற்றாலரைக்க வேண்டும் . இதை 
உலரவைத்துப் பொடியாகச் செய்துகொள்ள வேண்டும் . இதை மேறில் ஏற்றி , 
சிலாக்கிட்டு, சிவந்து பதமாக வந்தபின் பார்த்து இறக்க வேண்டும் . 
விளைவுகள் : சூரியனின் கதிர்போல தேகம் ஒளியோடு விளங்கும் . 
உலோகத்தில் ஆயிரத்துக் கொரு பங்கு சேர்த்தால் பத்தரை மாற்றாக இருக்கும் . 
பதினாறு வயது போன்ற தோற்றம் உண்டாகும் . இதை இரசவாதம் செய்து 
பார்த்தால் நீண்ட காலம் வரை நிலைத்திருக்கும் . 


: 


செங்கரந்தைக் கற்பம் 


செங்கரந்தையின் கொட்டையின் சாறு இரண்டுபடி எடுத்துக் கொள்ள 
வேண்டும் . நாகம் எட்டு பலம் , வெண்காரம் , நவச்சாரம் பலம் ஒன்று ; 
இவற்றைப் பொடி செய்து இலுப்பை நெய் விட்டு உருக்கிக் கொண்டு . 
வெண்காரப் பொடியை மேலேத் தூவிக் கொள்ள வேண்டும் . இதை எடுத்து 
வைத்துள்ள சாற்றில் சாய்த்த பின்னர் , தகடாகத் தட்டிக் கொண்டு , கல்லுப்பு 
எட்டுப்பலம் எடுத்து செங்கரந்தைச் சாற்றில் கலக்கி , தகட்டினில் தடவ 


62 


சத்தியபாமா 


வேண்டும் . அதைக் கல்லில் வைத்துப் புடத்தைப் போட்டு ஆறவைத்துக் 
கல்வத்ததில் இட்டு நன்றாக அரைத்து வில்லையாகத் தட்டி வைத்துக் கொள்ள 
வேண்டும் . ஒன்பது எருவில் வைத்துப் புடம் போட்டு , கனல் குளிர்ந்த பின்பு 
அதை எடுத்து , கல்வத்தில் சாறு கொண்டு நன்றாக அரைத்துப் பார்த்தால் 
சிவப்பு நிறமாகும் . இதற்கு நாலில் ஒரு பங்கு சூதம் சேர்த்து வெண்காரப் 
பொடி , மனோசிலை இவைகளைச் சூதத்தின் எடையளவு சேர்க்க வேண்டும் . 
பின்னர் ஐந்து லகுபுடம் போட்டெடுக்க வேண்டும் . 


உண்ண வேண்டிய கால அளவு : ஒரு மண்டலம் 


: 


விளைவுகள் சுவாசம் உள்ளடங்கும் , சாவு வராது , வெள்ளியில் 
நூற்றுக்கொருபங்கு சேர்க்க பத்தரை மாற்றுத்தங்கம் கிடைக்கும் . 


கரிசாலைக் கற்பம் 
109. கேளப்பா கரிசாலை குப்பை மேனி 

கெடியான கரந்தையொடு வல்லாரை நீலி 
வாளப்பா பொற்றலையுஞ் செருப்படியினோடு 

வகையாக நிழலுலர்த்தா யுலர்த்திக் கொண்டு 
தாளப்பா இடித்து நன்றாய் சூரணமே செய்து 

சாதகமா வெருக்கடிதான் தேனி லுண்ணு 
தேளப்பா கொட்டியதோர் வேகம் போலச் 

கணத்திலே காயசித்தா மந்திசந்தி யுண்ணே 
110. உண்ணப்பா மண்டலந்தா நோய்கள் மூன்று 

உத்தமனே யுதிரத்திற் கிருமி போகுங் 
கண்ணப்பா பவழம்போல் சிவந்தி ருக்குங் 

காயமெல்லாஞ் சம்பழத்தின் வாசனை வீசும் 
விண்ணப்பா யந்தரத்தில் மீன்க ளெல்லாம் 

வெருளாமற் பகற்காணத் தோற்று விக்கு 
மண்ணப்பா தன்னிதிகள் தோற்றுந் தோற்றும் 
வாய்த்திருந்த தலமாறும் வெளியாய்ப் போமே 


( 276 ) 


( 277 ) 
- ( போ . சூ.மெ ) 


63 


மூலிகைக்கற்பங்கள் 


( 24 ) 


111. பாரப்பா யிது கடந்த பின்பு நீதான் 

பரிவான கரிசாலை குப்பை மேனி 
சேரப்பா சிறிய செருப்படியினோடு 

தெளிவாக கருப்பாக்கி சமனாய்த் தூளை 
வாரப்பா தேனதிலே கிண்டி வைத்து 

மைந்தனே தினங்கழஞ்சு கொண்டு வாநீ 
தாரப்பா யிருபதுநாள் கொண்டா யானால் 

தசையிலுள்ள தோசமெல்லாஞ் சாடிப் போமே 
112. சாடுமே சுயம்பட வாக்கில் வாலை 

சகலநூற் கருவெல்லாம் தானே தோன்றும் 
வாடுமே தேகமெல்லாம் பொன்னிறம் போல 

மன்மதன் போல கண்களிரண் டும்சிவப்பு தானே 
தேடுமே பெண்மேலே மோக மப்பா 

தெரிந்துகொண்டு மாயத்தில் சிக்க வேண்டாம் 
ஓடுமே ! சிலேட்டுமந்தான் கீழே நோக்கும் 
உதிரத்தில் வாயுவெல்லாம் ஒழிந்து போமே 


( 25 ) 


( கா.க ) 


கருங்கரிசாலைக் கற்பம் 


113. தின்ற கரிசாலை தேகந் திரைபோக்கும் 

தின்ற கரிசாலை சிறந்த நரைபோக்கும் 
தின்ற கரிசாலை தேகஞ் சிறுபிள்ளை 
தின்ற கரிசாலை சிதையாதிவ் வாக்கையே 


( 22 ) 


( தி.க.மு ) 


கரிசாலை , குப்பை மேனி , கரந்தை , வல்லாரை , நீலி , பொற்றலை , 
சிறுசெருப்படி ஆகியவற்றைக் கொண்டு வந்து நிழலில் , உலர்த்தித் தூளாகச் 
செய்து கொள்ள வேண்டும் . 


உ 


வேண்டிய கால அளவு : ஒரு மண்டலம் 


1 . 


தூணுமே துரும்பாகும் பெண்ணரவங் கடித்தால் 
சொல்லிவிட்டேன் சித்தியெல்லாம் விழலாய்ப் போமே . 


64 


சத்தியபாமா 


உண்ண வேண்டிய மருந்தின் அளவு : வெருக்கடி 


அனுபானம் : தேன் 


விளைவுகள் : திரிதோஷம் என்று சொல்லப்படும் வாதம் , பித்தம் , கபம் 
இவற்றால் வரும் நோய்கள் தீரும் . வயிற்றில் உள்ள கிருமிகள் அழியும் . 
கண்கள் பவழம்போல் சிவந்து தோற்றமளிக்கும் . உடலில் எலுமிச்சம் பழத்தின் 
மணம் வீசும் . 


கரிசாலை , குப்பைமேனி, சிறு செருப்படி இவற்றைச் சமமாகச் சேர்த்துக் 
கொண்டு தூளாகச் செய்து கொள்ள வேண்டும் . இதைத் தேன்விட்டு நன்றாகக் 
கிண்டி வைத்துக் கொள்ள வேண்டும் . 


உண்ண வேண்டிய கால அளவு : இருபது நாட்கள் 
உண்ண வேண்டிய மருந்தின் அளவு : ஒரு கழஞ்சு 
விளைவுகள் : தசையில் உண்டாகும் நோய்கள் நீங்கும் . சிலேட்டுமத்தால் 
ஏற்படும் நோய்கள் தோன்றாது . வயிற்றில் தோன்றும் வாயுக்கள் ஒழிந்து 
போகும் . உடல் முழுமையும் பொன்னிறம் போலாகும் . கண்கள் இரண்டும் 
சிவப்பாகக் காட்சியளிக்கும் . பெண்கள் மேல் மோகம் உண்டாகும் . 
நீக்க வேண்டியவை : பெண் போகம் 


கரிசாலையால் உடலில் தோன்றும் மூப்பு நீங்கும் . நரையைப் போக்க 
வல்லதுடன் , சிறு வயதினரின் உடல்போல இளமையான தோற்றத்தை 
யளிக்கும் . குரல் இனிமையுடன் விளங்கும் . 

பொற்றலை கையான்தகரைக் கற்பம் 
114. சொன்னதோர் பொற்றலையின் சாறு வாங்கி 

செம்புதனைத் தகடுதட்டி தோய்ப்பாய் நின்றாய் 
பண்ணவே காய்ச்சியே பதினோ ருக்கால் 

பருவமுடன் தோய்க்கவெல்லாம் அதறாய் வீழம் 
அன்னதோ ததறெல்லாம் அரைத்து மைபோல் 

அடவாக லேசான வில்லை தட்டி 
பொன்னதோ ரண்டோடு பொடித்து மூடி 
பொருந்தகலி லாயிரமா மெருவில் போடே . ( 95 ) 


65 


மூலிகைக்கற்பங்கள் 


115. எருவிலே புடமிட்டு ஆற விட்டு 

எடுத்தாக்கால் குருபற்ப மென்று பேரு 
அருவிலே அணுகின்ற சூதங் கட்டும் 

அணுகினால் மனதினிலே ஏம மாகும் 
பொருவிலே பொற்றலையின் யிலைய ரைத்து 

பேரான பாக்களவு பணவெடைதான் பற்பம் 
மருவிலே மண்டலந்தா னுண்டா யானால் 
மாணிக்க ஒளிபோலே வடிவு மாமே .. 


( 96 ) 

- ( போ . க.வி ) 


116. திருவுண்டாம் ஞானத் தெளிவுண்டா மேலை 

யுருவுண்டா முள்ளதெல்லா முண்டாங் - குருவுண்டாம் 
பொன்னாகத் தன்னாகம் பொற்றலைக்கை யாந்தகரைத் 
தன்னாகத் தின்னாகந் தான் . 


- ( தே . வெ ) 


117. பொற்றலைக்கை யாந்தகரை பொற்காப்புக் கட்டுபொன்னின் 

பொற்பாகும் பூக்கழஞ்சு பொற்பொடியின் - நித்தியமுங் 
குன்றியிடை கொள்ளக் குமரவ னாகு 
மன்றுதனுப் பொன்னிறம்போ லாம் . 


( 72 ) 


118. போலாக் கருத்தனவும் பொன்னிறமாம் ரோமமது 

சேலாய் வெளிறிச் சிவக்குமே - பாலான 
தஞ்சங்கம் பென்னோ டருந்தத் தனுவிறுகுந் 
தஞ்ச மொருவருடந் தான் 


( 73 ) 


119. தானாங்க தும்புகொளச் சந்தமு மிப்படியே 

வேனோ ருடல்கருப்பா மென்னலே - கோனான 
செங்கொட்டை தன்னிற் செளித்தகருப் பாமிதுவே 
தாங்கிட்டில் வெள்ளைக்கருப் பாம் . 


( 74 ) 


66 


சத்தியபாமா 


( 75 ) 


120. கருப்பாற் திலதமிடுங் கரிக்கட்டி கொள்ள 

வெறுப்ப நரைகளுக்கு வேரி - லுறுப்பா 
மொருவருட மூன்றுண்ண ரோமங் கருக்குந் 

தெளிவாய் கரிப்பான்தன் நீர் . 
121. சீரமன்ன முண்ணத் திரைபோய் நரைநீக்குங் 

கூரியதா மிரதங் கூட்டியே - யாரியன்போ 
லாக்குமிந்த மூலியொன்றி லன்பாம் புடம் போட்டுச் 
சேக்குமவர்க் குண்டாந் திரு . 


( 76 ) 


( 77 ) 


122. திருந்திய செந்தூரத் தின்மூன்று குன்றி 

யருந்தில் நரைதிரைபோ மாறில் - மருந்தெல்லா 
மொன்றிலே சாதிக்க வோராண்டில் நீங்காமல் 

தின்றாற் ( குச் ) சித்திக்குந் தேன் . 
123. தேனிலே செந்தூரஞ் தின்னச் சடமிறுகு 

மானெய்யிற் காய மழகுதரு - மூனிலே 
பற்றும் படிகையாந் தகரை பகர்ந்தபடி 

நற்றியுண்ணுந் தானவனே நாம் . 
124. நாமகளும் கைவசமோ நாகவிட மெருவது 

சாவதில்லை .. நித்தியமுந் தப்பாது - தாமு 
முருங்கைப்பிசி னோடுண்ண முத்திவெகு வாகுஞ் 
சுருங்கவிடை நீங்கிச் சொல் , 


( 78 ) 


( 79 ) 


- (சி.வெ ) 


பொற்றலையின் சாற்றை எடுத்துக் கொள்ள வேண்டும் . செம்பைத் 
தகடாகத் தட்டிக் கொண்டு காய்ச்சிய பொற்றலையின் சாற்றில் பதினோரு 
முறை தோய்த்தெடுக்க வேண்டும் . அப்பொழுது கிடைக்கும் அதற்றைச் 
சேகரித்து மைப்போல் நன்றாக அரைத்துக் கொண்டு , வில்லையாகத் தட்டி 
எடுத்துக் கொள்ள வேண்டும் . அண்ட வோட்டினைப் பொடித்து வில்லையை 
மூடி அகலில் வைத்து ஆயிரம் எருகொண்டு புடம் போட வேண்டும் . இந்த 
மருந்திற்குக் குருபற்பம் என்று பெயர் . 


மூலிகைக்கற்பங்கள் 


உண்ண வேண்டிய கால அளவு : ஒரு மண்டலம் 
உண்ண வேண்டிய மருந்தின் அளவு : பணவெடை 
அனுபானம் : பொற்றலையின் இலையை அரைத்த விழுது 
அனுபானத்தின் அளவு : பாக்களவு 
விளைவுகள் : மாணிக்கத்தின் ஒளியைப் போன்று உடல் சிவந்து விளங்கும் . 
இதன் அருகில் சூதத்தைக் கொண்டு சென்றால் சூதங்கட்டும் . 

பொற்றலைக் கையான் தகரையின் சமூலத்தைப் பக்குவமான கற்ப 
மருந்தாகச் செய்து உண்ண வேண்டும் . 


விளைவுகள் : உடல் பொன்போலாகும் . செல்வம் பெருகும் . ஞானத்தெளிவு 
உண்டாகும் . தோற்றம் அழகுடன் விளங்கும் . 


கருவீழிக் கற்பம் 
125. சொல்லான கருவீழி மலைதோறு முண்டு 

சூட்சமாய் சாறுபடி துவைத்து வாங்கி 
மல்லான நாகத்தை வுருக்கிச் சாய்க்க 

மாசற்று கண்விட்டே ஆடும் பாரு 
வெல்லான தங்கமிட்டுச் சூத மிட்டு 

மிடுக்கான சிலைகெந்தி வீரங் காரம் 
நல்லான நாகத்தில் நான்கி லொன்று 
நறுக்கியே நல்வேளை சாற்றி லாட்டே . 


( 178 ) 


126. ஆட்டியே வில்லைதட்டி அகலி லிட்டு 

அசகாமல் மூடியே சீலை செய்து 
கூட்டியே கெசபுடமாய்ப் போட்டெடுக்க 

கெடியான மாதளம்பூ நிறமு மாகும் 
வீட்டியே வீசமெடை வீழியினி லுண்ணு 

மெருகவே மேனியதும் திடம தாகும் 
பூட்டியே அடுக்காறும் புகுந்து வந்து 
பொன் மலையில் பூரணத்தில் புக்க லாமே 


( 179 ) 


68 


சத்தியபாமா 


127. புக்கவே கருவீழி தனைய ரைத்து 

பொருந்தவே பாக்களவு பாலிற் கொள்ளு 
தக்கவே உகந்தவரை சடந்தா னிற்கும் 

சமாதியில் இருக்கையிலும் மூச்சா டாது 
பக்கவே பதினாறு வயது மாகும் 

பாழையா முன்தேகம் சாவு போச்சு 
நிக்கவே நிலையாறு தலங்க ளெல்லாம் 
நிச்சயமாய் நினைவுரைக்கும் அறிவு மாமே 


( 180 ) 

- ( போ.க.வி ) 


கருவீழிக் கற்பம் 
கருவீழியின் சாறு ஒருபடியளவு எடுத்துக் கொள்ள வேண்டும் . அந்தச் 
சாற்றில் நாகத்தை உருக்கிச் சாய்க்க சுத்தியாகும் . நாகத்தில் நான்கில் ஒரு பங்கு 
அளவுக்கு தங்கம் , சூதம் , மனோசிலை , கெந்தி , சவ்வீரம் , வெண்காரம் 
ஆகியவற்றைச் சேர்த்து நல்வேளையின் சாறு விட்டு நன்றாக அரைக்க 
வேண்டும் . அரைத்த விழுதை வில்லைகளாகத் தட்டி அகவில்வைத்து மூடி 
சீலைசெய்து கெசபுடம் போட்டு எடுக்க வேண்டும் . மருந்து மாதளம்பூவைப் 
போன்று சிவந்த நிறத்தில் கிடைக்கும் . 


உண்ண வேண்டிய கால அளவு : வீசமெடை 
அனுபானம் : வீழிச்சாறு 
விளைவுகள் : உடல் வலிமையானதாக மாறும் . கருவீழியை அரைத்துப் 
பாலில் கொள்ள வேண்டும் . 
உண்ண வேண்டிய மருந்தின் அளவு : பாக்களவு 
அனுபானம் : பால் 


விளைவுகள் : நீண்ட நாட்கள் உடல் அழியாது இருக்கும் . சமாதியில் 
இருக்கும்போது மூச்சாடாது . பதினாறு வயதுபோல் தேகம் தோற்றமளிக்கும் . 
சாவு அணுகாது . ஆறுதலங்களும் நினைவுரைக்கும் . அறிவு உண்டாகும் . 


மூலிகைக்கற்பங்கள் 


69 


கிளிமூக்கு மரக் கற்பம் 
128. போக்கான கிளிமூக்கு மரம தொன்று 

புகழான கிளிப்போல காயுங் காய்க்கும் 
வாக்கான இலையதுவு மரசிலைப் போற் காணும் 

மைந்தனே யிதனுடைய பழத்தை யுண்ணு 
நோக்கான கெவுனவழி சுறுக்கா யோடும் 

நொடியிலே காயசித்தாஞ் சட்டை கக்கும் 
போக்கான பூப்பூத்த மற்றாநாள் பழமாம் 

புண்ணியமாஞ் சித்தருக்கு வைத்த வாறே . ! 
129. வைத்தரெதரு மருந்தெடுத்து அந்தி சந்தி 

வகையாக மண்டலந்தா னுண்டா யானால் 
நைத்ததொரு சடமிறுகி தங்கம் போலாம் 

நாடயெல்லாம் பிகுவாகி அழுந்துந் தேகம் 
கைத்த தொரு பித்தமறுங் கபத்தைச் சாடும் 

கடலான ஆறுதலாத் திறந்து போகும் 
மெய்த்ததொரு சரசோதி நிர்த்தஞ் செய்வாள் 
வினைபோல ஒளியாகும் வாக்குத் தானே. 


( 287 ) 


( 288 ) 
- ( போ.சூ.மெ ) 


1 . 


வடிவான கிளிமூக்கு மரம தொன்று 

மாஉசத்தி யாயிருக்கும் மகத்தாள தூலம் 
இடிவாள இலையதுவும் அரசிலைபோ லிருக்கும் 

மேற்றமாம் பூபூத்த மத்தநாள் பழமாம் 
படிவான பழத்தையுண்டால் சாத்திர சித்தி 

பண்பான கேசரத்தி லாடலாகும் 
நெடிவான பழமரிது கிடைக்கா விட்டால் 

நொந்தங்கே சமாதியுற்றால் நேருந் தானே 


( 97 ) 


- ( போ.க.வி ) 


தானென்ற கிளிமூக்கு மரம தொன்று 

சாதகமாய் கிளிபோலே காயுங் காய்க்கும் 
வானென்ற யிலையிதுவு மரசிலைபோற் கானும் 

மைந்தளே யிதனுடைய பழத்தின் நாக்கால் 
கோனென்ற கவனமெழுங் காயசித்தி யாகுங் 

கொடியதொரு பழத்தநல் பழ ( முமாகும் ) 
தேனென்ற பழத்தையுண்ணுசாமத்திற் சித்தி 

சிவயோக வீதியெல்லாந் தெரியும் பாரே 


( 23 ) 


- ( கா.க ) 


70 


சத்தியபாமா 


கிளிமூக்கு மரத்தின் பழத்தையுண்டால் கௌனவழி சுறுக்காக ஓடும் . 
காயசித்தி கிடைக்கும் . சட்டை கக்கும் . 


கிளிமூக்கு மரத்தின் மருந்தை எடுத்து அந்தி சந்தி இருபொழுதும் 
உண்டுவர வேண்டும் . ( மருந்து என்று சொல்லப்பட்டுள்ளதேயன்றி செய்முறை 
சொல்லப்படவில்லை ) 


உண்ண வேண்டிய கால அளவு : ஒரு மண்டலம் 


விளைவுகள் : உடல் இறுகி . பொன் போலாகும் . நாடியெல்லாம் உறுதியாகும் . 
பித்தம் , கபம் ஆகியவை நீங்கும் . ஆறுதலங்களும் தோற்றும் . 


குமரிக் கற்பம் 


130. வற்றாக் குமரிதன்னை வற்றலென வுண்ணினுஞ் ( சீர் 

முற்றாக் குமரியென மூளுமே - நாற்றாக் குஞ் 
திண்மையு மில்லாத் தெரிவையரே யானாலு 
முண்மைமிகு நாளுமா யுள் 


() 


- ( தே.வெ. ) 


131. குமரியுடன் கடுக்காய் கூறாகக் கூட்டியே 

அமுரியுடன் தின்றா லன்றே மலமறும் 
உமுரியாம் பிஞ்சு உள்ளே விசிறிடும் 
அமுரியாங் காய மழியாது தானாமே . 


( 18 ) 


132. தானாமிக் கற்பம் தனியொரு மண்டலம் 

மானா மலமும் மளவற்ற வாமமும் 
ஊனாய் வளர்ந்தே வுறுதிப்படுந் தேகம் 
தானா மிதைத் தாண்டித் தானூறு கொண்டிடே . 


( 19 ) 


- ( தி.க.மு ) 


71 


மூலிகைக்கற்பங்கள் 


132. தானாமிக் கற்பம் தனியொரு மண்டலம் 

மானா மலமும் மளவற்ற வாமமும் 
ஊனாய் வளர்ந்தே வுறுதிப்படுந் தேகம் 
தானா மிதைத் தாண்டித் தானூறு கொண்டிடே . 


( 19 ) 

- ( தி.க.மு ) 


சிவப்புக் கற்றாழை 
133. கொள்ளவே சிவப்பான கற்றாழை தானுங் 

கொண்டுவர மண்டலந்தா னந்தி சந்தி 
விள்ளவே தேகமது கஸ்தூரி வீசும் 

வேர்வைதான் தேகத்திற் கசியா தப்பா 
துள்ளவே நரைதிரைக ளெல்லா மாறுஞ் 

சோம்பலென்ற நித்திரையுங் கொட்டாவி யில்லை 
கள்ளவே காமமது வுடம்பி லூறுங் 
கண்களோ செவ்வலரிப் பூப்போ லாமே . 


( 281 ) 
- ( போ.சூ.எ ) 


134. சாதிக்க சிவந்துநின்ற கற்றாழை தன்னைச் 

சாதகமாய் மண்டலந்தா னுண்டா யானால் 
பேதிக்க காயமது சிவந்து போகும் 

பேரான சட்டையொன்று கக்கி போகும் 
வாதிக்க யிதின்சோறு ரசத்துக் கப்பா 

வாகாகக் சுருக்கிடவே கட்டிப் போகும் 
போதிக்க பாஷாண மெல்லாங் கட்டும் 
புகழான கெவுனமெழுஞ் சாதித் தோர்க்கே 


( 33 ) 


- ( கா.க ) 


135. உண்டுமே கடுக்காயைத் தள்ளிப் பின்பு 

முகப்பான சிவப்பாகும் கற்றாழை தன்னை 
மண்டுமே மண்டலம்தான் கொண்டா யானால் 
மகத்தான திரிதோஷஞ் சாடிப் போகும் 


72 


சத்தியபாமா 


முண்டுமே முன்கொண்ட வுப்பு யெல்லாம் 

முறிந்துமே சடத்தில் நில்லா வெளியாய்ப் போகும் 
கண்டுமே சிவப்புகற்றாழை தன்னைக் 
கருதியே தின்றாக்கால் சாவுப் பொய்யே . 


( 28 ) 


136. எட்டாத செங்குமரி கிடையா விட்டால் 

ஏற்றமாம் வரிக்குமரி சோறு தானுந் 
தட்டாத சதிர்க்கள்ளி காய்தா னஞ்சு 

தனித்திரண்டு மமுரியிலே குழைத்துக் கொள்ளு 
வெட்டாத மண்டலந்தான் விரையக் கொள்ளு 

வியந்துடம்பில் நின்றபிணி விழுந்து போகும் 
கட்டாத முன்சொன்ன கற்பந் தானுங் 
காலமெல்லாங் கொண்டபின்பு கருதிக் கேளே . 


( 33 ) 


137. கருதியே கருவேம்பு முருங்கை யீர்க்கு 

கற்கண்டு சுக்கோடு நாலுந் தானும் 
மருதியே யரைப்பலந்தான் நிறுத்துக் கொண்டு 

அரிந்துமே யிரண்டுயீர்க்கு வறுத்துப் போடு 
நருதியே யிரண்டையுந்தான் நறுக்கிக் கொண்டு 

நல்லதண்ணீர் தனிற்காய்ச்சி நாலி லொன்நாய் 
மருதியே மாலையிலே கொள்ள வேதான் 
மயக்காமொடு தியக்கங்கள் மாறிப் போமே 


( 34 ) 

( போ.க.வி ) 


- 


குமரிக் கற்பம் 
உலர்ந்து நீர்வற்றாத கற்றாழையை அல்லது காயவைத்து வற்றலைப்போல 
உலர்ந்த கற்றாழையை உட்கொள்ள வேண்டும் . 
விளைவுகள் : வயதில் மூத்த பெண்களுக்குப் பருவக் குமரியரைப் போல 
இளமையான தோற்றம் உண்டாகும் . நல்ல உடற்கூறும் உடல் உறுதியும் 
இல்லாத பெண்களாக இருந்தாலும் ஆயுள் அதிகமாகும் . 

கற்றாழையுடன் கடுக்காயையும் சேர்த்து உட்கொண்டு வரவேண்டும் . 


மூலிகைக்கற்பங்கள் 


73 


உண்ண வேண்டிய கால அளவு : ஒரு மண்டலம் 
விளைவுகள் : மலமறும் , உடல் அழியாது , உறுதியுடன் விளங்கும் 


சிவப்புக் கற்றாழை 


போகர் சூஸ்திர மெழுநூறில் செய்முறை எதுவும் சொல்லப்பட வில்லை . 
உண்ண வேண்டிய கால அளவு : ஒரு மண்டலம் ( அந்தி , சந்தி ) 
விளைவுகள் : உடலில் கஸ்தூரியின் வாசனை வீசும் . வேர்வை தோன்றாது . 
நரை , மூப்பு முதலானவைகள் மாறி இளமையான தோற்றமுண்டாகும் . தூக்கம் , 
கொட்டாவி இவை அணுகாது . உடல் பெண் போகத்தை நாடும் , கண்கள் 
சிவப்பாகத் தோற்றமளிக்கும் . 


காய கற்பத்திலும் செய்முறை எதுவும் கூறப்பட வில்லை . 
உண்ணவேண்டிய கால அளவு : ஒரு மண்டலம் 
விளைவுகள் : உடல் சிவப்பான நிறத்தில் தோற்றமளிக்கும் . சட்டை ஒன்று 
கழன்று போகும் . மேலும் . இதன் சோற்றைக் கொண்டு பாதரசத்தைச் சுருக்கிட 
கட்டிப் போகும் . பாஷாணங்கள் அனைத்தும் கட்டும் . 


செங்குமா அல்லது வரிக்குமரியின் சோற்றையும் , சதிர்கள்ளியின் காய்கள் 
ஐந்தையும் , தனித்தனியாக அமுரியில் குழைத்துக் கொள்ள வேண்டும் . 
உண்ண வேண்டிய கால அளவு : ஒரு மண்டலம் 
விளைவு : உடலில் உள்ள அனைத்து நோய்களும் நீங்கும் . 


பின்னர் , கருவேம்பு . முருங்கை யீர்க்கு , கற்கண்டு , சுக்கு இவை 
நான்கையும் அரைப்பலம் நிறுத்துக் கொண்டு , இரண்டு முருங்கை யீர்க்கை 
வறுத்த பின்னர் சேர்த்துக் கொள்ள வேண்டும் . கஷாயத்தை நாலில் ஒன்றாகக் 
காய்ச்சி மாலையில் உட்கொள்ள வேண்டும் . 


விளைவு : மயக்கத்தோடு வரும் தியக்கங்கள் மாறிப் போகும் . 


74 


சத்தியபாமா 


கொல்லன் கோவைக் கற்பம் 


138. கொல்லன்கோ வையெனவே கூறிடு நாமந்தான் 

சொல்லுங்கோ தென்பாகத் தூரெடுத்து - மெல்ல 
நறுக்கி நிழலுலர்த்து நற்கிழங்கின் நூழைச் 
சிறுக்கிசிறுநீருடனே தின் . 


( 15 ) 


139. தின்னுந்தினங் கழஞ்சு செண்பகப்பூ நாற்றமதா 

முன்னியொரு மண்டலந்தா னுண்ணவே - நன்னுதலா 
யாறுதிங்க டன்னி லரவுகடித் தால்சாம் 
நூறு சன்னி வாதநொறுக் கும் . 


( 96 ) 


140. குமரனா மாண்டிரண்டில் கோமனா மூன்றில் 

திமிரமது நாலில் செகமனைத்துந் - தமக்கென்று 
தூரவிழி யஞ்சதனில் தூரந் தெரியுமது 
மேருவுடன் வேண்டாகு மே . 


( 97 ) 


141. வேண்டாகு மாறதனில் விண்ணெழுப்பு மெய்யெழி 

லுண்டாம் பவசித்த யோகிகளைக் - கண்டேதான் 
பங்கு தனைக் குழைத்து பகர்ந்த - வனுகந்து 
யங்குந்து வாவென்ப தாம் . 


( 98 ) 


142. நோன்பாய் மண்டலங் காப்பிலி பதனால் 

வான்பாயுங் குணங்கண்டே வாழ்த்தினான் - போந்தேனே 
ஆகாச மாங்கெருட னென்றே பறைந்தான் 
சாகாக் கொல் லன் கோவை தான் . 


( 99 ) 


143. தாயாகுந் தந்தையுமாய்த் தாகுஞ் சுவாமியதாய் 

யேயா திருப்பேருங் செப்பினான் - காயால் 
கிழங்குளி ரதத்தைக் கிண்டி யடைத்தே 
யழங்குட்புட முப்பதுவைப் பாம் . 


( 100 ) 


மூலிகைக்கற்பங்கள் 


75 


144. வைத்திருக்கும் சூத மன்றுக்கு மாயாது 

சித்த ரசக்குளிகை செய்யவே - பெத்தமாங் 
காயக் கிலேசங் கடப்பார் குளிகையினால் 
மாயச்சின் னங்கடத்து வார் . 


(101 ) 


- (சி.வெ. ) 


கொன்றைக் கற்பம் 


145. கொன்றைக் கொழுந்ததனைக் கொண்டுவரச் சுக்கிலமு 

நன்றதாய் மேனோக்கு நற்பூவை - தின்றவர்க்குக் 
காய மிகவிலுகுங் காக மெனவிளங்கி ( யி ) க் 
காயில் மயிர்கருக்குங் காண் . 

( 112 ) 
146. கருக்கும் படிச்சதையால் காலனையு மீட்குஞ் 

சிறக்கவினர கொள்ளத் தினவாம் - பிரிக்கு 
மிலைச்சா றதனை விரதம் வலியுங் 
குலைபோகும் பட்டை குணம் . 

( 113 ) 


147. குணமாந் தயிலம் குமரகண்டன் போக்கும் 

பணமாம் புணர்போகம் பண்ணும் - துணையாகு !! 
போரிற் புரிவார்க்குப் புத்தே னமுதமாம் 
வேரிற் பலனா மிவை . 


( 114 ) 


14. இவையெடுப் பத்திங்க ளேழிலா திரையி 

லவைகாப்புக் கட்டி வேர - நவநாள் 
குளிசமாய்க் கட்டிமுடி கொண்டிருக்க மாந்தன் 
சழிவனொரு வன்றனக்குத் தான் . 

( 115 ) 
149. தானாயும் பொற்பூவைத் தான்கழஞ்சு மண்டலங்கொள் 

நீரா வியாதியெலாந் தீருமே - நேரா 
தொருவருடம் கொண்டார்க்கு ரோமங் கருக்குந் 
திருவ திருவருடந் தான் 

( 116 ) 


76 


சத்தியபாமா 


150. தாரான கொன்றைச் சதையருந்தி லோர்குன்றி 

சேரா தவற்கே திலமிளவா - யாராய்ந் 
தொருவருடங் கொண்டா லுடல்தங்க மாகும் 
இருவருடங் காயசித்தி யென் . 


( 117 ) 


151. சித்திக்கு மத்தனையுஞ் சென்ப வனல்நீங்கும் 

சத்திசுரோ ணிதத்தான் தார்கொன்றை - நித்தியலும் 
பூசிமுடித் துண்டு புணரத் துணையாகு 
நேசித்தான் வைத்த நெறி . 


( 118 ) 


152. நெறியோ மரவு மவனிழலைத் தீண்டில் 

முறிவா குவரிவிட மீள்கச் - செறிவா 
யருந்தியே கொண்டிடத் தானப்பூச் சென்னி 
யிருந்தா லொருபே ரிடு . 


( 119 ) 


153. இடும்போர் கடுக்கையென விணுரைத் தானா 

மடும்போ திலைநீரி லாகுமே - படும்போது 
பட்டையினால் மத்திப் பழம்பிசினிற் சிங்கிலிசே 
யெட்டுமுட்டை யாதியதா மென் . 


127 ) 


154. என்னுங் குளிகைதனி லிந்திராநீ லங்கொடுக்கத் 

தன்னுடலச் சம்புக் கினிபோலாம் - மன்னியதோர் 
கெந்தக மேவியிடிற் கேடிலாப் பொன்னிறமாஞ் 
சந்திரனாம் வெண்கனகத் தால் . 


( 121 ) 


155. தாலம் புகழீகாந்தம் தானருந்து நற்குளிகை 

யாலம் பழம்போல வாகுமே - ஞாலமதி 
லித்தயிலத் தாலே யிதன்ம கிமைதன்னைப் 
பெற்றவரே யீசனென்னும் பேர் . 


( 122 ) 


(சி.வெ ) 


77 


மூலிகைக்கற்பங்கள் 


பொற்கொன்றைக் கற்பம் 


156. பாரென்ற பொற்கொன்றை பூச்சாறு வாங்கி 

பாங்கான மனோசிலைக்குச் சுருக்குப் போடு 
நாரென்ற நால்சாமஞ் சுருக்குப் போட 

நலமான பவழம்போ லிருக்கிக் கட்டும் 
நேரென்ற காரீய முருகும் போது 

நினைவாக காற்றைத்தேடி யலைந்தா யானால் 
நேரென்று நெருங்கியே தூளாய்ப் போகும் 
நேர்த்திதற்கு நாலொன்று தங்கம் போடே ( 147 ) 


157. தங்கத்தி னெடைபோடு லிங்கந் தன்னைத் 

தங்கஎடை சுத்திசெய்த கந்த கந்தான் 
அங்கத்தின் கற்றாழஞ்சாற்றா லாட்டி 

அகலிலிட்டுப் புடம்போட களங்க மாகும் 
பங்கத்தின் ரவிமதியி லிருபதுக் கொன்றுப் 

பாங்காக மாற்றேழு பரிந்து காணும் 
வங்கத்தின் வேதையென்றால் புடஞ்செ யந்தான் 
மறவாதே மண்டலந்தான் பானத் துண்ணே ( 148 ) 


158. உண்ணவே லகிரியது உள்ளே மீறி 

உற்றாறு தலங்களெல்லாம் உருவாய்த் தோற்றும் 
வண்ணவே வாசிசத்தும் நழுவி டாது 

மறவாதே பகலிரவு வாசி மாட்டு 
துண்ண வ காமமெ ! .ற பேயைத் தள்ளு 

சாதி த தனுபோகந் துண்ணும் நேசம் 
கண்ண , வ சேர்முறையுள் கருவைப் பாரு 
கலந்தோம பேந்தாக்கால் கசட னாச்சே 


149 


- ( போ.க.வி ) 


78 


சத்தியபாமா 


( 80 ) 


கோடங்கிழங்கு கற்பம் 
159. கோடன் கிழங்குநீர் கொண்டிரத மத்தித்துக் 

காடிகொண்டு தானலம்பிக் கப்பரையில் - மூடிவெயில் 
வைத்தெடுத்து முப்பானிப்படியே மத்திக்க 

பெத்தனல் சபிக்கும் பின் . 
160. பின்னிரத கிங்கியின்றி பெட்டியதா யுள்ளடைத்தே 

யுன்னுங் கிழங்கதனி லுள்வைத்து - மன்னியதாய் 
சீலைமண்ணைச் செய்து தெறுகுகையில் வைத்தூத 

யேலும் ரதகுளிகை யென் . 
161. கையெனும் வங்கமதிற் காய்ச்சியிந்த நீர்சாய்த்தே 

வுய்யவுருக் கிக்குளிகை யுள்ளிட்டுச் செய்ய 
விரும்பவிலை கூட்டாரத் தேகிவிழும் முன்னே 
தரிப்பாஞ் சுரபி குளிகை தான் . 


( 81 


82 ) 


162. தாரமாம் வங்கந் தனைப்பாதி தன்மத்திற் 

சேரவே நாலிலொன்று சித்தர் க்கா - மூரின்மேற் 
றேதாந்த மாகத் திரிந்தருந்தக் கைவசமாங் 
காசானா ( ச ) விட்டாற் கதி . 


( 83 ) 


163. கதியாங் குளிகை கதுப்பிருக்கக் காயம் 

புதிதாய்ப் புதிதாய்ப் புதிதாய்ப் - பதிதாவு 
மிந்திரன் சாப மிதற்குண்டா முண்டானால் 
தந்திரமென் றேயுரைத்தார் சார் 


( 84 ) 


164. சாப மகன்றிடங் கோரந்தான் லட்சமுருக் 

கோயில்லா துச்சரித்துக் கொடாக்கால் - சாபம்போ 
மென்றான் இருந்தன் னியல்பை யறிந்துணர்ந்து 
நின்றார்க் கிவைபலிக்கு நேர் 


( 85 ) 


79 


மூலிகைக்கற்பங்கள் 


சித்திர மூலக் கற்பம் 


சிவப்பு சித்திரமூலக் கற்பம் 


165. உசத்தியாம் சிவப்புசித்திர மூலந் தன்னை 

உருகிடித்துப் பஞ்சாக வைத்துக் கொண்டு 
கசத்தியாம் காரீயஞ் சட்டியிலே போட்டு 

கலரிதுக்குள் பதினாறுக் கொன்றி ணங்க 
தசத்தியாஞ் சட்டியிலே உருக்கிக் கொண்டு 

தாக்கிடுவாய் வடியுப்பு முன்னே தானுங் 
குசத்திய மாதண்டைக் கழியி னாக்கால் . 
166. தானென்ற சிவப்புசித்திர மூலந் தன்னை 

தயங்காதே போட்டுமே கழியால் கிண்டி 
நானென்ற யிப்படித்தான் நான்கு சாமம் 

நலமாக தண்டைக் கழியால் மத்தி 
தேனென்ற செந்தூரம் ரவிதான் தோற்குஞ் 

சிறப்பாகக் கைமுறையாய்ச் செய்து பாரு 
ஆனென்ற செந்தூர மாயிரத்துக் கொன்று 
மாயிட தேத்திதனில் போடு மாச்சே 


( 162 ) 


167. ஆச்சுதே மண்டலந்தான் வீசமெடைத் தூக்கி 

ஆவின்நெய் தனிலுண்ண ஆண்மை மெத்த 
ஏத்துதே யிடிவிழுந்தால் சடத்தின் மேலே 

எழும்பியே பந்து போலப் பாலே வீழும் 
போச்சுதே ஆகாச கெவுன மோடில் 

பளிச்சென்று மின்னலுடன் ஒளிபோல் காணுங் 
காச்சுதே வாதமடம் வங்கக் கம்பங் 
கட்டுதற்கு மதயானை சூத மாச்சே 


( 163 ) 


80 


சத்தியபாமா 


168. சூதத்தை வங்கமென்ற மரத்திற் கட்டி 

துப்புரவாய்ப் பரிவான விலங்கை மாட்டி 
தீதத்தை கந்தகத்தை தீனி யூட்டிச் 

சிறப்பாகப் பலகாயஞ் சிலையுங் காரம் 
வேதத்தை வெள்ளியென்று குடிலச் சென்று 

விடுபட்டு பத்துமாய் வெளிகே சென்று 
காதத்தைக் கடையறீர் சென்றேரி வித்துக் 
கனமான சிவ சொத்தை நீத்திட் டாரே 


( 164 ) 

- ( போ.க.வி ) 


சிவப்பு சித்திர மூலத்தைப் பஞ்சு போன்று நன்றாக யிடித்துக் கொண்டு 
காரீயச் சட்டிக்குள் போட்டு நன்றாகக் கலர வேண்டும் . இதனுடன் வடியுப்பைச் 
சேர்த்துக் கொண்டு நன்றாக நான்கு சாமங்கள் கடைந்தால் செந்தூரம் 
கிடைக்கும் . இவ்வாறு கடைவதற்கு ஆதண்டைக் கழியைப் பயன்படுத்த 
வேண்டும் . 


உண்ண வேண்டிய கால அளவு : ஒரு மண்டலம் 
உண்ண வேண்டிய மருந்தின் அளவு : வீசமெடை 
அனுபானம் : ஆவின் நெய் 
விளைவுகள் : விந்து விருத்தியாகும் . 


9 


சீந்தி கற்பம் 


169. போமென்ற பொற்சீந்தி யானால் நன்று 

புகழான சிவப்புநன்று கருப்பு நன்று 
நாமென்று கிடையாவிட்டால் நல்ல சீந்தில் 

நறுக்கியே துண்டுதுண்டாய் கிழித்துப் போட்டு 
ஏமென்ற நிழலுலர்த்தி யிடித்துத் தூளாய் 

யேற்றமாய் வடிகட்டிச் சூரணமே செய்து 
தாமென்ற நாலிலொன்று சர்க்கரையே கூட்ட 
சமத்தாக மண்டலந்தான் வெருக்கடிதூள் கொள்ளே 


( 87 ) 


மூலிகைக்கற்பங்கள் 


81 


170. கொள்ளவே குன்மமெட்டு சத்தி விக்கல் 

கொடிதான அத்திசுரம் மெய்ம்ம றத்தல் 
வெள்ளவே மேகமூத் திரகி ரிச்சி 

மிக்கதோர் நீர்ப்பாடு மேனிக் கன்னல் 
தெள்ளவே சிரசிலுள்ள வாய்வு வெல்லாஞ் 

சிந்துமே அமுர்தந்தான் நாடி சுத்தி 
கள்ளவே காமப்பா லுடம்பி லூறுங் 
கணக்கான அமிர்தஞ் சீவி தானே . 


( 88 ) 
- ( போ . க.வி ) 


171. சொல்லுகிறேன் பொற்சீந்தி யானால் நன்று 

துலங்குவது கிடையாட்டால் நல்ல சீந்தி 
அல்லுறதோர் மேல்தோலை யுரித்துப் போட்டு 

அலரவே யுலர்ந்தபின்பு யிடித்துத் தூளாய் 
நல்லுறவே வடிகட்டிக் கொண்டு நீதான் 

நாலிலொன்று சர்க்கரையுங் கூட கூட்டி 
வெல்லுறதோர் தினந்தோறுங் கழஞ்சு கொள்ள 
விடுகாதே மண்டலமுங் கொண்டு தேறே 


( 21 ) 


--- 


172. தேறப்பா சுரதோஷம் எல்லாம் போகும் 

செகமறிய மேகமென்ற தெல்லாம் போகும் 
வாரப்பா அஸ்திசுரம் வெட்டை போகும் 

வற்றிநின்ற தாதுவெல்லாம் மருவி யூறும் 
வேரப்பா கபாலத்தில் வெட்டை போகும் 

மெய்நிறைந்த நாடியெல்லாம் அமிர்த மாகும் 
பேரப்பா சீந்திக்குச் சாவோ யில்லை 
பேரேது அமிர்தசஞ் சீவி யாமே . 


( 22 ) 

- ( ச.மு.க ) 


82 


சத்தியபாமா 


173. தானென்ற பொற்சீந்தி யானால் நன்று 

சாதகமாய்ச் சிகப்புநன்று கிடையா விட்டால் 
பானென்ற நற்சீந்தி மேல்தோல் போக்கிப் 

பருந்துண்டாய் கொண்டுவந்து கிழித்துப் போட்டு 
கோனென்ற நிழலுலர்த்திச் சூரணமே செய்து 

கூறான கற்கண்டுச் சமபாகஞ் சேர்த்து 
வேனென்ற வெருக்கடிதூ ளந்தி சந்தி 
வெருளாதே மண்டலமு முண்டு பாரே . 


( 289 ) 


174. பாரப்பா மேகமென்ற தெல்லாம் போகும் 

பரிவான வாதபித்தம் பக்குவ மாகுஞ் 
சேரப்பா கபாலத்தில் வெட்டை போகுஞ் 

செகமறிய அஸ்திசுர வேகம் போகுந் 
தாரப்பா தாதுமுற்றுந் தழைக்குந் தேகஞ் 

சதிராக ஆறுதலம் வன்னி மீறும் 
பேரப்பா சீந்திலுக்குச் சாவோ இல்லை 
பேரின்ப சாஸ்திரத்தை பேணிப் பாரே 


( 290 ) 

( போ . சூ . எ ) 


சீந்திக் கற்பம் 
பொற்சீந்திக் கற்பம் சிறப்புடையது . பொற்சீந்தி கிடைக்காவிடில் சிவப்பு 
சீந்தி , கருப்பு சீந்தி இவற்றைப் பயன்படுத்தலாம் . இவையும் கிடைக்காவிடில் 
நல்ல சீந்தியை உபயோகப் படுத்தலாம் . சீந்தியைத் துண்டு துண்டாக நறுக்கிக் 
கொண்டு நிழலில் உலர்த்திக் கொள்ள வேண்டும் . இதனை நன்றாக இடித்துத் 
தூளாக்கி , வடிகட்டிக் கொண்டு சூரணமாகச் செய்து கொள்ள வேண்டும் . 
இத்துடன் நாலில் ஒருபங்கு அளவு சர்க்கரையைக் கூட்டிக் கொள்ள வேண்டும் . 


உண்ணவேண்டிய கால அளவு : ஒரு மண்டலம் 


உண்ணவேண்டிய மருந்தின் அளவு : வெருக்கடி 


அனுபானம் : சர்க்கரை 


மூலிகைக்கற்பங்கள் 


83 


விளைவுகள் : எட்டுவகையான குன்மங்கள் , சத்தி விக்கல் , அத்திசுரம் 
மெய்ம்மறத்தல் , மேகம் , மூத்திரகிரிச்சி , நீர்பாடு , மேனிக்கன்னல் , தலையி 
லுள்ள வாய்வு முதலானவை நீங்கும் . அமிர்தம் சுரக்கும் , நாடி சுத்தியாகும் . 
காமப்பால் உடலில் ஊறும் . 


சீந்திக் கற்பம் பொற்சீந்திப்யால் செய்தால் சிறப்பானதாகும் . அவ்வாறு 
கிடைக்கா விட்டால் நற்சீந்தியால் செய்யலாம் . இவ்விரண்டில் ஏதேனும் 
ஒன்றைக் கொண்டுவந்து மேல்தோலையுரித்து நீக்கிவிட்டு நன்றாக இடித்துக் 
கொண்டு , நாலில் ஒருபங்கு சர்க்கரையைக் கூட்டி முறைப்படி உண்ண 
வேண்டும் . 


உண்ண வேண்டிய கால அளவு : ஒரு மண்டலம் 
உண்ண வேண்டிய மருந்தின் அளவு : ஒரு கழஞ்சு 
அனுபானம் : சர்க்கரை 
விளைவுகள் : சுரதோஷம் , மேகம் , அஸ்திசுரம் , வெட்டை , கபாலவெட்டை 
முதலான நோய்கள் தீரும் . தாது ஊறும் ; சாவு இல்லாமல் போகும் . 


போகர் சூஸ்திர மெழுநூறில் மேற்கூறியபடியே செய்முறைகள் 
சொல்லப்பட்டிருப்பினும் மாறுதல்கள் பல இருப்பதன் காரணமாக 
அப்பாடல்களும் கொடுக்கப்பட்டுள்ளன . இதில் சர்க்கரைக்கு பதிலாகக் 
கற்கண்டு கூறப்பட்டுள்ளது . மேலும் அந்திசந்தி இருவேளையும் கொள்ள 
வேண்டும் என்ற செய்தியும் சொல்லப்பட்டுள்ளது . இவற்றோடு பயன்கள் 
கூறுமிடத்து வாதம் பித்தம் முதலானவை தீரும் . உடல் வளம் பெறும் . ஆறு 
தலம் வன்னி மீறும் . சாவு அணுகாது என்ற செய்திகளும் கூறப்பட்டுள்ளன . 


சீரகக் கற்பம் 


175. சீரகத்தை யொன்றொன்றாய்த் தின்னத் தினமும்வா 

சீரகத்தைப் போகமாய்ச் செய்யுமே - காரகத்தைப் 
போக்கும் பசியெழுப்பும் புண்கிரந்தி யைச்சொறியை 
நீக்கு மதையறிவாய் நீ 


- ( தே.வெ ) 


84 


சத்தியபாமா 


சீரகத்தை நாள் தோறும் ஒவ்வொன்றாகக் கூட்டித் தின்றும் , பின் 
அவ்வாறே ஒவ்வொன்றாகக் குறைத்துத் தின்றும் வர வேண்டும் . 


விளைவுகள் : மூவகைச் சுவாச வோட்டத்தை முறைபிறழா வகையாகச் செய்து 
அதனால் உடலை வலுப்படுத்திப் போக பாக்கியங்களை யடையச் செய்யும் . 
உஷ்ணத்தைப் போக்கும் . பசியை யுண்டாக்கும் ; புண் , கிரந்தி , சொறி முதலிய 
சரும நோய்களை நீக்கும் . 


சூரிய காந்திக் கற்பம் 


176. பார்பருதி காந்தியென்ற பூவை வாங்கிப் 

பண்பாக நிழலுலர்த்திச் சூரணமே செய்து 
நேராவின் பால்தன்னில் வெருக்கடிதூள் கொள்ளு 

நிசமாக மண்டலந்தான் கொண்டா யானால் 
கார்கருகி லிடியிடிக்கில் பயமோ யில்லை 

கலந்துநின்ற கேசரத்தி லாட லாகும் 
வார் கருகி சட்டைகக்கி மன் மதன்போ லாகும் 
மகத்தான அமிர்தமுண்ட மார்க்கந் தான்ே 


( 78 ) 

( போ.க.வி ) 


சூரிய காந்திப் பூவைக் கொண்டு வந்து நிழலில் நன்றாக உலர்த்திச் 
சூரணமாகச் செய்து கொள்ள வேண்டும் . 


உண்ண வேண்டிய கால அளவு : ஒரு மண்டலம் 


உண்ண வேண்டிய மருந்தின் அளவு : வெருக்கடி 


அனுபானம் : ஆவின் பால் 


விளைவுகள் : இடிக்குப் பயப்பட வேண்டியதில்லை . கேசரத்தில் ஆடலாகும் 
சட்டையானது கழன்று உடல் மன்மதன் போல அழகுடன் விளங்கும் . 


85 


மூலிகைக்கற்பங்கள் 


செங்கள்ளிக் கற்பம் 


176. மகிழ்கின்ற ரெத்தமாங் கள்ளி தன்னை 

மண்தோண்டி அதன்வேரை வளைய வெட்டி 
நெகிழ்கின்ற ..... வெட்டு வாயில் 

நிசமான துரிசிகுரு பணவெடைதான் பூசி 
துகிழ்கின்ற கலசத்தில் மண்வீழாமல் 

துப்புரவாய் மேல்மூடித் தூரத் தானும் 
எகிழ்கின்ற விறகையக ( ல ) கொளுத்திப் போட 

ஏற்றமாம் ரசமெல்லாம் இறங்கிப் போமே . ( 171 ) 
177. இறங்கியதோர் பால்தானுந் தண்ணீர் போலே 

இருந்திடுமே பீங்கானில் எடுத்து வைத்து 
மறுங்கியதோர் மண்டலந்தா னுண்ட பின்பு 

மத்தான அமுரிதன்னில் லோகம் போட்டால் 
பறங்கியதோர் மாற்றுபனி ரெண்டு மாகும் 

பாங்கான அமுரிதனில் எல்லாங் கட்டும் 
தாங்கியதோர் பாய்தன்னில் தங்க னாகந் 
தாதுவகை உபரசங்கள் செம்பு மாமே . 


( 172 ) 
- ( போ.க.வி.) 


செங்கள்ளியின் வேரை வெட்டிவந்து . வெட்டு வாயில் துரிசி குரு 
பணவெடையளவு எடுத்துப் பூச வேண்டும் . இதைக் கலசத்திலிட்டு 
மண்விழாமல் மேலே மூடி விறகை யகலமாகக் கொளுத்தவே , ரசம் யாவும் 
கலயத்தில் இறங்கிவிடும் . கள்ளிப்பால் நீர் போன்று இருக்கும் . இதைப் 
பீங்கானில் வைத்துக்கொண்டு உண்டுவர வேண்டும் . 


உண்ண வேண்டிய கால அளவு : ஒரு மண்டலம் . 


விளைவுகள் : சிறு நீரில் உலோகத்தைப் போட்டால் பனிரெண்டு மாற்றுப் 
பொன்னாகக் கிடைக்கும் . மேலும் இதில் பாஷாணங்கள் , உபரசங்கள் எல்லாம் 
கட்டும் . இக்கற்பமுண்டோன் பயன்படுத்திய பாயில் தங்கம் , நாகம் . தாதுவகை 
உபரசங்கள் இவற்றை வைக்கச் செம்பாக மாறும் . 


86 


சத்தியபாமா 


தீபசோதிக் கற்பம் 


178 உண்ணவே தீபமாஞ் சோதி தானும் 

உயர்கின்ற கந்தகமும் சரியாய்க் கூட்டி 
துண்ணவே சூதமது கந்தகத்தின் நிறை தான் 

துடியான திப்பிலியும் ஏலங் கூட்டி 
அண்ணவே ஐந்தையுந்தான் சமபாக மாக்கி 

அதட்டியரை கல்வத்தில் அவுரிச் சாற்றால் 
கண்ணவே நால்சாம மரைக்க மையாங் 
காயவைத்துக் கால்கழஞ்சு மேனிலுண்ணே . 


( 114 ) 


179. உண்ணவே வாயுவென்ற தளத்தை நோக்கி 

ஓடுகின்ற வாசியெல்லாம் உள்ளே தாக்கு 
தண்ணவே சமாதிக்கு எசைந்தி டாது 

சாங்கமாம் பொறிகளெல்லாம் தன்மை யாகும் 
விண்ணவே கேசரத்தில் ஓடும் போது 

மிக்கான மயக்கமொடு தாப மில்லை 
அண்ணவே ரோமமெல்லாம் அண்டங் காக்காய் 
அதனுடைய யிறகுக்கு மதிக மாமே 


( 115 ) 

- ( போ.க.வி ) 


எடையளவு 


தீபசோதி , கந்தகம் , சூதம் இவற்றைச் 

சமன் 
எடுத்துக்கொண்டு , அவற்றுடன் திப்பிலி , ஏலம் இவற்றையும் சேர்த்து 
கல்வத்திலிட்டு அவுரிச்சாறு கூட்டி . பனிரெண்டு மணி நேரம் நன்றாக அரைக்க 
மைபோலாகும் . இதைக் காயவைத்துக் கால்கழஞ்சு அளவு எடுத்துத் தேனுடன் 
சேர்த்து உண்டுவர வேண்டும் . 


அனுபானம் : தேன் 
விளைவுகள் : வாசி உள்ளடங்கும் , சமாதிக்குள் அசைந்திடாது ஐம்பொறிகளும் 
சிறப்புடன் விளங்கும் . கேசரத்தில் ஓடும் போது மயக்கம் , தாபம் இவை 
உண்டாகாது . மயிர் கருக்கும் . 


87 


மூலிகைக்கற்பங்கள் 


தும்பைக் கற்பம் 


180. காயசித்தி யுண்டாகுங் காசினியெல்லாம்பணியு 

பாயசித்தி யுண்டாகும் பாதமுடம் - பாதிசிவன் 
வெற்றியிதைச் சூரணித்து வெண்ணையுட னுண்ணுமுன்னே 
குற்றமல்ல மெய்யென்று கொள் . 


- ( தே.வெ . ) 


பேய்த்தும்பைக் கற்பம் 


- 


( 44 ) 


( 45 ) 


181. பேய்த்தும்பைச் சாரமதைப் பேசாதா ரெண்ணைவிளக் 

கேத்திமையை வாங்கி யிடத்திலதஞ் - சாற்றிநுதல் 
கண்டவரைக் கண்டே கலங்குங் குமரகண்டன் 

பண்டைநீதி காட்டும் பெண் பால் . 
182. பாலாவின் கோரோ சனம்பதித்து பொட்டிட்டால் 

சேராத வர்களுமெய்ச் சேருமே - போராகிற் 
சிந்திநீர் கூட்டித் திலதமிட்டுச் சென்றாக் கால் 

சாய்ந்திடுமே மாற்றான் தளம் . 
183. தளதமா மிலைவாட்டித் தாந்திரி தாக்கி 

யிளமா தகத்தில் விளக்கேத்தி - யுளமாதர் 
கனவகத்தில் பேய்த்தோற்றங் கண்டவரைக் காணார் 

நனவகத்தில் நமைவரு நாள் . 
184. நாள் மூன்றில் கட்டுமே நல்வீர சிங்கிலியா 

மேல்மூன் றுதிர மிலைகாய்த்துக் - கோள் மூன்றி 
பச்சை யிரதமதிற் பாதிவெள்ளி சேர்த்தரைத்து 
மெச்சிவிரை யாற்புடஞ்செய் வேம் . 


( 46 ) 


( 47 ) 


185. வேடிக்கை யான முருங்கை விரைத்தயில 

நாடிச்சாய் செம்புவெள்ளி நற்குளிகை - கூடித் 
தெசவேதை சாரமாஞ் சேர்த்தாரம் பாதி 
யிசைத்தாரம் பால்வெள்ளி யாம் . 


( 48 ) 


88 


சத்தியபாமா 


( 49 ) 


186. ஆனவெள்ளி தன்னி லதிற்பாதி சீவனாம் 

ஞானமுள்ள காயசித்தி நற்பாதி - யீனமில்லாப் 
பிள்ளைக்குஞ் சொல்லாதே சொல்லிற் பெரும் பிழையாம் 

உள்ளத் துளதா யுணர் . 
187. உணரிற்பால் வெள்ளிதனைப் பற்பஞ்செய் துண்டாற் 

பணருசந்தி ராதித்த பற்பம் - கொணரு 
மோர் குன் றிரண்டு குன்றி முன்று குன்றி கொண்டாற் 

சாருங்கன் மூன்றிதனிற் நான் . 
188. தானா வளையாது தந்தமுளைக் குங்கருக்குங் 

கோனா வுடலுங் குளிருமே - யானா 
லனுபான மிச்சாற்றி லாகுமே யென்றார் 
தனைச் சார்ந் திரத முறைத் தான் . 


( 50 ) 


( 51 ) 
- (சி.வெ ) 


தும்பைக் கற்பம் 
தும்பையின் சமூலத்தைச் சூரணம் செய்து உண்ண வேண்டும் . 
அனுபானம் : வெண்ணெய் 
விளைவு : காயசித்தியுண்டாகும் . 


பேய்த்தும்பைக் கற்பம் 

துளசிக் கற்பம் 

கருந்துளசிக் கற்பம் 
189 செம்பான கருந்துளசி யிலைய ரைத்து 

சிறப்பான பாக்களவு தேனி லுண்ணு 
கம்பான காயந்தான் கற்றூ ணாகும் 

கனமான மூச்சாடு முள்ளுக் குள்ளே 
வம்பான சுக்கிலந்தான் கீழோ டாது 

நதியென்ற சந்திரனில் வாசி யூது 
அம்பான அருவிபோ லமிர்தந் தானும் 
அண்ணாக்கில் விழுந்ததைநீ அருந்து வாயே . 


( 173 ) 

- ( போ.க.வி ) 


மூலிகைக்கற்பங்கள் 


89 


கருந்துளசியின் இலையை அரைத்து அனுபானத்துடன் உட்கொள்ள 
வேண்டும் . 


உண்ண வேண்டி மருந்தின் அளவு : பாக்களவு 


அனுபானம் : தேன் . 


: 


விளைவுகள் உடல் கற்றூண் போல் உறுதியாகும் . உள்ளுக்குள்ளே 
மூச்சாடும் . விந்து கட்டுப்படும் . அமிர்தம் சுரந்து அண்ணாக்கில் விழும் . 


தூதுவளைக் கற்பம் 


190. போமப்பா யிதைவிட்டு கற்பஞ் சொல்வேன் 

புகழான தூதுவளை யிலையி னோடு 
ஓமப்பா தக்கோலம் சாதிக் காயும் 

உத்தமனே வாலுளுவை விதையுங் கூட்டி 
சேமப்பா கொடிவேலி வேரி னோடுச் 2 

சேர்ந்துநின்ற நிலப்பனையின் கிழங்குங் கூட்டி 
தேமப்பா பொற்கொன்றைப் பூவி னோடு 
சாதகமா ஐங்கோல விதையுங் கூட்டே .. 


( 29 ) 


191. கூட்டியல்லோ யிவையெல்லாஞ் சமபாக மாகக் 

குமுறிடவே யிடித்து நன்றாய் சூரணமே செய்து 
ஆட்டியல்லோ முள்பன்றி நெய்யி னோடு 

அப்பனே காசெடைதான் தினமுங் கொள்ளு 
மூட்டியல்லோ மண்டலமுங் கடந்து தானால் 

பொற்சடையோன் தேகமுமாம் பொய்யோ யில்லை 
காட்டியல்லோ மூலகுரு யீய்ந்த கற்பம் 
கரடுமுர டாகவுந்திரன் பாடினாரே 


( 30 ) 


- ( ச.க.நூ ) 


1 . 


வெள்ளைத் தூதுவளை 2 . 


வேரின் பட்டை 


3 
. 


வெருக்கடி 


90 


சத்தியபாமா 


( சங்கத் தூதுவளைக் கற்பம் ) 


192. .... 


பாட்டியே பாக்களவு யிலைய ரைத்து 

பண்பாகப் பணவெடைதான் பாலில் கொள்ள 
நாட்டியே நாற்பதுநாள் கொண்டா யானால் 
நலமான சூரியன் போல் முகமு மாமே . 


( 107 ) 

- ( போ . க.வி ) 


தூதுவளைக் கற்பம் 


தூதுவளை இலையோடு தக்கோலம் , ஜாதிக்காய் , வாலுளுவை 
ஆகியவற்றின் விதைகளைச் சேர்க்க வேண்டும் . மேலும் கொடிவேலியின் வேர் 
நிலப்பனையின் கிழங்கு , பொற்கொன்றைப்பூ . ஐங்கோல விதை இவற்றையும் 
சமபாகம் சேர்த்துக் கொண்டு நன்றாக இடித்துப் பொடியாகச் செய்து கொள்ள 
வேண்டும் . 
உண்ண வேண்டிய கால அளவு : ஒரு மண்டலம் 
உண்ண வேண்டிய மருந்தின் அளவு : காசிடை 
அனுபானம் : முள் பன்றி நெய் 

வு : சிவனுடைய உடலைப் போல உடல் நிலைத்து நிற்கும் . 


சங்கத் தூதுவளைக் கற்பம் 


சங்கத் தூதுவளையின் இலையை அரைத்துப் பாலுடன் சேர்த்து 
உட்கொள்ள வேண்டும் . 
உண்ண வேண்டிய கால அளவு : நாற்பது நாள் 
உண்ண வேண்டிய மருந்தின் அளவு : பணவெடை 
அனுபானம் : பால் 
விளைவு : முகம் சூரியனைப் போல பொலிவுடன் விளங்கும் . 


91 


மூலிகைக்கற்பங்கள் 


நீர்முள்ளிக் கற்பம் 


வெள்ளை நீர்முள்ளிக் கற்பம் 


193. ஓடியே வெள்ளைநீர் முள்ளி தன்னை 

உற்றயிலை தானரைத்து பாக்களவு பாலில் 
மாடியே மண்டலந்தான் கொண்டா யானால் 

மாசற்ற மதிப்போலே முகமு மாகும் 
தேடியே காமத்தில் சிதைய வேண்டாம் 

சிவயோக மார்கத்தில் சிந்தை யுண்ணு 
காடியே பெண்மாயை தன்னில் கண்ட 
காரணத்தை நினைவுண்ணிக் கருத்தாய்ப் பாரே 


( 152 ) 


194. கருவான நீர்முள்ளிச் சாற்றை வாங்கி 

கரண்டிதன்னில் ரசம்விட்டு சுருக்குப் போட 
நெருவான நீர்வற்றி கட்டி யாகும் 

நிலையாமல் ( ரசஞ் ) சூடனுட தீயில் வாட்டி 
உருவான குகைதன்னில் உருக்கிக் கொண்டு 

உகந்துமே நாலிலொன்று தங்கங் கூட்டு 
தருவான தங்கயெடை நாகம் போட்டுத் 
தகந்துமே கல்வத்தில் பொடியாய்ப் பண்ணே . 


( 153 ) 


i 


195 பொடியான மருந்துக்குப் பாதி கெந்தி 

பொடித்துமே ஓடுதன்னில் உருக்கிக் கொண்டு 
தடியான தைலத்திற் பொடியைப் போட்டு 

சமத்தாக வறுத்திடுவாய் சூரி யனால் 
கடியான கரிபோலே தூளு மாகுங் 

கலரிதுக்குள் மனோசிலையுங் காரந் தானும் 
பிடியான பொடிபண்ணி மேருக் கேற்றி 
பெரிதான வாலுகையி லெரித்தி டாயே . 


( 154 ) 


92 


சத்தியபாமா 


( 155 ) 


( 156 ) 


196. எரித்திட்டால் செந்தூரம் படிவம் போலே 

மிதமான வெள்ளைநீர் முள்ளி தன்னை 
பரிந்திட்ட யிலையரைத்து பாக்களவு தானும் 

பாலிலே மிகக்கரைத்து பருகிட் டாக்கால் 
நரித்திட்டால் நரையெல்லாம் மாறிப் போகும் 

நாதாந்தப் பெருவெளியில் நாட்டங் கூடும் 
முரித்திட்டால் ஒன்பதிலும் நூற்றுக் கொன்று 

முயந்திட்ட மாற்றாகு முண்மை தானே 
197. உண்மையாய் செம்படித்துத் தகடு தட்டி 

உறுதிநீ முள்ளியிலைக் கிஷாயத்தில் தோய்ப்பாய் 
பண்மையாய்ப் பதினொரு நாள் தோய்த்தா யானால் 

பட்டைவிட்டு செம்பெல்லாம் நொறுங்கிப் போகுங் 
கண்மையால் கல்வத்தி லரைத்துக் கட்டி 

காசைப் போல் வில்லை பண்ணிக் காயப் போட்டு 
முண்மையாய் மூன்றுதரம் உலர்த்திச் சாறு 

விட்டரைத்து ரவிதன்னில் காயப் போடே . 
198. காய்ந்தபின்பு யிலையரைத்துக் கவசங் கட்டி 

கனக்கவே புடம்போட கட்டி நீறும் 
தாய்ந்தபின்பு எடைக்கெடைக்கு சூதம் சேர்த்து 

தாக்கான வாய்நீரில் மத்தித் தேதான் 
வேய்ந்தபின்பு வெயிலில்லை கடிகை தானும் 

வெண்ணீறாய்ப் பொருமியே விரிந்து போகும் 
நாய்ந்தபின்பு வீசமெடை பாலி லுண்ணு 

நாற்பதுநாள் மறவாம லுண்டி டாயே . ( 157 ) 
199. மறவாமல் மதிதனிலே யீய்ந்தா யானால் 

மாசற்றுத் தங்கமுமாம் ஆயிரத்துக் கோடும் 
பறவாமல் சூதத்தைக் கவ்விக் கொல்லும் 

பாஷாண மென்றதெல்லாம் பருதீப் பத்தும் 
துறவாமல் வாழையென்ற பழத்தை வாங்கி 

துரும்பாலே தொட்டு அந்தப் பழங்கீரி வைக்க 
அறவாமல் சாமந்தான் கழித்துப் பார்க்க 
அழுந்தாது பச்சைக்கா யாகும் பாரே . 


( 158 ) 


மூலிகைக்கற்பங்கள் 


93 


200. பாரென்ற காய்தன்னைத் தோலைச் சீவி 

பக்குவமாய்ச் சமைத்துண்ணு அன்னத் தோடே 
காரென்ற காயந்தான் தளர்ந்த தெல்லாங் 

கதித்திருகி பதினாறு வயது மாகும் 
தாரென்ற குருவாலே சூதங் கட்டிக் 

கொடிதான சாரணைதான் தீர்த்துக் கொண்டு 
ஆரென்ற அண்டரண்டங் கடாரங்கள் பார்த்து 
ஆராய்ந்து அடுக்குச்சோ திக்குங் காணே . 


( 159 ) 

( போ.க.வி ) 


- 


( 67 ) 


( 68 ) 


201. நீர்முள்ளி நீரதனில் நேர்ந்து சுவேதனை செய் 

யோர்முள்ளி வீசமதி லோர்நெகிழஞ் - சேரிரத 
மெண்ணான்க தாம்புடத்தி லீது வலிந்திறுகு 

மண்ணன் தனம் செபிக்க வாம் . 
202. வாளைப்பூ வெந் ( தி ) ரதத்தில் வீசமெடை தேவலிய 

வேளையிலை வாட்டிச்சா றீங்கடைத்துச் - சூளு 
நடுவிரதம் விட்டுந ( று ) பூவா யேந்தி 

யிடுபுடமேற் சட்டியினிலே . 
203. இனிய கவுசட்டிப் பூனுடைய வேந்தி 

முனியுங்க டுங்கனல் முப் பான்கடிகை - தனிலே 
யடிக் குகையில் வீழ்ந்திரத மய்யருறும் பாகு 

மெடுப்பளவி லேயிறுகு மென் . 
204. இறுகுமொரு மண்டலத்தி லிட்டதெல்லாற் தின்னு 

முறுதிபெருங் காயத்தை யுண்ணுந் - செறிவைத்து 
ளப்பிரகஞ் சத்துண்ணுமட்டவித போக முண்ணு 

செப்புக்குட் டாங் குளிகைச் சீர் . 
205. சீரம் விடமருந் துந்தேன ருந்துங்கற் 

பூரம் போல ( வ ) ருந்தும் புகழாகு - நாரியர் பாற் 
நூர மிரையருந்துஞ் சுக்கிலமும் பட்சிக்குங் 
காரியத்தைப் பொன்னாக்குங் காண் . 


( 6 ) 


( 70 ) 


( 71 ) 
- (சி.வெ ) 


94 


சத்தியபாமா 


வெள்ளை நீர்முள்ளிக் கற்பம் 
வெள்ளை நீர்முள்ளி இலையைக் கொண்டுவந்து அரைத்துப் பாலுடன் 
சேர்த்து உட்கொள்ள வேண்டும் . 


உண்ணவேண்டிய கால அளவு : ஒரு மண்டலம் 


உண்ண வேண்டிய மருந்தின் அளவு : பாக்களவு 


அனுபானம் : பால் 


விளைவுகள் : முகம் பிரகாச மடையும் , நரைகளெல்லாம் மாறிப் போகும் . 


நீர்முள்ளிக் கற்பம் 
நீர்முள்ளிச் சாற்றைக் கரண்டியில் ஊற்றி , அத்துடன் பாதரசத்தைப் 
போட்டு சுருக்குப் போட , நீர்வற்றி விடும் . கட்டியாகக் கிடைக்கும் . இதை 
சூடனுடைய தீயில் வெப்பப்படுத்தி , குகையில் வைத்து உருக்கிக் கொள்ள 
வேண்டும் . பின்னர் அதனில் நாலில் ஒருபங்கு தங்கத்தையும் நாகத்தையும் 
சேர்த்துக் கல்வத்தில் போட்டுப் பொடி செய்ய வேண்டும் . 

மருந்துக்குப் பாதியளவு கெந்தியை ஓட்டில் வைத்து உருக்கிக் கொண்டு 
தைலத்தில் பொடி செய்து போடவேண்டும் . ( எந்தத் தைலம் என்பதைக் 
குறிப்பிடவில்லை ) இதைச் சூரிய ஒளியின் வெப்பத்தில் கரிபோல ஆகும்வரை 
நன்றாகக் கிளரிடவேண்டும் . மேலும் இதனுள் மனோசிலையையும் , 
வெண்காரத்தையும் சேர்த்துப் பொடிசெய்து மேருக்கு ஏற்றி வாலுகையில் 
எரித்திடும் பொழுது பவழநிறத்தில் செந்தூரம் கிடைக்கும் . 

( இந்தக் கற்பம் உண்ண வேண்டிய அளவு , உண்ணுவதால் . உண்டாகும் 
விளைவுகள் முதலான செய்திகள் கூறப்படவில்லை . இங்கு உற்று 
நோக்கும்போது பாடல் விடுபட்டு இருக்குமோ என்று எண்ணத் தோன்றுகிறது . 
எரித்திட்டால் எனத் தொடங்கியுள்ள விருத்தத்தின் ஐந்தாவது சீரின் மோனை 
முதல் சீரின் மோனையுடன் பொருந்தவில்லை . எரித்திட்டால் செந்தூரம் 
பவழம் போலே என்று குறையாக நிறுத்தப்பட்டுள்ளதை உணர முடிவதால் , 
நீர்முள்ளிக் கற்பத்தின் முழுச் செய்திகளையும் எழுத இயலவில்லை. ) 


95 


மூலிகைக்கற்பங்கள் 


வெள்ளை நீர் முள்ளிக் கற்பம் 158. வது பாடலிலும் சொல்லப்பட்டுள்ளது 
எனினும் , அதிலும் 152 - வது பாடலில் கூறப்பட்ட செயல்முறையே சொல்லப் 
பட்டுள்ளது . நரை மாறிப் போகும் என்ற செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது . 


நீர்முள்ளிக் கற்பம் ( மற்றொரு முறை ) 
செம்பைத் தகடாகத் தட்டி முள்ளியிலைக் கிஷாயத்தில் பதினொரு 
நாட்கள் தோய்த்தால் செம்பின் உறுதிமாறி நொறுங்கிவிடும் . இதைக் கல்வத்தில் 
இட்டு நன்றாக அரைத்த பின்னர் , காசைப் போன்று வில்லையாகச் செய்து 
காயவைக்க வேண்டும் . மூன்றுதரம் உலர்த்தியபின் நீர்முள்ளிச் சாறு விட்டு 
அரைத்துச் சூரிய ஒளியில் காயவைக்க வேண்டும் . 

காய்ந்தபின்பு இலையை அரைத்துக் கவசமாகச் செய்து புடம்போட 
வேண்டும் . அவ்வாறு புடம் போட நீறிப் போகும் . அதற்குச் சமன் எடையளவு 
சூதம் சேர்த்து வாய்நீரால் மத்தித்து வெயிலில் கடிகை நேரம் வைக்க வேண்டும் . 
கற்பம் திருநீற்றைப் போன்று இருக்கும் . 
உண்ண வேண்டிய கால அளவு : நாற்பது நாட்கள் 
உண்ண வேண்டிய மருந்தின் அளவு : வீசம் எடை 


அனுபானம் : பசும்பால் 


சிறப்புச் செய்தி : வாழைப்பழத்தை வாங்கி , கற்பத்தைத் துரும்பாலே தொட்டு 
அந்தப் பழத்தைக் கீறிச் சாமம் வைத்திருக்க வேண்டும் . பழமானது காய் 
போன்று இருக்கும் . இந்தக் காயின் தோலைச் சீவிப் போட்டுச் சோற்றுடன் 
சேர்த்துச் சமைத்துண்ண வேண்டும் . 
விளைவு : தளர்ந்திருந்த உடலானது பதினாறு வயதைப் போல இளமையுடன் 
விளங்கும் . 

நிலப்பனைக் கற்பம் 
206. நிலப்பனையம் மூலமந்நாள் நீலநாண் தன்னில் 

புலம்கரு நூல்காப்புக் கட்டிக் - கொலக்கனியைக் 
காந்தமெடுத் தொட்டிலே கண்ணுளதி லேபூசி 
யேந்ததைக்கா ராம்பசுநெய் யில் 

( 52 ) 


96 


சத்தியபாமா 


207. நெய்விளக்கை மையேந்தி நிலமடந் தையிடக் 

கை தடவிப் பார்க்கக் களவுதொழில் - செய்வதெல்லாம் 
வைத்தவிடம் வாய்த்த விடமாய்ந்து நொறுங்கினிது 
மூய்த்தவிடஞ் சொல்வா ளுணர் . 


( 53 ) 


208. உணரும் கரும்பாம் புடுவைப் பரிசிக்கி 

லிணருங் கிழங்கொன் றெடுத்துப் - புணரில் 
லிடும்போ தொருதாரு கிழங்குவே ரருதேத்தி 
யெடுங்கோ நிழலுலர்த்து மே 


( 54 ) 


209. உலத்தியதை செம்புதனி லுள்ளடைத்துப் போகஞ் 

செலுத்தக் கழஞ்சுபொடி தின்ன - வழுத்துவிழா 
போகிக்க விட்டபொடி பொண்ணுக் கருந்துங்கால் 
மோகிப்பா ளாணழியு முன் . 


( 56 . 


210. முன்னின் கிழங்கரைத்து மூர்ச்சை ரதமடைத்தே 

மன்னும் புடமுப்பான் வற்றாக்கிக் - சொன்னபடி 
செய்குளிகை தம்பனையாற் திரிபடுக்கப் பேரிக்கு 
மையடங்கி டத்தம்ப மாம் 


56 ) 


- ( சி.வெ ) 


நெல்லிக் கற்பம் 


( 
1 
) 


211. நெல்லிமரப் பட்டை துவைத்து நீ ராகுபடி 

நெல்லுக் குழிபுகைக்கு நீதிகேள் - நல்ல 
வயக்கடமே நெய்தடவி யாட்டுத்தோல் மோசச 

வியக்குமொரு மண்டலத்தில் மேல் . 
212. மேலாந் தொழுப்புதைக்க வேர்த்தைல நாலிலொன்றாய் 

பாலாவி னெய்யோர் படியாகுங் - கோலான 
தான்றிகடுக் காய்வேர்த் தயிலமு மப்படியே 
மூன்று பலத்திரைய மோர் . 


( 2 ) 


97 


மூலிகைக்கற்பங்கள் 


( 
3 
) 


( 4 ) 


( 5 ) 


213. மோரலக மோர்பலமு முந்திரிகை பேரிஞ்சு 

தார் கொன்றை முப்பூ பலந்தானஞ் - சேர்ப்பதனோர் 
பக்க மிருத்தி யெடுத்ததொரு பாக்களவு 

நக்கநரை போம்நாள்நூறில் . 
214. நூறுபண ( வி ) டை காந்த ( ல் ) நோய் வானிரட்டி 

நூறுநாள் கொள்திரை போம் நோன்பிதென - நூறுநாள் 
நெல்லிக் குழம்புகொண்டு நீங்கியபின் நூறுபண 

மல்லுஞ் செந் தூரத் தடு . 
215. அடுக்கடுக்காய்க் கொள்பவர்கட் காண்டொன்று தன்னில் 

மிடுக்கோ டிறுகுங் காயமெங்கு - முடிக்கும் 
படிபாலுண்ண வல்லார்க்கு பாலுரு மாவரீச 

ரடியரில்மே லாகு மவர் . 
216. வாரமுட நெல்லிப்பூ மாதமுண்ண வல்லார்க்குத் 

தீரு மிலிங்கத் தூத் தீயெரிப்புக் - கூர்மை 
யொருகழஞ்சு மோர்கலந் துண்ணபக்க மூன்றில் 

புரியுஞ் சலக்கழிச்சல் போம் . 
217. போக மிகவாகும் பூவுண்ண வல்லார்க்கு 

ஓகந் தளராதப் பூவருந்த - மேகமறுங் 
காய்த்திகையப் பூப்பொசிக்கக் கற்பூர வாசனையா 

நோய்த்திதையம் போக்குங்காய் நீங்கு . 
218. காய்ச்சா றதனை வய ( க் ) கடத் திலமைத்து 

வாய்ப்பாவின் கொட்டத்தில் வைத்துக் - கோப்பா 
மிரும்புப் பொடிபிசறி யேழுவிசை ஊதி 

யுருக்கச் செம் பாமென் நுணர் . 
219. உணர்செம்பு தங்கமதி லொன்றுவது செம்பாங் 

குணர்தங்கச் செம்பதுவே கொள்ளத் - திணரு 
நரைதிரை நீங்கியே நற்குமர னாவான் 
சுரரினிய நெல்லிக்காய்ச் சொல் . 


( 6 


( 
7 
) 


( 8 ) 


( 9 ) 


98 


சத்தியபாமா 


( 10 ) 


220. சொல்லும் பருப்புவிரை தொக்குடனே தானுலர்த்தி 

மல்லல் நிலத்தயிலம் வாங்கியே - இல்ல 
மயிரிற் நடவமற் றைநாள்மூழ் கப்பின் 

தயிரி லிவைவளருந் தார் . 
221. தார்மது பொன்றமயிர் தானுங் கருப்பாகும் 

வாரமறிந் தேமூழ்க மற்றாண்டில் - தீரக் 
கருக்குங் கரிதோட் கரிப்பான் கரியி 

லுருக்கியரை காசள வுண் . 
222. உண்ணுந் தனித்தயில மோர்நாளில் தோளையிலை 

நண்ணி யெரியிரத நாவுளதா - மென்னும் 
விரையுட் பருப்பை விலக்கிட்டுக் கொண்டால் 
நரையுந் தினக்காசனாம் . 


( 11 ) 


( 12 ) 


(சி.வெ.) 


நெல்லிக் கற்பம் 
223. வயிரமாம் நெல்லி மூலி தன்னை வாங்கி 

மருவநன்றாய் யிடித்துமேச் சூரணமு மாக்கி 
அயிரந்தான் அப்பிரகச் செந்தூ ரந்தான் 

அதற்கெட்டு பங்குக்கு ஒன்று சேர்த்து 
துயரமாந் தேன்தன்னில் குழைத்து உண்ணு 

சுகமாக மண்டலந்தான் உண்டா யானால் 
கயிரமாங் காமதுக்குங் காலி பட்டை 
கனல்போலச் சாதிப்பாய் காணுங் காணே . 


( 122 ) 


நெல்லிப்பூகற்பம் 
224. காணவே நெல்லிப்பூ தன்னைச் சேர்த்து 

கண்காண நிழலுலர்த்திச் சூரணமுஞ் செய்து 
பாணவே பால்தன்னில் குழைத்துக் கொள்ளு 

பாங்கான மண்டலந்தா னுண்டாயானால் 
தோணவே தீயெரிப்பு சலக்கழிச்சல் 

தூயதான விரணங்கள் சோகை பாண்டு 
ஊணவே லோகபற்பம் வைத்து உண்ணு 

ஓடலாம் வெகுதூரம் மூச்சா டாதே 
1. காமதுக்குங் காலி என்பதற்குப் பொருள் புரியவில்லை 


( 123 ) 


99 


மூலிகைக்கற்பங்கள் 


நெல்லிவேர் கற்பம் 
225. ஆடாத நெல்லிவேர் பட்டை வாங்கி 

அதிகரவி தனிலுலர்த்திப் பானைக் கிட்டு 
மோடாத மேல்மூடிச் சீலை செய்து 

மிக்க அடித் தூர்தன்னில் துருசு போட்டு 
பூடாத புடத்தினில் தைலம் வாங்கி 

பேரான அயப்பொடிதான் சுத்தித்துக் கொண்டு 
மாடாத தைலத்தில் பிரட்டி வைத்து 

மனோசிலையும் வெண்காரம் எட்டுக் கொன்றே 
226. எட்டுக்கு ஒன்றுதான் கல்வத் திட்டு 

இழுத்தரைத்து மூன்றுக்கென்று பண்ணிக் கொண்டு 
உட்டுக்கு ஒருபங்கு அரப்பொடியில் சேர்த்து 

உருக்குநீ குகையிலிட்டு சார் உலையி தானும் 
நட்டுக்கு உருக்கிநன்றாய் மணியு மாகும் 

நறுக்கியுடைத் திட்டுமுன் மருந்து கூட்டி 
முட்டுக்கு மூன்றுருக்கி உருக்கிப் பாரு 
முதிர்ந்து அய மாவியாக இருக்கும் பாரே . 


( 124 ) 


( 125 ) 


227. இருக்கின்ற அயச்செம்பில் எட்டுக் கொன்று 

யேற்றமாய் தங்கத்தை உருக்கையிலே யீவாய் 
நருக்கின்ற நாகத்தைத் தங்கயெடை போடு 

நலமாக வுருக்கியே தகடு வார்த்து 
மருக்கின்ற மனோசிலையு லிங்கங் கா 

மாளவே எட்டிலொன்று தைலத் தாட்டி 
தறுக்கின்ற தகட்டின் மேல் பூசிப் பூசி 

சார்வாக அகலிலிட்டுப் புடத்தைப் போடே . 
228. போடவே நொறுங்கியது தூளு மாகும் 

பேரான மதிதன்னில் நூறுக் கொன்று 
மாடவே மாற்று ஏ ழரையே காணும் 
மகத்தான புடஞ்செய்தே மாட்டிப் பாரு 


( 126 ) 


100 


சத்தியபாமா 


பாடவே பணவெடைதான் தைலத் துண்ணு 

பண்பாகச் சடந்தானும் செம்புநிற மாகும் 
காடவே மதிக்காப்பு கையி லிட்டால் 
காயந்தான் வேகத்தா லேம மாமே 


( 127 ) 

- ( போ.க.வி ) 


நெல்லிக்காய் கற்பம் 


229. பேணிப்பார் நெல்லிக் காய் முற்றல் வாங்கிப் 

பேராவின் பால்விட்டு அவித்துக் கொண்டு 
ஊணிப்பார் நிழலுலர்த்தாய் சூரணமே செய்து 

உத்தமனே சுத்தித்த கெந்திசரி கூட்டி 
பேணிப்பார் தேனதனிற் குழைத்து வுண்ணு 

பேராக மண்டலந்தா னுண்டா யானால் 
ஆணிப்பார் முன்னெடுத்த தேகம் போக்கி 
ஆக்சரியஞ் சிவசத்தி தேக மாச்சே . 


( 291 ) 
- ( போ.சூ. மெ ) 


கருநெல்லிக் கற்பம் 


230. ஏமமா கருநெல்லி மலைதோறு முண்டு 

எளிதாகக் கிடையாட்டால் கருப்பு பண்ணி 
நாமமாம் நாற்பதுநாள் பாலில் கொள்ளு 

நமன்வந்து நாடாமல் நடுங்கிப் போவான் 
தாமமாஞ் சட்டையெல்லாங் கக்கிப் போடும் 

தங்கம்போல் மேனியுமாம் தளுக்குக் காணும் 
மாடவே கருநெல்லி போக்குச் சொல்ல 
அரண்காணார் யான்தானுங் கண்டி லேனே 


( 128 ) 

- ( போ.க.வி ) 


மூலிகைக்கற்பங்கள் 


101 


( 131 ) 


231. கனியான கருநெல்லி யஞ்சா ருண்டு 

கருவான அவ்வனத்தில் பிரம தேவன் 
தனியாகத் தவசிருப்பா ரவரைப் போற்றி 

தருவான ஐந்தருவே கற்பகமே யென்று 
பனியான பொருளறிந்து பணிந்தால் மைந்தா 

பாலகனே யென்றவருங் கனிதா னீவார் 
இனிதான கசப்பென்று இருந்தால் மைந்தா 

ஈடேற்ற மில்லையடா ருசிபா ராதே . 
232. ருசியான கருநெல்லிக் கற்பங் கொண்டால் 

நுடங்காது காயமெல்லாம் வலுத்துப் போச்சு 
ரிஷியான ரிஷிமூல மிதுதா னப்பா 

நேர்மையுள்ள வெண்சாரை நதிமூல மாகும் 
உசிதிமுள்ள ரிஷிமூலம் நதிமூலம் யிரண்டும் 

உணயுைடன் தினந்தோறும் பூசித் தாக்கால் 
பசியான தீபனங்க ளில்லை மைந்தா 
பராபரத்தின் கிருபையினால் பூரணத்தைப் பாரே . 


( 182 ) 

- ( அ.க.ஞா ) 


நெல்லி மூலியைக் கொண்டுவந்து இடித்துச் சூரணமாகச் செய்து 
கொண்டு , அப்பிரக செந்தூரத்தை எட்டுக்கொரு பங்கு சேர்த்துத் தேனில் 
உட்கொள்ள வேண்டும் . 


உண்ண வேண்டிய கால அளவு : ஒரு மண்டலம் 


அனுபானம் : தேன் . 


விளைவு : ( ) 


நெல்லிப்பூ கற்பம் 
நெல்லிப் பூக்களைச் சேகரித்துக் கொண்டு வந்து நிழலில் உலர்த்தி 
சூரணமாகச் செய்து கொள்ள வேண்டும் . அதைப் பாலில் குழைத்து உண்ண 
வேண்டும் . 


. 


102 


சத்தியபாமா 


உண்ண வேண்டிய கால அளவு : ஒரு மண்டலம் 


அனுபானம் : பால் , லோக பற்பம் 
விளைவுகள் : தீயெரிப்பு , சலக்கழிச்சல் , ரணங்கள் , சோகை , பாண்டு முதலான 
நோய்கள் தீரும் . 


நெல்லிப்பட்டை கற்பம் 
நெல்லிவேரின் பட்டையை வாங்கி நன்றாக உலர்த்திக் கொண்டு , அதைப் 
பானையில் போட்டு மேலே மூடி , சீலை செய்து கொள்ள வேண்டும் . இதைப் 
புடத்தில் வைத்துத் தைலம் வாங்கிக் கொண்டு . அதில் சுத்தி செய்த 
அயப்பொடியைச் சேர்க்க வேண்டும் . மேலும் மனோசிலையும் , வெண்காரமும் 
எட்டுக்கொருபங்கு அதில் சேர்க்க வேண்டும் . இதை நன்றாகக் கல்வத்தில் 
அரைத்து , ஒரு பங்கு அரப்பொடி சேர்த்துக் குகையில் வைத்து உருக்க 
மணியாகக் கிடைக்கும் . இந்த மணியை உடைத்து உருக்க அயம் ஆவியாகக் 
கிடைக்கும் . இவ்வாறு கிடைக்கும் அயச்செம்பில் எட்டுக்கொருபங்கு 
தங்கத்தை உருக்கிச் சேர்க்க வேண்டும் . தங்கத்தின் எடையளவு துத்தநாகத்தைச் 
சேர்த்து உருக்கிக் கொண்டு தகடாக வார்த்துக் கொள்ள வேண்டும் 
மனோசிலையையும் லிங்கத்தையும் எட்டில் ஒருபங்கு தைலத்துடன் அரைத்து , 
அதை தகட்டின் மேல் பூசி அகலில் வைத்துப் புடம்போட வேண்டும் . தகடு 
நொறுங்கித் தூளாகும் . இதில் நூற்றுக்கு ஒரு பங்கு அளவு மதி சேர்க்க ஏழரை 
மாற்றுத் தங்கம் போல் இருக்கும் . இதை அனுபானத்துடன் சேர்த்து உட்கொள்ள 
வேண்டும் . 


உண்ண வேண்டிய மருந்தின் அளவு : பணவெடை 


அனுபானம் : தைலம் 
விளைவுகள் : உடல் செம்பு நிறமாகும் . காப்பாக செய்து கையில் அணிந்து 
கொண்டால் உடலுக்கு நன்மையாகும் . 


நெல்லிக்காய் கற்பம் 
முற்றலான நெல்லிக் காய்களை வாங்கி வந்து பசும்பாலில் அவித்து 
எடுத்துக் கொண்டு நிழலில் காயவைத்து எடுத்துக் கொள்ள வேண்டும் . இதை 


மூலிகைக்கற்பங்கள் 


103 


நன்றாக இடித்துத் தூளாகச் செய்து கொண்டு அத்துடன் சுத்தி செய்த 
கெந்தியைச் சமன் அளவு சேர்த்துத் தேனுடன் உட்கொள்ள வேண்டும் . 


உண்ண வேண்டிய கால அளவு : ஒரு மண்டலம் 


உண்ண வேண்டிய மருந்தின் அளவு : சொல்லப்படவில்லை 


அனுபானம் : தேன் . 


விளைவு : உடல் புத்துணர்வு பெறும் . இளமையான தோற்றம் உண்டாகும் . 


கரு நெல்லிக் கற்பம் 


மலைதோறும் கிடைக்கும் கருநெல்லியைப் பயன்படுத்த வேண்டும் . 
அவ்வாறாகக் கருநெல்லி கிடைக்காவிடில் கருப்பாகச் செய்து கொள்ள 
வேண்டும் . ( மூலிகையைக் கருப்பாகச் செய்வது எவ்வாறு என்ற செய்தி 
தனியாகக் கூறப்பட்டுள்ளது . ) இதை கற்பம் செய்ய பயன்படுத்த வேண்டும் . 


உண்ண வேண்டிய கால அளவு : நாற்பது நாள் 


அனுபானம் : பால் 


விளைவுகள் : நீண்ட வாழ்நாள் கிடைக்கும் . உடலிலுள்ள சட்டைகள் கழன்று 
போகும் . உடல் தங்கத்தைப் போல ஒளிரும் . உடல் வலிமையாகும் . 


பாலரசுக் கற்பம் 


232. போகாமல் பாலரசின் கற்பங் கேளு 

புகழ்ந்தவேர் காய்பட்டை யிலைப்பூ வோடு 
நோகாமல் நிழலுலர்த்தி யாட்டி பிடித்து 

நேரிசாய் வடிகட்டி சூரணமே செய்து 
வேகாமல் வெள்ளாட்டுப் பாலில் கொள்ளு 

விரைந்துமே மண்டலந்தான் கொண்டா யானால் 
சாகாமல் விருக்கலாஞ் சதுர்முகன்தன் படைப்புஞ் 
தகர்ந்துபோஞ் சமாதியி லிருந்தி டாயே . ( 143 ) 


- ( போ.க.வி ) 


104 


சத்தியபாமா 


பாலரசுவின் வேர் காய் பட்டை , இலை . பூ இவற்றைக் கொண்டுவந்து 
நிழலில் உலர்த்திக் கொள்ள வேண்டும் . இதை நன்றாக இடித்துக் கொண்டு 
சூரணமாய் செய்து கொள்ள வேண்டும் . 


உண்ண வேண்டிய கால அளவு : ஒரு மண்டலம் 


அனுபானம் : வெள்ளாட்டுப் பால் 


விளைவு : சாவு அணுகாது . 


பிரண்டைக் கற்பம் 


233. அண்மையில் யின்னமொன்று சொல்லக் கேளு 

அப்பனே வாசியிலே மூச்சைக் கட்டி 
தாண்மையிலே மூலத்தைச் சித்தி பண்ணச் 

சாதகமா யானபின்பு சொல்லக் கேளு 
வாண்மையிலே பிரண்டையோட கொழுந்து வாங்கி 

வாயாலே தியானமுற்று ஊது ஊது 
கேண்மையிலே தின்றாக்கால் கரும்பு போலாம் 
கெடியாக மூலமது சுத்தி யாச்சே . 


( 19 ) 


234. சுத்திக்கும் இலட்சணந்தான் பிரண்டை முந்தி 

செய்தபின்பு யென்மக்காள் கேளு கேளு 
மத்திக்கும் பாஷாண மெல்லாந்தான் தின்னு 

மலசலமும் பொன்னாகும் வைரத் தேகம் 
சித்திக்கும் உன்னுடம்பில் ( பிலத்தே ) தேய்க்கத் தங்கம் 

உத்தமனே செம்பாகும் ஓடுந் தூரம் 
மத்திக்கும் சூதமொடு கந்தகத்தை உண்ணு 
மைந்தனே தேகமெல்லாங் களங்க மாச்சே . 


( 20 ) 
- ( கொ . க . நூ ) 


105 


மூலிகைக்கற்பங்கள் 


பிரமிக் கற்பம் 


( 116 ) 


235. அதிகமாம் பிரமியுட படிசா ரொன்று 

ஆவின்நெய் படியொன்று சமனாய்ச் சேர்த்து 
நிதிகமாம் அடுப்பில்வைத்து காய்ச்சிக் கொண்டு 

நேர்நாட்டு சர்க்கரைதான் நான்குக் கொன்று 
மிதிகமாம் மிளகொடுதிப் பிலியிந் துப்பு 

மிக்கான சுக்கோடு கருநெல்லித் தான்றி 
பதிகமாம் மஞ்சளொடு சமனாய்ச் சேர்த்து 

பாங்காக வகைக்கு ஒரு பலந்தான் கூட்டே . 
236. பலமாக பிடித்து நன்றாய் சூரணஞ் செய்து 

பாங்கான முன்னெய்யில் கிளரிக் கொண்டு 
குலமாக வடித்தெடுத்து கற்பந் தின்று 

கூர்ந்துமே மிளகுதின்று காலை தன்னில் 
கலமாகக் கஷாயமெல்லாம் மாலை கொள்ளு 

கடியான செந்தூரங் காலமே தின்றால் 
மலமாக நெல்லிக்காய் பிரமா ணந்தான் 

மாலையிலே யிம்மருந்தைக் கொண்டி டாயே . 
237. கொண்டிடவே பதினாறு வயது மாகுங் 

குறிப்பாய்ப் பெண் கொண்டாக்கால் கர்ப்பம் நாடும் 
அன்றிடவோ அடுக்காரு முருவி காணும் 

அந்தரத்து மீனெல்லாம் பகலில் தோன்றும் 
விண்டிடவே வெள்ளெழுத்து மாறிப் போகும் 

மேல்கொண்ட வாசியெல்லாம் மீண்டும் புக்கும் 
கன்றிடவே காமப்பா லுடம்பில் ஊறுங் 

கடிதான செந்தூரம் வேகம் போமே . 
238 வேகம் போம் கல்லுக்குட் பிரமி தன்னை 

இடித்துநன்றாய் சூரணமே செய்து கொண்டு 
தாகம் போம் தண்ணீரில் குழைத்துண் டாக்கால் 
கடந்தானுங் ...... திருக்கும் 


( 117 ) 


( 118 ) 


106 


சத்தியபாமா 


தேகம் போம் கத்தியினால் வீசி னாக்கால் 

கலீரென்று வெண்கலத்தி னோசை காணும் 
மாகம் போம் அந்திசந்தி மண்டலந்தான் கொள்ளு 
மாலையிலுள்ளோர் எல்லோருங் கண்டிட் டாரே . ( 19 ) 


கல்பிரமிக் கற்பம் 


239. கொண்டிட்ட கல்பிரமிச் சாறு வாங்கி 

குகையரைத்து யிலைதன்னைச் சூதம் விட்டு 
ஒன்றிட்ட ஓட்டில்வைத்து சுருக்குப் போட 

ஒருசாமந் தன்னால்தானு முண்மை யாகும் 
பன்றிட்ட தங்கமிட்டு நாகம் போட்டு 

பரிவான குகையிலிட்டு உருக்கிக் கொண்டு 
கன்றிட்ட கல்வத்திற் பொடியாய்ப் பண்ணி 
கனமான சீலைகெந்தி காரங் கட்டே . 


( 120 ) 


240. கூட்டியே கல்பிரமி சாற்றா லாட்டி 

குறிப்பாக காசியென்ற மேருக் கேற்றி 
ஆட்டியே பனிரெண்டு சாமந் தீயே 

ஆறவிட்டு எடுத்தாக்கால் சுண்ண மாகும் 
நாட்டியே நவலோகம் ஆயிரத்துக் கோடும் 

நயந்துமே பணவெடைதான் பாலில் கொள்ளு 
மாட்டியே மண்டலந்தா னுண்டா யானால் 
மாசற்ற வைரம்போல் தேக மாமே . 


( 121 ) 

- ( போ.க.வி ) 


பிரமிக் கற்பம் 
பிரமியுடைய சாற்றை ஒருப , எடுத்துக்கொண்டு அதனுடன் பசுவின் 
நெய் ஒருபடி சேர்த்து அடுப்பில் வைத்துக் காய்ச்ச வேண்டும் . அதில் 
நான்குக்கு ஒருபங்கு நாட்டுச் சர்க்கரையைச் சேர்க்க வேண்டும் . பின்னர் மிள 
திப்பிலி , இந்துப்பு , சுக்கு , கருநெல்லி , தான்றி மஞ்சள் ஆகியவை 
ஒவ்வொன்றும் வகைக்கு ஒரு பலம் அளவு சேர்த்துக் கொண்டு நன்றாக 


மூலிகைக்கற்பங்கள் 


107 


இடித்துத் தூளாகச் செய்து கொள்ள வேண்டும் . இதை முன்னர் காய்ச்சி வைத்த 
நெய்யில் கிளரி எடுத்துக் கொண்டு பயன்படுத்த வேண்டும் . கற்பத்தோடு 
காலையில் மிளகு தின்று வர வேண்டும் . மாலையில் கஷாயம் உட்கொள்ள 
வேண்டும் . காலையில் செந்தூரத்தை உண்டால் மாலையில் கற்பம் உண்ண 
வேண்டும் . ( என்ன செந்தூரம் என்பது குறிப்பிடப் படவில்லை ) 


உண்ண வேண்டிய மருந்தின் அளவு : நெல்லிக்காய் அளவு . 
விளைவுகள் : உடல் பதினாறு வயதைப் போல இளமையுடன் விளங்கும் . 
மலட்டுப் பெண் உட்கொண்டால் கர்ப்பம் உண்டாகும் . வெள்ளெளுத்து மாறி 
பார்வை நன்றாகத் தெரியும் . சுவாசம் மீண்டும் புக்கும் . காமப்பால் உடலில் 
ஊறும் . செந்தூரம் உண்பதால் உண்டாகும் வேகம் போகும் . 

கல்பிரமிக் கற்பம் 
கல்பிரமியை கொண்டு வந்து இடித்துத் தூளாகச் செய்து கொள்ள 
வேண்டும் . தண்ணீரில் குழைத்துக் கொண்டு காலையிலும் மாலையிலும் 
உட்கொண்டு வர வேண்டும் . 


உண்ண வேண்டிய கால அளவு : ஒரு மண்டலம் 


அனுபானம் : தண்ணீர் 


விளைவுகள் : தேகம் உறுதியாகும் . தாகம் போகும் . 


மற்றொரு முறை 
கல் பிரமிச் சாற்றை எடுத்துக் கொண்டு , அதன் இலையை அரைத்துச் 
செய்த குகையில் விட்டு , சூதமும் சேர்த்து ஓட்டில் வைத்து ஒரு சாமம் சுருக்குப் 
பாட வேண்டும் . தங்கம் , நாகம் இவற்றைச் சேர்த்து குகையிலிட்டு உருக்கிக் 
கொள்ள வேண்டும் . இவற்றைக் கல்வத்தில் கொட்டிப் பொடியாகச் செய்து 
கொண்டு மனோசிலை , கெந்தி , வெண்காரம் இவைகளைச் சேர்க்க வேண்டும் . 
பின்னர் கல்பிரமிச் சாற்றை சேர்த்து அரைத்து மேருவில் பனிரெண்டு சாமம் 
தீயெரித்து . ஆறவிட்டு எடுத்துக் கொள்ள வேண்டும் . 


உண்ண வேண்டிய கால அளவு : ஒரு மண்டலம் 


108 


சத்தியபாமா 


உண்ண வேண்டிய மருந்தின் அளவு : ஒரு பணவெடை 


அனுபானம் : பால் 


விளைவு : குற்றமற்ற வைரம்போல் தேகம் உறுதியாகும் . 


பேய் திமிட்டிக் கற்பம் 
241. பேய்திமிட்டி செய்வீரால் பேணிப் பிடுங்குங்கால் 

கார்த்திகை வீரனெழுத் தாற்கட்டி - போற்றியதை 
யேழுநாள் நீர்விட் டெழுகாத் திகை செய்யி 

லாழியாம் போயகலு மாம் . 
242. ஆன விரையதனை யாவு னிரவுதனில் 

வான நிலத்தயிலம் வாங்கிவை - ஞானத் 
திலத நுதலணியத் தேவரெல்லாந் தோன்று 
மலகைபல தோன்றுமத னால் . 


( 34 ) 


( 35 ) 


243. ஆயிரங் கையுடையோ னாகும் பகந்திலதம் 

பாயிரமா மீசனிலைப் பற்பத்தால் - பேயு 
மழையைக் குடைகட்டும் வாயில் பெருத்த 
தழையை மென்னு மீய்ப்பொழியுந் தான் . 

( 36 ) 
244. உத்தாதை பேர்சொல்லி யோதுமிந்த வேர்கிழிக்கச் 

சிந்தா வருடலுஞ் சிந்துமே - பின்தான் 
தயிலமது நாசித் தடவப் பிழைக்குங் 
கயிலைவாழ் சித்தன் கரு . 

( 37 ) 
245. கருவழிய வேண்டி விரைகருக்கித் தின்ன 

வுருவழிந்து நீராகி யோடுந் - திருவருளால் 
புத்திரர் தீபம் பொருந்துபொடி யுண்டானால் 
பத்தியுடன் கொண்டதனைப் பார் . 

( 38 ) 
246. பாரிரத மத்திக்கப் பஞ்சாங்க முஞ்சொல்லு 

நீரதனையுந் தோளையிலை நீதியதாம் - பேரியலாம் 
பூதரத்தில் வேர்க்குளிகையாற் போடுபுடம் காடையென 
வாதரிமேற் குக்கிடம தாய் . 

( 39 ) 


109 


மூலிகைக்கற்பங்கள் 


247. தாயாங் கிசபுடமேற் சங்கையிலா முட்டைதனிற் 

நீயாற் புடம்போட்டுச் செய்வதெல்லா - மாயத் 
தனலைச் செபிக்குந்தர மாகும் வீசங் 
கனலைச் செயிப்பிக்குங் காண் . 


( 40 ) 


248. செயிக்கு மிரதபற்பஞ் செய்துயம னானை 

கெயித்துயிரை மீட்டுடலிற் சேர்ப்பார் - வெயிற்கதிரோ 
னுள்ளளவு நிற்கு மொருவருடஞ் சூதபற்பங் 
கொள்ளுமவர் வானோர் குரு . 


( 41 ) 


( 42 ) 


249. குருவான வச்சிரமேற் கொள்தயிலம் பூசப் 

பரிவாய்ப் புடம் போடப் பற்பஞ் - தெரிவாகும் 
அட்டவித லோக மடிக்கும் விரைத்தயிலஞ் 

தொட்டுநக்கக் காயசித்தி சொல் . 
250. சித்தி யடைந்தவர்க்கே தின்னச் செடமிறுகுஞ் 

சுத்தியயத் தூதுமுளை தொட்டுண்ணப் - புத்தேளா 
மோராண் டருந்துவை ரோமங் கருப்பதுவாஞ் 
சீராண் டறிந்தே தெறி . 


( 43 ) 


- ( சி . வெ . ) 


மந்தாரைக் கற்பம் 


251 


வலமாக மந்தாரை வெள்ளைப் பூவை 

வாங்கியே நிழலுலர்த்தி பிடித்துத் தூளாய் 
குலமாக வெருக்கடித்தூள் தேனில் கொள்ளு 
குட்டமது பதினெட்டு மோடிப் போமே . 


( 151 ) 

( போ.க.வி ) 


110 


சத்தியபாமா 


வெள்ளை மந்தாரைப் பூவைக் கொண்டு வந்து நிழலில் உலர்த்தி இடித்துத் 
தூளாகச் செய்து கொள்ள வேண்டும் . 
உண்ண வேண்டிய மருந்தின் அளவு : வெருக்கடித் தூள் 


அனுபானம் : தேன் 


விளைவு : பதினெட்டு வகையான குட்ட நோய்களும் நீங்கும் . 


மருதோன்றிக் கற்பம் 


( 140 ) 


252. பனிபோலாம் மருதோன்றி யிலையி டித்து 

பாங்காக கிட்டிகட்டி சாறு வாங்கி 
தனிபோலாம் எருமையுட் சாணி தன்னை 

சாங்கமாய் கிட்டிகட்டி சாறு வாங்கி 
இனிபோலாம் மிரண்டுபடி ஒன்றாகக் கலக்கி 

ஏற்றமாம் வெடியுப்பு பலமும் நான்கு 
தினிபோலாம் சீனமது பலமும் நான்கு 

சிந்தாத கல்லுப்பு பலமும் நாலே . 
253. நாலாகப் பொடி பண்ணி சாறுதன்னில் கலக்கி 

நலத்ததோர் காரீயம் பலந்தா னெட்டு 
ஆலாக அயக்கரண்டி தனிலு ருக்கி 

அதுக்குள்ளே சாய்த்திடுவாய் சாறுவற்று மட்டும் 
போலாகப் பிரட்டியே அகலி லிட்டு 

பெரும்புடந்தான் போட்டெடுத்து கல்வத்திற் கொட்டி 
மாலாக மருதோன்றி யிலைச் சாற்றா லரைத்து 

மாளமட்டும் மூன்றுபுடம் போட்டி டாயே . 
254. போட்டெடுக்க மாதளம்பூ நிறம தாகும் 

பேரான கற்கண்டில் பணவெடைதான் கொள்ளு 
ஆட்டெடுக்க அருணநிறம் போலாம் மேனி 

ஆயிரத் தொன்றிடவே அதிக மாற்றாம் 
நீட்டெடுத்த மேனியுமோ லேசாய் காணும் 


( 141 ) 


111 


மூலிகைக்கற்பங்கள் 


நிலையான வாசியெல்லாம் உள்ளே யாடும் 
காட்டெடுத்த கைசிவந்து .... ..... போச்சு 
கன்கத்தைக் கண்டாலும் கரியாய்ப் போமே 


( 142 ) 

- ( போ.க.வி ) 


மருதோன்றிக் கற்பம் 
மருதோன்றி இலையைக் கொண்டு வந்து இடித்துக் கிட்டிகட்டி சாறு 
வாங்கிக் கொள்ள வேண்டும் . அதைப் போலவே எருமையுடைய சாணியை 
நீரில் கரைத்து கிட்டிகட்டி சாறு வாங்கிக் கொள்ள வேண்டும் . இவ்வாறு 
ஒவ்வொருபடி சாற்றை எடுத்து ஒன்றாகக் கலக்கிக் கொண்டு வெடியுப்பு , சீனம் , 
கல்லுப்பு ஆகியவற்றை வகைக்கு நான்கு பலம் சேர்த்து காரீபம் . எட்டுப் பலம் 
சேர்த்துக் கொண்டு அயக்கரண்டியில் உருக்கிக் கொண்டு கலக்கிய சாற்றுக்குள் 
சாறுவற்று மட்டும் சேர்க்க வேண்டும் . இதை அகலில் வைத்துப் புடம் 
போட்டெடுத்துக் கல்வத்தில் கொட்டி மருதோன்றி இலைச்சாற்றைச் 
சேர்த்தரைத்து மூன்று புடம் போட வேண்டும் . மாதளம்பூ நிறத்தில் மருந்து 
கிடைக்கும் . 


உண்ண வேண்டிய மருந்தின் அளவு : ஒரு பணவெடை 


அனுபானம் : கற்கண்டு 


விளைவுகள் : உடல் அருணநிறம் போல் ஒளியுடன் விளங்கும் . மேனி 
லேசாகத் தோன்றும் . சுவாசம் உள்ளே யாடும் . ஆயிரத்துக்கொரு பங்கு 
சேர்த்தாலும் அதிக மாற்றாகும் . 


மிளகுக் கற்பம் 


255. போமென்ற யிதைவிட்டுக் கற்பங் கேளு 

புகழாக ஐவைந்தாய் மிளகை யேற்றி 
ஏமென்ற யிருபதுநாள் கொண்டு வாநீ 

இறக்கியே யிருபதுநா ளமுரியிலே கொள்ளு 
வாமென்ற மாலையிலே அருகம் வேரு 
வன்மையாக ஒருபலந்தான் பிடித்து நைய்ய 


112 


சத்தியபாமா 


வேமென்றே மிளகதுதான் இருபத் தைந்து 

மிக்கான தண்ணீரில் எட்டிலொன்றாய்க் காய்ச்சி 
பாமென்றே யிறக்கையிலே பாக்களவு வெண்ணை 
பாலித்துப் பாங்காகக் கொண்டி டாயே . 


( 37 ) 


( 38 ) 


256. கொண்டிடுவாய் மண்டலந்தான் குவிந்த பின்பு 

குஞ்சனத்தில் மலத்தையெல்லாங் கழட்டு சற்கு 
முன்றிடுவாய் முன்சொன்ன படியே நீறு 

முகிந்தபின்பு மிளகுண்டே பின்பு கேளு 
கண்டிடுவாய்க் கடுக்காய்தான் பலமும் நான்கு 

கருதியதோர் திப்பிலியுஞ் சுக்கோ டொக்க 
ஒன்றிடுவாய்ச் சீரகமும் மோம மிந்து 

உறுதியாம் நறுக்கென்றே மூலந் தானே . 
257. மூலந்தான் வகைக்கொன்று பலந்தான் கூட்டி 

முனைந்திடித்து கடுக்காயின் விதையைத் தள்ளி 
தூலந்தான் சீலைவடி கட்டிக் கொண்டு 

துப்புரவாய் வெருக்கடி தூள் வெந்நீர் கொள்ளு 
ஆலந்தா னபானமது கீழே நோக்கும் 

ஆடயிலும் ஓடயிலும் மூலத்தி 
(சாலந்தான் ) சஞ்சாரம் சமாதி யாகும் 
தனிப்பின்பு அன்னத்தின் பொடியைக் கேளே . 


( 39 ) 

- ( போ.க.வி ) 


மிளகுக் கற்பச் சூரணம் 
258. பாரப்பா யிதுகடந்த பின்பு நீதான் 

பரிவாக ஐந்தைந்தாய் மிளகை யேற்றி 
சேரப்பா அமுரியிலே காலமே கொள்ளு 

சிறப்பான நாற்பதுநாள் கொள்ளு கொள்ளு 
காரப்பா இருபதுநாளேற்றி யுண்ணு 

கைமுறையாய் நூறுமட்டு மான பின்பு 
தூரப்பா ஐந்தைந்தாங்க் குறைத்தே யுண்ணு 
சொல்முறையாய் மாலையிலே பொடிநீ யுண்ணே . 


( 271 ) 


113 


மூலிகைக்கற்பங்கள் 


( 272 ) 


259. பொடியாவ தேதென்றாற் சொல்லக் கேளு 

பேரான பொற்கொன்றைப் பூவி னோடு 
கொடியான மல்லிகையின் பூவி னோடு 

கொக்கிறகு மந்தாரை வெள்ளைப் பூவும் 
மணியாக நிழலுலர்த்தா யுலர்த்திக் கொண்டு 

அப்பனே பொடித்து நன்றாய்ச் சூரணமே செய்து 
நெடியாகத் தேனதிலே குழைத்தே யுண்ணு 

நேர்பாக மாலையிலே மண்டலந்தா னுண்ணே . 
260. மண்டலந்தானுண்டபின்பு சொல்லக் கேளு 

வாகான தூதுவளை யிலையி னோடு 
விண்டலந்தான் தக்கோலஞ் சாதிக் காயு 

மேலான வாலுளுவை வித்தி னோடு 
குண்டலந்தான் கொடிவேலி பொற்கொன்றைப் பூவுங் 

கூறான நிலப்பனையின் கிழங்குங் கூட்டி 
முண்டலந்தான் பொடிசெய்து வைத்துக் கொண்டு 
முக்கழஞ்சு முட்பன்றி நெய்யிற் கொள்ளே . 


( 273 ) 


261. கொள்ளவே வாதத்தை யகற்றிப் போடுங் 

கொடிதான பித்தமெல்லா முறிந்து போகுந் 
தள்ளவே சிரசில்நிற்கும் கபத்தைச் சாடுஞ் 

சங்கிலிபோல் கோழையறுந் தமரம் நிற்கும் 
விள்ளவே மதுதனிலே அமிர்தஞ் சேர்க்கும் 

மெய்நிறைந்த நாடியெல்லா மிறுகிக் கொள்ளுந் 
துள்ளவே யிந்திரியச் சோர்வு போகும் 

துடியாதே காமநோய்க் கொல்லுந் தானே . 
262. கொல்லுகிற காமத்தை மதியி லேற்றுக் 

குறிப்பாறு தலங்களெல்லாங் கூர்ந்து பாரு 
வெல்லுகிற மனக்குரங்கை மைந்துந் தாண்ட 

விடுகாதே விவேகமென்ற வாளால் வீசு 
மல்லுகிற யோகத்தைச் சதாநித்தம் பாரு 


( 274 ) 


சத்தியபாமா 


114 


மதியில்நிற்கு மமிர்தத்தைக் கசிந்தேயுன்னு 
அல்லுகிற ஆத்தாளை நித்தம் பூசி 
அறிவில் 
நின்று குருபதத்தை யடுத்துக் கேளே 


( 275 ) 
- ( போ.சூ.மெ ) 


263. ஏறியபின் மிளகுதனை கனமாய்ப் பார்த்து 

எடுத்தல்லோ பீங்கானில் வைததுக் கொண்டு 
மாறியபின் அமுரிதனி லூறப் போட்டு 

வாகாக ஐவைந்தாய் தினமும் ஏற்று 
கூறியபின் னூறுமட்டாய் கொண்டு தள்ளு 

கொள்ளையிலே வெட்டைசத்தே மீறிற்றானால் 
தேறியபின் சுக்குடனே மிளகு காய்ச்சி 

சிறுக அதில் வெண்ணையிட்டுத் திறமாய்க் கொள்ளே . ( 19 ) 
264. கொண்டபின்பு கரந்தையைத்தான் சூர ணித்து 

கூட்டியல்லோ சர்க்கரையை நான்குக் கொன்று 
தண்டலது தேனோடு கழஞ்சு கொள்ளு 

சாதகமாய் மண்டலத்தில் வாச மேறி 
ஒண்டுவது இடமற்று வாதம் ஓடும் 

உத்தமனே பித்தமெல்லாம் கீழே நோக்கும் 
கண்டிதமாய்க் கொண்டுமெள்ள தீர்ந்த பின்பு 
கற்பத்தின் வகையெல்லாஞ் சொல்லு றேனே . ( 20 ) 

- ( ச.க.நூ ) 
265. நூறு மிளகு நுகரு மமுரியில் 

வேறு மருந்தில்லை மிக்காய சித்திக்கு 
தேறி யிதனைக் செலுத்த வல்லார்க்கு 
மாறி மயிரு மறுமயி ராகுமே . 

( 20 ) 


266. ஆகுமிகக் கற்ப மடைவாக மண்டலம் 

வாகுடன் தின்று வளமாகத் தீர்ந்தபின் 
பாகும் பொறுக்கும் பலகற்பம் தானோக்கும் 
காதங் கருத்த கரிசாலை தின்றிடே . 


( 21 ) 

- ( தி.க.மு ) 


மூலிகைக்கற்பங்கள் 


115 


267. முப்புளகா யந்தணிந்து மோகம் பிறக்குமிள 

மாப்பிளைபோ லேயழகு வாய்க்குமே - சேப்புருவாங் 
கோமயமு நுங்கறியைக் கொள்ள விரண்டுபங்காய் 
ஆமலக முண்ணமுறை யால் . 


- ( தே.வெ ) 


268. கற்ப முறைமை கறியொன் றிரண்டு முறை 

விற்பன மாகநிதம் வேண்டினோர் - நற்படிவம் 
வேதண்ட மாமழகும் விற்பத்தி யுஞ்சேரு 
மூதண்ட மும்படியு முன் . 


- ( தே.வெ ) 


மிளகை ஐந்தைந்தாக ஏற்றி இருபதுநாள் வரை கொள்ள வேண்டும் . 
நூறுமிள கானவுடன் ஐந்தைந்தாகக் குறைத்து இருபது நாட்கள் கொள்ள 
வேண்டும் . இவ்வாறு உண்ண வேண்டிய மிளகை அமுரியிலே கொள்ள 
வேண்டும் . மாலையில் அருகம் வேர் ஒருபலம் ; மிளகு இருபத்தைந்து 
இவற்றை நீரில் போட்டு கொதிக்க வைத்து , எட்டிலொன்றாய்க் காய்ச்சி எ 
எடுத்து 
பாக்களவு வெண்ணையை அதில் போட்டு அருந்த வேண்டும் . 


உண்ண வேண்டிய கால அளவு : ஒரு மண்டலம் 


மிளகுக் கற்பம் உண்ணும் முறை அனைத்து நூல்களிலும் ஒரே விதமாகவே 
கூறப்பட்டுள்ளது . ஆனால் மிளகுக் கற்பம் உண்ணும் போது உட்கொள்ள 
வேண்டிய மருந்துகளைப் பற்றிச் சொல்லுமிடத்து மாறுபட்டுள்ளன . எனவே 
மாறுபட்டுள்ள செய்திகள் மட்டும் சொல்லப்பட்டுள்ளன . 


மிளகுக் கற்பம் உண்டுவரும் போது மாலையில் பொடியொன்றை உண்ண 
வேண்டும் . 


பொடியின் செய்முறை 


பொற்கொன்றைப்பூ , மல்லிகைப்பூ , வெள்ளை மந்தாரைப்பூ . கொக்கிறகு 
இவற்றை நிழலில் உலர்த்திக் கொள்ள வேண்டும் . பின்னர் நன்றாகப் 
பொடியாகச் செய்துகொண்டு தேனில் குழைத்து மாலை நேரத்தில் உண்டு 
வரவேண்டும் . 


116 


சத்தியபாமா 


உண்ண வேண்டிய கால அளவு : ஒரு மண்டலம் 


ஒருமண்டலம் உண்டபின்பு தூதுவளை இலை , தக்கோலம் , ஜாதிக்காய் , 
வாலுளுவை விதை , கொடிவேலி, பொற்கொன்றைப்பூ , நிலப்பனைக் கிழங்கு 
இவற்றைப் பொடி செய்து கொண்டு , மூன்று கழஞ்சு வீதம் முட்பன்றியின் 
நெய்யில் குழப்பிக் கொள்ள வேண்டும் . 


விளைவுகள் : வாதம் , பித்தம் , கபம் , கோழை இவை நீங்கும் . அமிர்தத்தைச் 
சேர்க்கும் . நாடி இறுகும் . இந்திரியச் சோர்வு நீங்கும் . காமம் ஏற்படும் . 


கடைபிடிக்க வேண்டியவை : காமத்தை அடக்க வேண்டும் . மனதை 
விவேகத்தால் அடக்க வேண்டும் . யோகம் செய்ய வேண்டும் . தினமும் 
இறைவியைப் பூசிக்க வேண்டும் . 


3. கற்பம் உண்டு வரும் போது வெட்டை ஏற்பட்டால் சுக்கு , மிளகு 
இவற்றைக் காய்ச்சி சிறிதளவு வெண்ணையிட்டுக் கொள்ள வேண்டும் . 
இவ்வாறு கொண்ட பின்பு கரந்தையைச் சூரணித்து நாலில் ஒருபங்கு சர்க் 
கரையைச் சேர்த்துக் கொண்டு தேனோடு சேர்த்துக் கழஞ்சு வீதம் உட்கொள்ள 
வேண்டும் . 


4. மிளகை ஐவைந்தாக ஏற்றி , பின் இறக்கி அமுரியில் உண்ண வேண்டிய 
முறையே திருமூலர் கற்பமுறையிலும் சொல்லப்பட்டுள்ளது . 


உண்ண வேண்டிய கால அளவு : ஒரு மண்டலம் 


5. மேற்கூறிய முறை தேரையர் வெண்பா வில் கூறப்பட்டுள்ளது 
மேலும் கோமயத்தில் ஒருபங்கு மிளகை ஊறவைத்து உலர்த்தியெடுத்து 
நெல்லிப்பழம் இருபங்கு சேர்த்து உட்கொண்டு வரவேண்டும் என்ற வேறு 
முறையும் சொல்லப்பட்டுள்ளது . 


விளைவுகள் : உடல் வலிமையானதாகும் . அழகு மேன்மையுறும் , காம 
விருப்ப முண்டாகும் . உடலில் செந்நிறம் தோன்றும் . 


117 


மூலிகைக்கற்பங்கள் 


வல்லாரைக் கற்பம் 


269. பாரப்பா கற்பத்தின் மகிமை கேளு 

பண்பான வல்லாரை கொடிமூலம் வாங்கி 
சேரப்பா சுத்திசெய்து உலர்த்திக் கொண்டு 

செவையான கல்லுரலில் தூளாய்ப் பண்ணி 
வாரப்பா கரண்டிநிறை சூர ணத்தை 

வளமாக ஊசிநீர் தன்னிற் கொள்ளு 
பேரப்பா போகநிஷ்டை கற்பஞ் சொன்னேன் 
புகழான ஞானத்தின் கற்பங் கேளே . 


( 145 ) 

- ( த.சூ.வை ) 


270. காயமென்ற காயாதி கற்பந் தன்னை 

கருணைபெறச் சொல்லுகிறேன் மைந்தா கேளு 
நேயமுடன் வல்லாரை யாறு மாதம் 

நிலைத்ததொரு ஆரையடா ஆறாந் திங்கள் 
தாரகமாய்க் கொண்டுவந் துலர்த்தி மைந்தா 

சமரசமாய்த் தூளாக்கி கல்வத் திட்டு 
மாயமென்ற தூள்தனிலே கழஞ்சு கொள்ள 
மாயாது காயமது வலுவாய் போச்சே . 


( 705 ) 

- ( அ.க.ஞா ) 


( 478 ) 


271. வல்லாரை தன்னை வணங்கும் முறையதை 

நல்லாயுனக்கு நயம்படச் சொல்லுவோம் 
பொல்லாருங் கண்டு யெளிதா யருந்திட்டார் 

வல்லா றுகந்து வரைகடந் தார்களே . 
272. கடந்தார் களமோகக் கன்வினை யதனைத் 

தொடர்ந்தே அடித்துத் துருவத்தி லேறினார் 
படர்ந்தவல் லாரையைப் பற்றி யெடுத்து நீ 

அடர்ந்திடுங் காடியில் அழித்திப் பிழிந்திடே . 
273. பிழிந்திட் டுலர்த்திப் பேணிப் பொடிசெய்து 

கலந்திடுஞ் சர்க்கரை கணக்குச் சயைதாய் 


( 479 ) 


சத்தியபாமா 


118 


( 480 ) 


நெழிந்திடு மனத்தைநீ நாரினிற் செலுத்தியே 

அழிந்திடு வெருக்கடி யன்பாய்ப் பொசித்திடே 
274. பொசித்திடு மண்டலம் பொருந்தியுட் கொண்டதால் 

கசிந்திடு நீதநீர் கண்டு யிறங்கிடு 
நசிந்திடு பித்தமு நடுநிலை தன்னிலே 
வசித்திடுந் தேகம் வரண்டு திறக்குமே 


( 481 ) 


275. திறக்குமே தேகம் சிறுகதி ரோடியே 

உரைக்குமே வாசி வுள்நின் றுளாவிடு 
நிறக்குமே மூல நிலைதனில் தீபஞ் - 
சிறக்குஞ் சிவமயஞ் சிவமான அண்டமே . 


( 482 ) 

- ( ம.தி.எ ) 


276. காந்தியிந்த தேகமது சித்தி யானால் 

கற்பமுறை கொள்ளுதற்கு வகையைக் கேளு 
வார்ந்திடுமோ வல்லாரை சூரண மேசெய் 

ஆறுமாதங் கொண்டாலே சித்தி யாச்சு 
வாய்ந்ததொரு வாதமெல்லா மொடுங்கிப் போச்சு 

வற்றிநின்ற தாதுவெல்லாம் மருவ லாச்சு 
சாய்ந்ததொரு பித்தமெல்லாம் தலைக்கொள்ளாமல் 
தறுகியது கிடக்குமப்பா பத்தியம் போச்சே . 


( 74 ) 


277. போச்சப்பா சிலேட்டுமந்தான் கீழே நோக்கி 

புகழான நாடிமூன்றும் நேராய் போச்சு 
காச்சப்பா கற்பமெல்லாம் வல்லாரைக் கொண்டு 

கலங்காமல் மறுகற்பம் கொள்ள வேண்டும் 
போச்சப்பா வொன்றுமில்லை கேளு கேளு 

..த்தனா ...தியிலே பிறந்த மூலம் 
மூச்சப்பா கடுக்காய்தான் பூலோ கத்தில் 
முளைத்துதென்றால் யெல்லோருஞ்சித்தி யாமே . 


( 75 ) 

( கொ.க.நூ ) 


119 


மூலிகைக்கற்பங்கள் 


278. வல்லாரைக் கற்பமுண்ண வல்லாரை யார்நிகர்வார் 

கல்லாரைப் போலக் கலங்காமல் - வல்லாரைச் 
சாறு மிலவணமுஞ் சாபத் திரியுமுண்ணப் 
பேருமடி வல்லைப் பிணி . 


- ( தே . வெ . ) 


279. ஆக்கை யிரண்டுக்கு மமுதமாம் பொற்றலை 

வாக்குக் குரிய வல்லாரை யோரைந்தும் 
பாக்கள வாகிலும் பாலிற் குழைத்துண்ண 
ஆக்கை யழியாது ஆயிரத் தாண்டாமே . 


( 23 ) 

- ( தி.க.மு . ) 


வல்லாரைக் கொடியின் வேரைக் கொண்டு வந்து சுத்தி செய்து கொள்ள 
வேண்டும் . பின்னர் அதை உலர்த்தி . கல்லுரலில் இட்டு நன்றாகத் தூளாய் 
செய்து கொலாடு அனுபானத்துடன் உட்கொள்ள வேண்டும் . 


உண்ண வேண்டிய அளவு : கரண்டி நிறை 


அனுபானம் : ஊசி நீர் 


ஆறு மாதம் வளர்ந்த வல்லாரையைக் கொண்டு வந்து உலர்த்தி , 
கலுவத்தில் இட்டுக் கொண்டு நன்றாகப் பொடி செய்து கொள்ள வேண்டும் . 


உண்ண வேண்டிய கால அளவு : ஒரு கழஞ்சு 


வல்லாரையைக் கொண்டு வந்து , அடர்ந்த காடியில் பிழிந்து எடுத்திட 
சுத்தியாகும் . இதைப் பிழிந்து உலர்த்திப் பொடி செய்தபின் , சம அளவு சர்க்கரை 
சேர்த்து உண்ண வேண்டும் . 


உண்ண வேண்டிய கால அளவு : ஒரு மண்டலம் 


உண்ண வேண்டிய மருந்தின் அளவு : வெருக்கடி 
விளைவுகள் : சீதநீர் இறங்கி விடும் . பித்தம் நடுநிலையாகும் . 


வல்லாரையைக் கொண்டுவந்து சூரணமாகச் செய்து கொள்ள வேண்டும் . 
உண்ண வேண்டிய கால அளவு : ஆறு மாதம் 


சத்தியபாமா 


120 


. 


விளைவுகள் : வாதம் போகும் . விந்து விருத்தியாகும் . பித்தம் , சிலேட்டுமம் 
ஆகியவை நீங்கும் . மூன்று வகையான நாடிகளும் சரியாகும் . 

வல்லாரையின் சாற்றுடன் சோறுப்பும் சாபத்திரியுங் கூட்டி உட்கொண்டு 
வரவேண்டும் . 
விளைவுகள் : வல்லைப் பிணியும் சோம்பலும் நீங்கும் . 

வல்லாரையைக் கொண்டு வந்து அரைத்து . பாலுடன் சேர்த்து உட் 
கொண்டு வர வேண்டும் . 
உண்ண வேண்டிய மருந்தின் அளவு : பாக்களவு 
அனுபானம் : பால் . 
விளைவு : உடல் அழியாது நீண்ட காலம் நிலைத்திருக்கும் . 

விடத்தேர் கற்பம் 
280. மாறவே விடத்தேர்வேர் பட்டை வாங்கி 

மருவநன்றாய் பிடித்தரைத்து சூரண மாக்கி 
தாறவே பலம்நான்கு நிறுத்துக் கொண்டு 

தளுக்கான சூதமது பலந்தான் நான்கு 
கூறவே குலமல்லி சாற்றி னாலே 

குலாவியரைத் தரைசாமம் பொடியாய்ப் பண்ணி 
தேறவே நாற்பதுநாள் தேனில் கொள்ளு 
சில்விஷமாம் பதினெட்டு குஷ்டம் போமே ( 86 ) 

- ( போ.க.வி ) 
விடத்தேர் வேரின் பட்டையை வாங்கி நன்றாக இடித்து அரைத்து . 
தூளாகச் செய்து கொள்ள வேண்டும் . அந்தத் தூளில் நான்கு பலம் எடுத்துக் 
கொண்டு . அத்துடன் நான்கு பலம் பாதரசத்தைச் சேர்க்க வேண்டும் . இதை 
குலமல்லிச் சாறு சேர்த்து அரைச்சாமம் நன்றாக அரைத்துப் பொடியாகச் செய்து 
கொள்ள வேண்டும் . 


உண்ண வேண்டிய கால அளவு : நாற்பது நாள் 
அனுபானம் : தேன் 
விளைவு : பதினெட்டு வகையான குஷ்டங்களும் நீங்கும் . 


121 


மூலிகைக்கற்பங்கள் 


வில்வக் கற்பம் 


281. கொண்டைக பித்தமுதற் கூவிளமிம் மூன்றின்முன் 

னிரண்டை விடவுமகா நேர்த்தியே - மண்டலத்தில் 
பித்த வியாதிப் பிணிக்கதனா லீசர்முனே 
பத்திரமா கக்கொண்டார் பார் . 


- ( தே.வெ.) 


282. வில்வத்தை யாதிரைநாள் வெண்பட்டு நூல்கட்டி 

வெல்லத்து டன்கனிநெய் வேத்தியமாய்ச் - சொல்லும் 
வசீகரபஞ் சாக்கரமா மந்திநூற் றெட்டுப் 
பசுபதிவேர் நற்குளிசம் பண் . 


( 13 ) 


283. பண்ணுங் குளிச முடிதரிக்கப் பட்சமதாய் 

நண்ணு நவசித்ர நட்பாக்கி - யெண்ணு 
மிரதத் தொழிற்குளிகை யின்பரச சித்தி 
வுரதத் துடனுதவு வார் . 


( 14 ) 


284. வாரா முலையுமையு மானுமனு கூலமதாய்ச் 

சேராக் கணவர்பெண் பாற்சிக்கும் - போராகிற் 
சத்துருவுங் கைவசமாந் தாரணியில் மேலுமிவள், 
சித்தமலை யாதிருக்குந் தேர் . 


( 15 ) 


235. தேரிலையில் பற்பந் திலதமிட வேதாளங் 

கூரிலைவேல் கொண்டுமுன் கூத்தாடுஞ்- சீரியதோர் 
பாதாதி கேசமதிற் பற்பஞ் செயில்பூத 
வேதாள மேதாகு மென் . 


( 16 ) 


286. ஏனம் வசீகரமா மிப்பூத் திலதமிட 

யானை முறிச்சுண்டா மம்பலவ - மேனைப்பூ 
வொன்றித் திலதமிட வோராண்டு பூவருந்த 
கன்றுமுரோ மங்களுக்குங் காண் . 


( 17 ) 


122 


சத்தியபாமா 


( 18 ) 


( 19 ) 


287. காணுமவர் நெய்யருந்தக் காயமது பூரிக்கும் 

மானும் பழச்சதையை வாட்டுமே - யாளியாம் 
பட்டைத்தூள் கொள்ளவும் வாந்திபி ராந்தியறு 

மட்டதாஞ் சேறுமத்தன் வாய் . 
288. வாய்ப்பா மரப்பட்டை மத்திக்கச் சட்டைபோங் 

கோப்பான தோளையிலை கொண்டுரசங் - காபபாகும் 
தங்கஞ்செம் பாகும் ரசபற்பந் தன்னினிலை 

வீங்குவிரை சிங்கிக்கா மென் . 
289. எண்ணு மிரசவெள்ளி லிங்கத் திலைச் சாற்றில் 

தின்றுவர சூதமுடல் சிக்குமே - மண்ணுலகில் 
வெட்டரு மூலியதாம் வில்வமைந்துங் கொள்பவர்க்கு 

மட்டரு வாயுவெகு வாம் . 
290. வெகுவா மிலைச்சாற்றில் வெந்தசட்டித் தூரில் 

தருமானைக் கண்மறைய வேதடவி - பகுவா 
யரவுதீண்டுங்கால மஞ்சனத்தைப் பீற்றி 
யிரவுதரித் திடவீச னாம் . 


( 20 ) 


( 21 ) 


291 .. ஈசனுடைக் கோயி லிருந்து பற்று மஞ்சனத்தைத் 
தேகத்தனங் காட்டுஞ் சிறுபெண்கை - பூசிக்கொள் 
லாயிர சித்தியுடனட்டமா சித்திதன 
மேயுமொழி மெய்யாகுமே . 


( 22 ) 

- (சி.வெ ) 


கற்பூர வில்வக் கற்பம் 


292. கண்டிலேன் கற்பூர வில்வந் தானுங் 

கடிந்தரைத்து பாக்களவு பாலி லுண்ணு 
அண்டில்லா அக்கினியைத் தணிய வைக்கும் 

அழுத்துகின்ற மேகமெல்லாஞ் சாடிப் போகும் 
மண்டிலேன் வாதபித் தத்தை நீக்கும் 

வாய்நீர்தான் மிகஊரல் வற்றிப் போகும் 
வேண்டில்லா மேனிசுர சுரப்புப் போகும் 
மிக்கான வெள்ளெழுத்து மீறி டாதே . 


( 129 ) 


மூலிகைக்கற்பங்கள் 


( 130 ) 


293. மீறிடா பூப்பறித்து பிடித்துச் சாறு 

மிகப்பிழிந்து கலசத்தில் வைத்துக் கொண்டு 
நாறிடா கந்தகத்தை கரண்டிதனி லுருக்கி 

நறுநெய்யாம் பன்றியுட நெய்யைத்தா னூற்றி 
தாரிடா சார்தன்னில் முப்பத் தொன்று 

சாய்க்கவே கந்தகந்தான் கட்டிப் போகும் 
பாரிடா பன்றி நெய்யை விட்ட ரைத்துப் 

பாங்காக நால்சாமம் பண்பாய் வாங்கே . 
294. வாங்கியே காசியென்ற மேருவிலேப் போட்டு 

வளமாக குப்பிக்குக் கதம்பை வைத்து 
தாங்கியே அடியினில் பொத்த லிட்டு 

சங்கமாய் குப்பிநுனி தலைகீழாய் நிற்க 
ஆங்கியே அடுப்பேற்றி அடுப்புக்குள் கிண்ணி 

அகலமாக வைத்துமே சட்டியில்தீ போட்டு 
தேங்கியே கிண்ணிக்குள் தைலம் வீழுஞ் 

சிறப்பான மதித்தகட்டில் தேய்த்தி டாயே . 
295. தேய்த்துமே புடம்போட்டு ஆறிப் பார்த்தால் 

சிவந்தெழுந்து பத்தரையாம் ஏமந் தானும் 


( 131 ) 


(132 ) 


சாய்த்துமே மனந்தன்னில் மாயந் தன்னில் 

மருவாமல் மதியென்ற மண்டலத்திற் புக்குந் 
தோய்த்துமே அமிர்தந்தான் தாரை யாகும் 

சோமப்பால் தனையுண்ண சோதி யாமே . 
296. சோதியாம் நூறாண்டின் மரத்தைப் பார்த்து 

சோதித்து வைரமென்று வெட்டி வந்து 
வீதியாய் மெல்லியதாய்த் தூளாய்ப் பண்ணி 

மிகக்கொழுந் திலைச்சாற்றில் அரைத்து மைபோல் 
பாதியதால் குகைபோலே பண்ணிக கொண்டு 

பருவமுடன் சுத்தித்த சூதம் வார்த்து 
ஆகியதாய் அகலில் வைத்து மேலே மூடி 
அசையாதே பத்தெருவிற் புடத்தைப் போடே . 


( 133 ) 


சத்தியபாமா 


124 


297. போடவே சூதமது ஏம மாகும் 

( புடம்போட்டு ) வித்தாக்கால் பிரமை கொள்வான் 
ஆடவே கம்பிபண்ணி குளிகை கோர்த்து 

அடையாள மாய்மார்பு தன்னில் போடு 
மாடவே மாற்றென்ன ஐம்பத் தொன்று 

மாற்றரை கொள் தனக்குத்தான் வளையம் போடு 
காடவே குண்டலங்கள் கைவளையல் பண்ணு 
கண்டுகொள்ளாச் சோதியது காண லாமே . 


- 


( 134 ) 

- ( போ . க.வி ) 


இலந்தை . விளா . வில்வம் என்னும் மூன்றில் வில்வமே பித்த 
நோய்களைத் தீர்க்குந் தன்மையுடைய தாகையால் மிக நேர்த்தியுடையதாம் . 

கற்பூர வில்வக் கற்பம் 
கற்பூர வில்வத்தை நன்றாக அரைத்துப் பாலோடு சேர்த்து உட்கொள்ள 
வேண்டும் . 


உண்ண வேண்டிய மருந்தின் அளவு : பாக்களவு 


அனுபானம் : பால் . 


விளைவுகள் : உஷ்ணத்தைத் தணிவிக்கும் . மேகநோய்களை நீக்கும் . வாத , 
பித்த நோய்களைப் போக்கும் . வாய் ஊரல் எனப்படும் அதிக உமிழ் நீரைச் 
சுரக்க வைக்கும் நோயை நீக்கும் . மேனி சுரசுரப்பை நீக்கும் . வெள்ளெழுத்து 
வராமல் தடுக்கும் . 

கற்பூர வில்வப்பூகற்பம் 
கற்பூர வில்வப் பூவைக் கொண்டுவந்து இடித்துக் கொள்ள வேண்டும் . 
பின்னர் அதை நன்றாகப் பிழிந்து சாற்றை கலசத்தில் வாங்கிக் கொள்ள 
வேண்டும் . கந்தகத்தைக் கரண்டி பில் போட்டுப் பன்றியின் நெய்யை ஊற்றிக் 
கலசத்தில் உள்ள சாற்றில் முப்பத்தொருமுறை உருக்கிய கந்தகத்தை ஊற்றி 
எடுக்க , கந்தகம் கட்டியாக மாறும் . அந்தக் கந்தகத்தில் பன்றி நெய்யை விட்டு 
நன்றாக நான்கு சாமம் அரைக்க வேண்டும் . இதைக் காசி எனப்படும் 


மூலிகைக்கற்பங்கள் 


125 


மேருவிலே போட்டுக் குப்பிக்கு கதம்பை வைக்க வேண்டும் . பின்னர் குப்பிக்கு 
அடியினில் துளை செய்து குப்பியின் நுனிப்பகுதியைத் தலை கீழாக வைக்க 
வேண்டும் . அடுப்பில் அகலமான கிண்ணம் வைத்துக் கிண்ணத்தை நன்றாக 
வெப்பப்படுத்திக் குப்பியில் இருக்கும் தைலமானது சூடான கிண்ணத்தில் விழச் 
செய்ய வேண்டும் . இந்த தைலத்தை மதித்தகட்டில் தேய்த்து , தகட்டைப் புடம் 
போட்டு ஆறவிட்டு எடுத்துப் பார்த்தால் பத்தரை மாற்றுத் தங்கமாகும் . 


விளைவு : அமிர்தம் தாரையாகும் . 


கற்பூர வில்வ மரக் கற்பம் 


நூறாண்டுப் பழமையான மரத்தை வெட்டி வந்து சிறுசிறு துண்டுகளாக்கிக் 
கொள்ள வேண்டும் . இதைக் கொழுந்து இலையின் சாற்றில் மைபோல 
அரைத்துக் கொண்டு , அதைக் குகைபோல செய்து கொள்ள வேண்டும் . அதில் 
சுத்தி செய்த பாதரசத்தை ஊற்ற வேண்டும் . இதை அகலில் வைத்து மேலே மூடி 
பத்தெரு வில் புடம் போட வேண்டும் . கம்பியில் இக்குளிகையைக் கோர்த்து 
மார்பில் அணிந்து கொள்ள வேண்டும் . இது ஐம்பத்தொரு மாற்றாக இருக்கும் . 
வளையம் , குண்டலம் , கை வளையல் முதலியனவாகச் செய்து அணியலாம் . 


விளைவு : சோதியைக் காணலாம் . 


விஷ்ணு கிரந்திக் கற்பம் 
298. திறந்திட்ட விஷ்ணுகிரந்தி தனைக்கொ ணர்ந்து 

கெப்பமாய் மண்டலந்தான் பாலிலரைத் துண்ணு 
மறந்திட்ட தினவெல்லாம் மருவி யோடும் 

மாசற்ற யெலும்புக்குள் சுரந்தான் போக்கும் 
கறந்திட்ட தேகமது கருத்து மின்னுங் 

கண்ணொளிதான் யோசனை தூரந்தான் காணும் 
இறந்திட்ட சுவாசமெல்லா மிறுகி யேறும் 
ஏற்றமாஞ் சுழி முனையுந் திறந்து போமே . 


( 73 ) 


126 


த்தியபாமா 


வெள்ளை விஷ்ணு கிரந்திக் கற்பம் 


299. போமென்ற வெள்ளைவிஷ்ணு கிரந்தி தன்னை 

பிடிங்கிவந்து நிழலுலர்த்தாய் உலர்த்திக் கொண்டு 
ஏமென்ற யிடித்துசூ ரணமே செய்து 

எளிதாக மண்டலந்தான் தேனில் கொள்ளு 
சாமென்ற சாவுபொய்யாஞ் சதுர்மு கன்தன் படைப்புந்) 

தப்பியே சதகோடி தரித்து நிற்கும் 
காமென்ற கருவூரார் கொண்ட கற்பங் 
காரணமா யடியார்க்குக் கருதி னாரே . 


( 74 ) 


( 75 ) 


300. கருதியே வெள்ளைவிஷ்ணு கிரந்தி தன்னை 

கனக்கவே பிடிங்கிவந்து வைத்துக் கொண்டு 
அருதியே அயச்சட்டி அடுப்பி லேற்றி 

அதிகமாய்க் காரீயந் தன்னை வைத்து 
மருதியே யுருகவிட்டு வாங்கிக் கொண்டு 

வறுத்திடுவாய் யிலைபோட்டு இரும்பினாலே 
நருதியே நால்சாமம் வறுத்தா யானால் 

நாடகமாஞ் செம்பரத்தம் பூப்போ லாமே . 
301. பூப்போலச் செந்தூரம் பொருமிப் போகும் 

பேராக ஆறவிட்டு வாங்கிக் கொண்டு 
தீப்போலாம் மனோசிலையும் நாலத் தொன்று 

செயமான வெண்காரம் பொடிதான் கூட்டு 
தூப்போல சூதமது நாலத் தொன்று 

சுத்தமாங் கற்றாழை சாற்றா லாட்டி 
மூப்போல மூன்றுபுடம் போட்டெ டுக்க 

முதுமையா மாவிதன்னில் நூற்றுக் கொன்றே . 
302. நூத்துக்கு ஒன்றான செந்தூரத்தை 

நுகர்ந்துமே மண்டலந்தான் தேனி லுண்ண 
பார்த்துக் கொண் டேயென்னைத் திரிந்தி டாதே 
பாழான மனதுதன்னைப் பாவொட் டாதே 


( 76 ) 


127 


மூலிகைக்கற்பங்கள் 


காத்துக் கொண் டேயிருநீ வாசி யோடே 

கலந்துமே கேசரியில் கருத்தை யுண்ணு 
மாத்துக் கொண் டேறியிடுஞ் சடமுந் தானும் 
மகத்தான சித்தியிது மருவிப் பாரே . 

( 77 ) 

- ( போ . க.வி ) 
விஷ்ணுகிரந்தியைக் கொண்டுவந்து பாலில் அரைத்து உண்ண வேண்டும் . 


உண்ண வேண்டிய கால அளவு : ஒரு மண்டலம் 


விளைவுகள் : உடலில் உண்டாகும் வலிகள் அனைத்தும் தீரும் . எலும்புக்குள் 
தோன்றும் சுரம் நீங்கும் . தேகம் கருத்து மின்னும் . கண்ணொளி அதிகமாகும் . 
சுவாசம் இறுகிப் போகும் . சுழிமுனை திறக்கும் . 


வெள்ளை விஷ்ணு கிரந்திக் கற்பம் 
வெள்ளை விஷ்ணுகிரந்தியைக் கொண்டு வந்து நிழலில் காயவைத்து 
நன்றாக இடித்துச் சூரணமாகச் செய்து கொள்ள வேண்டும் . 
உண்ண வேண்டிய கால அளவு : - ஒரு மண்டலம் 
அனுபானம் : தேன் . 
விளைவுகள் : நீண்ட நாட்கள் வாழ உதவும் . சாவு நெருங்காது . 

வேறு முறை 
வெள்ளை விஷ்ணுகிரந்தியின் இலைகளைக் கொண்டுவந்து வைத்துக் 
கொள்ள வேண்டும் . அயச்சட்டி ஒன்றை அடுப்பில் வைத்து , அதில் 
காரீயத்தைப் போட்டு உருக்கி எடுத்துக் கொள்ள வேண்டும் . இலைகளை 
அயச்சட்டியில் போட்டு இரும்புக் கரண்டியைப் பயன்படுத்தி நான்கு சாமம் 
வறுத்தெடுக்க , செம்பரத்தம்பூப்போல செந்தூரம் கிடைக்கும் . இதை ஆறவிட்டு 
எடுத்துக் கொண்டு , அத்துடன் நாலில் ஒரு பங்கு மனோசிலையைச் சேர்க்க 
வேண்டும் . இவற்றைக் கற்றாழைச் சாறு விட்டு அரைத்து , மூன்று புடம் 
போட்டெடுக்க செந்தூரம் கிடைக்கும் . 
உண்ண வேண்டிய கால அளவு : ஒரு மண்டலம் 
அனுபானம் : தேன் 
விளைவு : தேகம் வலிமையானதாகும் 


சத்தியபாமா 


128 


வெண்புரசுக் கற்பம் 
303. இருந்திட்ட வெண்புரசுப் பூவை வாங்கி 

இதமாகப் படிசாறு பிழிந்து கொண்டு 
தகுந்திட்ட தாளகந்தான் பலமு நான்கு 

தாக்கான கற்சுண்ண நீரில் போட்டு 
சுருந்திட்ட மூன்றுநாள் ஊற வைத்து 

சுப்பிரமாய்க் கழுவியே சுருக்குப் போடு 
பொருந்தியே பூவரைத்து கவசங் கட்டி 

பூவரசு ( பட்டை ) சாம்பல்வைத்து அழுத்தி டாயே . 
304. அழுத்தியே தீயெரிப்பாய் நாலு சாமம் 

ஆறவிட்டுப் பார்த்தாக்கால் சங்கம் போலாம் 
பழுத்தியே பணவெடைதான் பாலில் கொள்ளு 

பருதிதன்னின் வொளியாகுங் காயந் தானும் 
நழத்தியே நாற்பதுநாள் கொண்டா யானால் 

நாகங்கள் பல்விஷங்கள் நாடி டாது 
தழுத்தியே சர்பங்கள் கடித்திட் டாக்கால் 
தனக்கேதான் கேடென்றே நாடிச் சாமே . 


( 144 ) 


( 145 ) 


305. நாடியே நவலோகத் தீய்ந்தா யானால் 

நாட்டப்பா பதினைந்து மாற்று மாகும் 
தூடியே துரிசியின் மேல் போட்டுப் போட்டால் 

சுக்கான் போல் பொருமியே நீறு மாகும் 
--நீடியே யின்னீறு லிங்க மேலே 

நீடித்தால் முழுக்கட்டாம் வீரத் துக்கும் 
மாடியே வேதிச்சுப் புடத்தைப் போட 
மணிபோலே நின்றுமே வுருகும் பாரே . 


( 146 ) 
- ( போ.க.வி ) 


வெண்புரசுக் கற்பம் 


வெண்புரசு பூவைக் கொண்டு வந்து பிழிந்து ஒருபடி சாறு எ 

டுத்துக் 


மூலிகைக்கற்பங்கள் 


129 


கொள்ள வேண்டும் . அதில் தாளகத்தை நான்கு பலம் அளவு சேர்த்துக் 
கற்சுண்ண நீரில் போட்டு மூன்று நாட்கள் ஊற வைத்த பின் , நன்றாகக் கழுவிச் 
சுருக்குப் போட வேண்டும் . பின்னர் பூவை அரைத்த விழுதினால் கவசம் கட்டி 
பூவரசின் பட்டையின் சாம்பலை அதில் அழுத்த வேண்டும் . இதை நான்கு 
சாமம் தீயில் வைத்து எரித்து ஆறவைத்து எடுத்துக் கொள்ள வேண்டும் . 


உண்ண வேண்டிய கால அளவு : நாற்பது நாள் 


உண்ண வேண்டிய மருந்தின் அளவு : பணவெடை 


அனுபானம் : பால் 


விளைவுகள் : சூரியனைப் போன்று உடல் ஒளியுடன் விளங்கும் . நாகங்கள் , 
பல விஷப் பூச்சிகள் நெருங்காது . பாம்புகள் கடித்தாலும் அவை 
இறக்குமேயன்றி , கடிபட்டவனுக்கு எந்தக் கேடும் நேராது . நவலோகத்தில் 
தோய்த்தால் பதினைந்து மாற்றாகும் . துரிசியின் மேலே போட்டால் சுக்கான் 
போல் பொங்கி , பின்னர் சாம்பல் போலாகும் . இந்தச் சாம்பலை லிங்கத்தின் 
மேல் தோய்க்கும் போது கட்டும் . மேலும் வீரத்தில் வேதித்துப் புடம் போட 
மணிபோல நின்று உருகும் . 


வெள்ளைக் குராய்க் கற்பம் 


306. வெள்ளைக்கு ராய்விதையை வெள்ளிப் பொடி யோடுங் 

கொள்ளவுடல் பூரிக்குங் கோநெய்யி - லுள்ள 
தினவடங்கும் பூசவிலை தின்னப் புழுச்சாம் 
மனமடங்குஞ் சுக்கிலத்தின் மால் . 


( 3 ? ) 


307. சுக்கிலமு மேனோக்குந் தொக்கிறு கும்பூவில் 

மிக்கரசந் தானிறுகும் வேர்ப்பட்டை - முக்கியமாஞ் 
சூதபுடம் போடச் சுரபிகுளி கைக்காகு 
நீதிவிரை மிங்கிலிக்கா நேர் . 


( 33 ) 

- (சி.வெ ) 


130 


சத்தியபாமா 


வெள்ளெருக்குக் கற்பம் 


308 வெள்ளெருக்கை யாதித்த மூலத்தில் வெண்பட்டால் 

உள்ளிருத்திச் சாவற்கு டொன்றீய்ந்து - விள்ளு 
மிரவிமந்தி ரத்தால் நூற் றெட்டினால் மூலம் 
விரவி யருதெடுக்க வேர் . 


( 23 ) 


( 24 ) 


309. வேரிற் கணபதி செய் " வெள்ளிச் சிமிழ்பொதித்து 

தூறிற் கணபதியாற் சோடசமுந் - சீருற்ற 
மந்திரத்தை யுச்சரிக்க வாய்க்கும் ரசக்குளிகை 

யந்திரத்தில் யோகசித்தி யாம் . 
310. ஆங்கொங் கணபதியென் றட்சரம் லட் சஞ்செபிக்கத் 

தாங்கங்க மானந் தனையெழுப்பு - நீங்காமல் 
பூவுண்ண வல்லார்க்குப் பூசரியாங் கேசரியாங் 
காவலனாம் யோகரொடுங் காண் . 


1 


( 25 ) 


311. ஒடுங்காத சுக்கிலமு முன்னொடுங்கும் பூவுண்ண 

நெடுங்காலங் கொண்டுவர நித்த - மடுஞ்சூத 
முண்டுலகெ லாமறியு யோகியாங் காரணத்தைக் 
கண்டுதெளி வாரிலையே காண் . 


( 26 ) 


312. காலை செய்ய தாரிருக்க கார்கடுப் பூவதனில் 

வேலையிர தஞ்செயித்தல் வீசத்தால் - மாலென்று 
மப்பிர கம்பாய் செயிக் குறிவச் சாரமதில் 
வெப்பமயிர் பூசவெள்ளை யாம் . 


( 27 ) 


வேரில் கணபதி செய் - வெள்ளெருக்கு வேரில் பிள்ளையார் செய்யும் வழக்கம் இன்றும் இருந்து 
வருகிறது . தஞ்சைமாவட்டம் பாபநாசம் திருப்பாலத் துறையைச் சேர்ந்த ஸ்ரீ நெல்லையப்பர் 
இச்சிலைகளைச் செய்து வருகிறார் . வெள்ளெருக்கின் வேரைக் கொண்டு வந்து , பூசை 
முறையுடன் விநாயகர் சிலையைச் செதுக்கி உருவாக்குகிறார் . பால் சக்தியுடன் , மந்திர சக்தியும் 
மருந்துக் குணமும் கொண்டது . வெள்ளெருக்கு வேர் விநாயகர் சிலை நவரத்தினங்களை விட 
உயர்வானது என்று போற்றப்படுகிறது . - தினமணிகதிர் . ப .39 . 


மூலிகைக்கற்பங்கள் 


131 


313. வெள்ளையாங் குட்டத்தில் மேல்பூசி யுட்கொள்ளக் 

கள்ளம் போய் மேலுங் கருக்குமே - விள்ள 
இரதத்தில் மத்திக்க யீனமுண் டாம்பாபஞ் 
சரதத்தில் வெள்ளை செயுந் தான் . 


. 


( 28 ) 


( 29 ) 


314. செய்யுமிலைச் சாறுவிட்டு சேர்தோ லையிலெரிக்க 

அய்யு மிரதமுஞ்சை யோகத்தா - நொய்யபூப் 
பட்டையுடன் மத்திக்கப் பாவகமாங் கிஞ்சுகமு 

மிட்ட தனையதினி லே . 
315. அதனின் விதையரைத்தே யங்குலமேல் பூசிச் 

சதன குகை பூத்தாதின் சார்வாய்ப் - பதனப் 
புடம்பதினா றாகியே போட்டெடுக்கப் பற்ப 

முடம்புறு நோய் கண்டோடு மே . 
316. கண்டோடும் பற்பத்தைக் காற்குன்றி கொண்டுவர 

வண்டோடு போல மயிர்கறுக்கும் - பண்டே 
தொகுத்த விதத்தில் பாலுணவு சொன்னபடி கொண்டால் 
மிகுத்துவமாம் யோகிக்கு மேல் 


( 30 ) 


( 31 ) 

- (சி.வெ ) 


வெற்பேந்திக் கற்பம் 
317. வெற்பேந்தி சூரணமும் வெல்லமுமுண் டாலுடம்பு 

கற்பாந் திரமாகும் காயசித்தி - உற்பாதம் 
காட்டும் புணர்ந்திடினுங் காணாது விந்துணர்வு 
பூட்டுங் குறு முனிப் போல் . 


318. மாக்கல்வ மாத்திரநீ வாயார வுண்மேகம் 

போக்கிவெட்டை வெள்ளைமுதற் போக்குமே - பாக்கியமாம் 
வெற்பேந்தி யுண்ணித்த விந்தையிறுக் கிக்காயம் 
பொற்பேந்தப் பண்ணுநிதிப் போல் 


- ( தே . வெ ) 


132 


சத்தியபாமா 


வெற்பேந்தியை இடித்துத் தூளாகச் செய்து கொண்டு வெல்லத்துடன் 
உட்கொண்டுவர வேண்டும் . 
விளைவுகள் : உடல் கற்பாந்த காலம் வரை நீடித்திருக்கும் . அங்ஙனம் 
நீடித்தற்குரிய காயசித்திக்கான நிமித்தங்கள் முன்னறிவிப்பாக உடம்பிடையே 
தோன்றும் . மேலும் மங்கையருடன் கலவி செய்யினும் விந்திறக்கம் காணாது 
தம்பிக்கும் . உடலினை அழகுடைய தாகச் செய்யும் . 


வேம்புக் கற்பம் 
319. சஞ்சீவி யாகும்நூ றாண்டின் வேம்பை 

சதைப்பட்டை வெட்டிவந்து நிழலு லர்த்தி 
துஞ்சீவி யிடித்துச்சூ ரணமே செய்து 

சுத்தமாங் கருங்குன்றி சாறு வாங்கி 
பஞ்சீவி ஐந்துவிசை பாவகமேப் பண்ணி 

பருதி முன்னே பரப்பியே வடிகட்டிக் கொண்டு 
நஞ்சீவி கற்கண்டு நாலிலொன்று சேர்த்து 

நலமாக மண்டலந்தான் கொண்டி டாயே . 
320. கொண்டிட்டால் வைரம்போ லிறுகுந் தேகம் 

குறிப்பாகக் கண்ணிரெண்டுஞ் சிவப்பு மாகும் . 
முன்றிட்டால் ஊழ்வினைப் பயனும் போகும் 

முகாந்தமாங் கற்பவரை உருகுந் தேகம் 
நன்றிட்டால் நரம்பதுவு முறுக்கு மாகும் 

நரைதிரையு மாறியே ஞான முண்டாம் 
உன்றிட்டால் யோகத்தி லுறுதி யாகும் 
ஒருகாலுஞ் சாவுயில்லை உண்மை தானே . 


( 89 ) 


( 90 ) 

- ( போ.க.வி ) 


321. ஆமப்பா யிதுகடந்த நூற்றாண்டின் வேம்பை 

அப்பனே பட்டையைத்தான் வெட்டிவந்து 
ஓமப்பா மேல்தோலை சீவிப் போட்டு 

உத்தமனே நிழலுலர்த்தா யுலர்ந்த பின்பு 
தாமப்பா யிடித்துநன்றாய் சூரணமே செய்து 


133 


மூலிகைக்கற்பங்கள் 


( 20 ) 


சாதகமாய்க் கருங்குன்றிச் சாறு வார்த்து 
தேமப்பா வேழுதரம் பாவனையே செய்து 

திறமாக நிழலுலர்த்தா யுலர்த்தி டாயே . 
322. உலர்ந்தபின்பு யெட்டிலொன்று கற்கண்டு கூட்டி 

உத்தமனே யிருநேரங் கழஞ்சு கொண்டால் 
மலர்ந்து நின்று அலையாமல் மண்ட லந்தான் 

மைந்தனே வைரம்போ லிறுகுந் தேகம் 
கலந்துநின்ற நாடியெல்லா முறுக்கு மேறிக் 

கண்துலக்க முண்டாகி யழுந்துந் தேகம் 
நலந்திகழும் நரைதிரைகள் பலமுங் கெட்டு 
நமனுக்கு நமனாவாய் நன்றாய்ப் பாரே . 


( 21 ) 


- ( கா.க ) 


323. போமப்பா யிதுகடந்த பின்பு நீதான் 

புகழ்பெறவே நூறாண்டின் வேம்பைப் பார்த்து 
ஆமப்பா பட்டையைத்தான் வெட்டி வந்து 

அப்பனே நிழலுலர்த்தா யுலர்த்திப் பின்பு 
தாமப்பா யிடித்துநன்றாய்ச் சூரணமே செய்து 

கரிசாலை மல்லிகையின் சாறு வார்த்து 
தேமப்பா ஏழுதரம் பாவனையே செய்து 
சிறப்பாக வெருக்கடித்தூள் கொண்டிட்டாயே . 


( 278 ) 


324. கொண்டிடவே அனுபான வகையைக் கேளு 

குறிஞ்சித்தே னதிற்குழைத்து நாற்பது நாட் கொள்ளு 
விண்டிடவே அந்திசந்தி கொள்ளு கொள்ளு 

மெய்யெல்லாங் கருங்காலி வைர மாகும் . 
துண்டிடவே நரைதிரைக ளெல்லாம் போகுஞ் 

சுக்கிலந்தான் மேலிறுகிக் கீழோ டாது 
கண்டிடவே யாறுதலம் வெளியாய்க் காணுங் 
காலனுமே அஞ்சிடுவான் காணு காணே 


( 279 ) 
- ( போ . சூ . எ ) 


134 


சத்தியபாமா 


கருவேம்புக் கற்பம் 
325. உண்மையாய்க் கருப்பாக வேம்புண் டாக்கி 

உகந்துமே மண்டலந்தான் கொண்டா யானால் 
வெண்மையாஞ் சடமதுவுங் கருவண்டு போலாம் 

மேனியினில் ரோமமெல்லாம் நிமிர்ந்தெழும்புந் 
தண்மையாய் தான்தானுங் கற்பாந்த காலம் 

சமாதியிலே யிருக்கலாந் தளுக்காய்க் காணும் 
எண்மையா யிருந்தாயானால் 
ஏறுகின்ற கதிர்போல யிருக்கும் பாரே . 


( 91 ) 

- ( போ.க.வி ) 


சர்க்கரை வேம்புக் கற்பம் 


326. காணவே மலைதோறுஞ் சர்க்கரைவேம் புண்டு 

காய்தின்றால் கற்கண்டு போலே தோணும் 
பூணவே யிலைதின்றால் மண்டலத்திற் சித்தி 

புகழான காய்தின்றால் பட்சத்திற் சித்தி 
தோணவே பட்டைதின்றால் வாரத்திற் சித்தி 

துடியான பழந்தின்றால் மாதத்திற் சித்தி 
ஆணவே வேருண்டா லொருநாளிற் சித்தி 
ஆச்சரிய மிதுதேடி யறிந்து கொள்ளே . 


( 280 ) 
- ( போ . சூ . எ ) 


327. நன்றான வேம்பிலே சர்க்கரைவேம் புண்டு 

நலமான யிலைதின்றால் சர்க்கரைபோற் றோன்றும் 
பன்றான யிலைதின்றா லொருநாளில் சித்தி 

பாங்கான காய்தின்றால் சாமத்திற் சித்தி 
யொன்றான பூவுண்டாற் கடிகையிலே சித்தி 

உத்தமனே வேரென்றால் மூர்ச்சை யாகுங் 
குன்றான பட்டையுண்டாற் சட்டை கக்குங் 
கொள்ளுகின்ற பேர்களுக்கு லகுவு தானே 


( 22 ) 


- ( கா . க ) 


135 


மூலிகைக்கற்பங்கள் 


( 92 ) 


328. பாரென்ற மலைதோறுஞ் சர்க்கரை வேம் புண்டு 

பட்டைதின்றால் கற்கண்டு போலே காணும் 
காரென்ற யிலைதின்றால் கரும்பு போலாங் 

காய்தின்றால் மாம்பழத்தின் ரசனை யாகும் 
வேர்தின்றால் கஸ்தூரி வாசம் வீசும் 

விதை தின்றால் மிக்கநெல்லிக் காய்போ லாகும் 
தூரென்ற சமூலந்தான் சூரணமே செய்து 

தனியாவின் பால்தனிலே சமத்தாய் உண்ணே . 
329. உண்ணவே மண்டலத்தில் கவன சித்தி 

யோகசித்தி லோகசித்தி உயர்ந்த சித்தி 
விண்ணவே வேர்தன்னில் சூதங் கட்டு 

மிக்கான யிலைதன்னில் நாகங் கட்டுங் 
கண்ணவே காய்தன்னில் செம்பு நீறுங் 

கடிய தோர் விதையிலே தாது கட்டும் 
பண்ணவே பட்டைதன்னில் உப்பு கட்டும் 

பாங்கையெல் லாம்யான்சொன் னபடிப் பாரே . 
330. படியான சர்க்கரையாம் வேம்பின் காயைப் 

பக்குவமாய் யிளம்பிஞ்சு பருவம் பார்த்து 
கடியாகத் திடிஞ்சுமே சாறும் வாங்கிக் 

காய்ச்சியே கொழுந்தன்னை தேய்திட் டாக்கால் 
எடியான அயந்தானு மேம் மாகும் 

ஏத்தமாம் நிச்சயமாய்ப் பார்த்த 
படியான 

சொன் னேனே 


( 93 ) 


( 94 ) 

- ( போ.க.வி ) 


சிவனார் வேம்பு கற்பம் 


331. இறுகுமே சிவனார்தன் வேம்பி னோடு 

ஏத்தமாம் வாலுளுவைச் சமனாய்க் கூட்டி 
நறுகுமே யிடித்துறையப்புடத்தில் தைலம் 
நலமாக வாங்கியே வைத்துக் கொண்டு 


136 


சத்தியபாமா 


( 101 ) 


திருகுமே சீரகமுஞ் சர்க்கரையும் போட்டு 

திரமாகக் கலக்கியதில் வைத்துக் கொண்டு 
கருகுமே கால்கழஞ்சு அந்தி சந்தி 

கனமான மண்டலத்தால் கொண்டி டாயே . 
332. கொண்டிட்டால் வாதபித்தங் கபத்தை சாடும் 

கெடியான தாதுவெல்லாம் பருத்து ஏக்கும் 
கண்டிட்டார் கோடிரவி காந்தி யில்லை 

காலுரக்கும் மெத்ததூரம் நடந்திட் டாலும் 
தண்டிட்டார் சமாதிக்குள் ளிருந்தால் கேளு 

சாங்கமாங் கரைப்புண்டாந் தளர்ச்சி யில்லை 
விண்டிட்டார் சரசோதி நிர்த்தஞ் செய்வாள் 
வேதாந்தம் பார்த்துநித்தம் வரவிடாயே . 


( 102 ) 
- ( போ.க.வி ) 


( 27 ) 


333. போனபின்பு பின்புமொரு கற்பங் கேளு 

புகழ்ந்து நின்ற சிவனார்தன் வேம்பி னோடு 
ஆனபின்பு வாலுளுவை வித்துங் கூட்டி 

அப்பனே சமனாகக் கூட்டிக் கொண்டு 
தானபின்பு யிதையிடித்துப் புடத்தில் தைலஞ் 

சாதகமாய் வாங்கியல்லோ யெடுத்துக் கொண்டு 
ஆனபின்பு சர்க்கரையுஞ் சீரகமும் போட்டு 

யிதமாக கலக்கியதை வைத்துக் கொள்ளே . 
334. வைத்ததொரு தைலத்தை தினந்தோறும் மைந்தா 

வாகாக கால்கழஞ்சு வுண்டு வாநீ 
நைத்ததொரு மண்டலமே உண்டா யானால் 

நலமான தாதுவெல்லாஞ் சுத்தி யாகும் 
கைத்ததொரு பித்தமறுங் கபத்தைச் சாடும் 

கனகம்போல் தேகமுமாம் கண்டு கொள்ளு 
மெய்த்ததொரு சரசோதி நிர்த்தனஞ் செய்வாள் 
வேதாந்த சாரமெல்லாம் வெளியாய்ப் போமே . 


( 28 ) 


- (ச.க.நூ ) 


மூலிகைக்கற்பங்கள் 


137 


( 293 ) 


335. ஆமப்பா இதுகடந்து சிவனார் வேம்பு 

அப்பனே யிடித்துநன்றாய்ச் சூரணமே செய்து 
தேமப்பா வாலுளுவை சரியாய்க் கூட்டிச் 

சிறப்பாக கரந்தைச்சார் வார்த்த ரைத்து 
தாமப்பா வில்லைபண்ணி நிழலுலர்த்திச் 

சாதகமாம் பூப்புடத்தில் தைலம் வாங்கி 
வாமப்பா முக்கழஞ்சு அந்தி சந்தி 

மறவாதே மண்டலமுங் கொண்டிடாயே . 
336. கொண்டிடவே குஷ்டமெல்லாம் போகும் பாரு 

கூறான சரீரத்தில் வாசம் போகும் 
விண்டிடவே விஷகடிக ளெல்லாம் போகும் 

மேனியுமே மாந்துளிரி னிறமு மாகுங் 
கண்டிடவே கன்னியர்கள் வசம தாவார் 

காரியமா மைம்புலனை யறுத்துச் சாடுந் 
தூண்டிடவே யாசையுற்றால் காயசித்தி போகுந் 
தூஷித்துக் கன்னியைத் தான் தொடலா காதே . 


( 294 ) 
- ( போ . சூ . எ ) 


வேம்புக் கற்பம் 


நூறாண்டின் வேப்பம்பட்டையை வெட்டி உந்து நிழலில் உலர்த்திக் 
கொள்ளவேண்டும் . பின்னர் , இதை இடித்துச் சூரணமாகச் செய்து கொண்டு , 
அத்துடன் கருங்குன்றிச் சாற்றைச் சேர்க்க வேண்டும் . இவ்வாறு ஐந்து 

சையளவு எடுத்துப் பாவகமாக செய்து கொண்டு , சூரிய ஒளியில் வைத்து 
வடிகட்டிக் கொள்ள வேண்டும் . இதனை நாலில் ஒரு பங்கு கற்கண்டுடன் 
உட்கொள்ள வேண்டும் . 


உண்ண வேண்டிய கால அளவு : ஒரு மண்டலம் 


அனுபானம் : கற்கண்டு 


விளைவுகள் : உடல் வயிரம்போல் உறுதியடையும் . கண்கள் இரண்டும் 
சிவப்பு நிறமாகத் தோற்றமளிக்கும் . ஊழ்வினை துன்பங்கள் நீங்கும் . நீண்ட 


138 


சத்தியபாமா 


கால அளவு உடல் நிலைத்திருக்கும் . நரம்புகள் முறுக்கேறி உறுதியுடன் 
விளங்கும் . நரைதிரை நீங்கி ஞானம் கிடைக்கும் . யோகத்திற்கும் உறுதியாகும் . 
சாவு என்பது இல்லை . 

நூறாண்டு கடந்த வேப்பமரத்தின் பட்டையை வெட்டி வந்து , 
மேல் தேலைச் சீவி , நிழலில் உலர்த்திக் கொள்ள வேண்டும் . உலர்ந்தபின்பு, 
இடித்து நன்றாகப் பொடியாக்கிக் கொள்ள வேண்டும் . பின்னர் , 
அப்பொடியுடன் கருங்குன்றிச் சாறு சேர்த்து ஏழுமுறை பாவனை செய்து 
நிழலில் உலர்த்திக் கொள்ள வேண்டும் . அதனை எட்டில் ஒரு பங்கு 
கற்கண்டு சேர்த்து உட்கொள்ள வேண்டும் . 
உண்ண வேண்டிய கால அளவு : ஒரு மண்டலம் ( அந்தி , சந்தி ) 


உண்ண வேண்டிய மருந்தின் அளவு : ஒரு கழஞ்சு 
அனுபானம் : கற்கண்டு 
விளைவுகள் : உடலானது வைரத்தைப் போல உறுதியாகும் . நாடி முறுக்கு 
ஏறும். கண்பார்வை நன்றாகத் தெரியும் . நரைதிரைகள் அணுகாது . 

நூறாண்டு கடந்த வேம்பின் பட்டையை வெட்டி வந்து இடித்துத் 
தூளாக்கிக் கொள்ள வேண்டும் . கரிசாலை , மல்லிகை இவற்றின் சாறு வளர்த்து 
ஏழு முறை " பாவனை செய்து உட்கொள்ள வேண்டும் . 
உண்ண வேண்டிய கால அளவு : 40 நாட்கள் ( அந்தி , சந்தி ) 
உண்ண வேண்டிய மருந்தின் அளவு : வெருக்கடி 
அனுபானம் : குறிஞ்சித் தேன் .. 


விளைவுகள் : உடல் கருங்காலியைப் போன்று வலிமையானதாக மாறும் . நரை 
திரைகள் நீங்கும் . வந்து கீழோடாது தம்பிக்கும் , 6 தலங்களும் தெளிவாகத் 
தெரியும் . சாவு அணுகாது . 


கருவேம்புக் கற்பம் 
கருப்பு வேம்பை உண்டாக்கி , வேம்புக் கற்பம் செய்யும் முறையிலேயே 
கருவேம்புக் கற்பத்தையும் செய்ய வேண்டும் , 


139 


மூலிகைக்கற்பங்கள் 


உண்ண வேண்டிய கால அளவு : ஒரு மண்டலம் 


விளைவுகள் : உடலானது கருவண்டு போலாகும் . உடலில் உள்ள மயிர்கள் 
நிமிர்ந்து காணப்படும் . சமாதியில் இருக்கும் காலத்தும் உடல் பொலிவுடன் 
விளங்கும் . 


சர்க்கரை வேம்புக் கற்பம் 


சர்க்கரை வேம்பின் இலை , காய் , பழம் , வேர் இவற்றை உட்கொண்டால் 
முறையே ஒரு மண்டலம் , ஒரு பட்சம் , ஒரு மாதம் , ஒரு நாள் இவற்றில் 
சித்தியுண்டாகும் . பட்டையைத் தின்றால் வாரத்தில் சித்தி கிடைக்கும் . 

சர்க்கரை வேம்பின் இலை , காய் , பூ இவற்றைத் தின்றால் முறையே 
ஒருநாள் , ஓர் இரவு . ஓர் கடிகை இவற்றில் சித்தியுண்டாகும் . வேரைத் தின்றால் 
மூர்ச்சையாகும் . பட்டையைத் தின்றால் சட்டை கழன்று போகும் . 

மலைதோறும் சர்க்கரை வேம்பு கிடைக்கும் . இதன் பட்டையைத் தின்றால் 
கற்கண்டு போல இனிப்புச் சுவையுடன் இருக்கும் . இவையைத்தின்றால் 
கரும்பைப் போல இனிய சுவை உடையதாக இருக்கும் . காயைத் தின்றால் 
மாம் ! மச் சுவையுடன் இருக்கும் . வேரைத் தின்றால் கஸ்தூரி வாசனை வீசும் . 
விடையைத் தின்றால் நெல்லிக்காய் போல இருக்கும் . 

சர்க்கரை வேம்பின் சமூலத்தைக் கொண்டு வந்து உலர்த்தி . இடித்தபின் 
சூரணமாகச் செய்து கொள்ள வேண்டும் . இதனைப் பசும்பாலுடன் உட்கொள்ள 


வேண்டும் . 


உண்ண வேண்டிய கால அளவு : ஒரு மண்டலம் 


அனுபானம் : பசும்பால் 


விளைவுகள் : கவன சித்தி , யோக சித்தி , லோக சித்தி இவை கிடைக்கும் . 
வேரினால் சூதங்கட்டும் . இலையால் நாகம் கட்டும் . காயினால் செம்பு நீறும் . 
விதைத் தயிலத்தால் விந்து கட்டுப்பட்டு , கீழோடாதிருக்கும் . பட்டையினால் 
உப்புகட்டும் .. 

சர்க்கரை வேம்பின் காயை இளம்பிஞ்சு பருவத்தில் பறித்து வந்து . 
இடித்துச் சாறு எடுத்துக் கொள்ள வேண்டும் . 


140 


சத்தியபாமா 


சிவனார் வேம்புக் கற்பம் 


சிவனார் வேம்போடு வாலுளுவையை ( வித்து ) சமமாகச் சேர்த்து , நன்கு 
இடித்து , புடமிட்டு , தைலமாக்கிக் கொள்ள வேண்டும் . இத்தைலத்தில் சீரகம் , 
சர்க்கரை இரண்டையும் சேர்த்துக் கலக்கிக் கொள்ள வேண்டும் . 


உண்ண வேண்டிய கால அளவு : ஒரு மண்டலம் ( அந்தி , சந்தி ) 


உண்ணவேண்டிய மருந்தின் அளவு : கால் கழஞ்சு 


விளைவுகள் : வாத , பித்த , கபம் இவற்றால் வரும் தொல்லைகள் நீங்கும் . 
விந்து விருத்தியாகும் . கனல் உண்டாகாது , நீண்ட தூரம் நடந்தாலும் துன்பம் 
உண்டாகாது . தளர்ச்சி ஏற்படாது . 


சட்டை முனி கற்பம் நூறில் இதே செய்முறையே கூறப்பட்டுள்ளது . 
எனினும் பலன்கள் கூறுமிடத்துச் செய்திகள் விடுபட்டுள்ளன . தேகம் 
பொன்போலாகும் என்ற செய்தி சிறப்பாகக் கூறப்பட்டுள்ளது . 

சிவனார் வேம்பைக் கொண்டு வந்து , இடித்துச் சூரணமாகச் செய்து 
கொள்ள வேண்டும் . அதனுடன் சமபங்கு வாலுளுவையைச் சேர்த்துக் 
கொண்டு , கரந்தைச் சாறு சேர்த்து நன்றாக அரைத்துக் கொள்ள வேண்டும் . 
அரைத்துக் கிடைக்கும் விழுதில் வில்லைகள் செய்து கொண்டு நிழலில் 
உலர்த்தியெடுக்க வேண்டும் . பின்னர் பூப்புடத்தில் வைத்துத் தைலமாக்கிக் 
கொள்ள வேண்டும் . 


உண்ண வேண்டிய கால அளவு : ஒரு மண்டலம் ( அந்தி , சந்தி ) 


உண்ண வேண்டிய மருந்தின் அளவு : முக்கழஞ்சு 


விளைவுகள் : குஷ்டமெல்லாம் போகும் . உடலில் உண்டாகும் நாற்றங்கள் 
நீங்கும் , விஷக்கடிகளால் உண்டாகும் துன்பங்கள் போகும் . உடல் மாந்துளிரின் 
நிறம் போன்று சிவந்து தோன்றும் . கன்னியர்கள் வசமாவார்கள் . 


: 


நீக்க வேண்டியவை பெண் போகம் கூடாது . அவ்வாறின்றி ஆசை 
கொண்டால் காயம் சித்தியடையாது . 


| 


141 


மூலிகைக்கற்பங்கள் 


பஞ்சமூலிக் கற்பம் 


337. விழலாகப் போகாமல் கரிசாலை கரந்தை 

மிக்கான பொற்றலையும் நீலிவல் லாரை 
பழலாகப் பாக்களவு பாலில் கொள்ளு 

பாங்கான மண்டலந்தா னுண்டா யானால் 
கழலாக காயந்தான் ஆயிரத்து எட்டு 

கனகம் போல் சடந்தானும் கனிந்து மின்னும் 
மழலாக வார்த்தையது கின்னரத்தின் ஒலியாம் 
மகத்தான வாசியுமே யிறுகும் பாரே . 


( 100 ) 

- ( போ.க.வி ) 


- ( போ.க.வி ) 


கரிசாலை , கரந்தை . பொற்றலை , நீலி , வல்லாரை ஆகிய ஐந்து மூலிகை 
களையும் பாக்களவு பாலுடன் சேர்த்துக் கொள்ள வேண்டும் . 


உண்ண வேண்டிய கால அளவு : ஒரு மண்டலம் 


அனுபானம் : பால் 


: 


விளைவுகள் உடல் பொன் போல் மின்னும் . குரல் கின்னரத்தின் 
ஒலியைப்போல இனிமையுடன் விளங்கும் . மூச்சு இறுகும் . 


கருப்பு மூலிகைக் கற்பம் 


338 . 


..... 


மண்ணப்பா வேட்டயத்தில் செங்கொட்டை போட்டு 

வளமாக நீர்கட்டி அழுகப் பண்ணி 
பண்ணப்பா பிரட்டியதை யாற விட்டுப் 
பருவமுடன் பாத்திகட்டிப் பதிக்கக் கேளே . 


( 4 ) 


142 


சத்தியபாமா 


339. பத்திக்கிறது ஒருபக்கம் குமரி யப்பா 

பாங்காக நடுவேதான் நீலி வயக்கம் 
மத்திக்கிறது வல்லாரை கரிசாலைப் பாவும் 

மருவியதோர் பொற்றலையுங் கஞ்சாப் போடு 
வித்திக்கிறதோர் ஓமமிடு செருப்படையைப் போடு 

விளங்கிமுற்ற காய்த்தபின்பு விதையை வாங்கு 
முத்திக்கிறதோர் இப்படித்தான் முக்காலு மிட்டு 
உத்தமனே மூன்றுதரம் பயிரு பண்ணே . 


( 5 ) 


340. பயிரான மூன்றுதின மான பின்பு 

பக்குவங்கேள் சொல்லுகிறேன் பண்பாய் மக்காள் 
வயிரான பாலிலே கந்தகத்தை சுத்தி 

வாங்கியதை கல்வமிட்டு குமரி வார்க்க 
கயிரான மூன்றுநாள் ஆட்டு ஆட்டு 

கைமுறையாய் செருப்படையை மூன்றுநா ளாட்டு 
தயிரான பதத்திலே உலர்த்திப் போடு 
சாதகமாய் சாய்ந்தபின்பு யெடுத்து வையே . 


( 6 ) 


341. வைத்தபின்பு சூதத்தைக் கல்வத் திட்டு 

வாகாக கஞ்சாவும் ஓமம் சேரு 
ஒத்தபின்பு ஆறுநாள் ஆட்டு ஆட்டு 

உத்தமனே பொடியாகும் சூதந்தானும் 
நைத்தபின்பு உலரவைத்து யெடுத்துக் கொண்டு 

நாட்டுரெண்டுஞ் சமனாக சேர்த்துக் கொண்டு 
கைத்தபின்பு மிளகுவிட்டு குமரி யுண்ணு 

கைமுறையாய் யிருபதுநாள் உண்ணுங் காணே . 
342. காணப்பா யிதுகடந்தால் கரிசாலை யுண்ணு 

கைமுறையாய் மண்டலந்தான் கருக்குங் காயம் 
பூணப்பா யிதுகடந்து .... 

பொற்றலையும் வல்லாரை 
தோணப்பா சமனாக பாக்களவு பாலில் 


( 7 ) 


மூலிகைக்கற்பங்கள் 


143 


சுகமாக மண்டலந்தான் உண்ணு (உண்ணு ) 
ஆணப்பா காயத்தில் நரைதான் போகும் 
அழகான மன்மதன் போல் ஆவாய் தானே . 


( 8 ) 

- ( கொ.க.நூ ) 


( 70 ) 


343. பாரென்று கைகொடுத்து சித்தர் மெச்சும் 

பாங்கான கெவுனத்தே அழைத்துப் போவார் 
தாரென்று கருப்பாக்கி மூடு மிகையைத் தானும் 

சாதகமாய் இதன்பிறகு உண்டோ கற்பம் 
நேரென்று பூமியிலே குதியை வெட்டி 

நினைவாகச் செங்கொட்டை வெட்டிப் போட்டு 
தூரென்று முழஉயரம் பரப்பிக் கீழே 

சுகமாக கரம்பை மண்ணைக் கீழே போடே . 
344. போட்டதின் மேல் நீர் விட்டுக் காயாமல் கட்டு 
புகழான 

உருகிப் போகும் 
நீட்டவே சிறுகவதைக் கொத்திப் பார்த்து 

நேராக மண்கருத்த பதத்தைப் பார்த்து 
மூட்டதிலே முழுக்கொட்டை போட்டா யானால் 

மூதண்ட மாறுதிங்கள் பொருமி நிற்கும் 
காட்டதிலே சலம்விட்டு மேலேக் கிண்டி 
காயாட்டால் ஏழுதிங்கள் சோறு மாமே . 


( 71 ) 


345. ஆமப்பா வெட்டினதோர் கொட்டையானால் 

ஆசையில்லை மூன்றுதிங்கள் வித்தையெல்லாம் விடலாம் 
ஓமப்பா வெட்டாத கொட்டை யானால் 

ஒரெட்டுத் திங்களிலே வித்தையெல்லாம் போமே 
சோமப்பா வித்தென்ன தெளிப்ப தென்றால் 

செப்புகிறேன் நீலியொடு கரிசாலை கரந்தை 
தாமப்பா பொற்றலை வல்லாரை யோடு 
சாதகமாய் சிறியசெருப் படியும் போட்டே . 

( 72 ) 


1 . 


யிரண்டு முழ உயர மப்பா 2. மேலே . 


144 


சத்தியபாமா 


( 73 ) 


346. போடப்பா குமரிதன்னோ டோமம் தானும் 

புகழான நிலப்பனையும் கொல்லன் கோவை 
நீடப்பா திருமேனி வீழி தானும் 

நிலையான முறைமசக்கி சிவனார் வேம்பு 
ஊடப்பா கொடிவேலி யிதுக ளெல்லாம் 

ஒவொன்றாய் வரிசையுடன் பயிரே செய்து 
சூடப்பா தேவிபதம் பூசை பண்ணு 

சுணங்கலாய் மறந்துவிட்டால் பயிரா காதே . 
347. பயிரான மூலிகைதான் முதல்தரத்தில் கேளு 

பாங்காக கால்வாசி கருப்பே யோடும் 
அயிரான மறுதரத்தில் அரைவாசி கருக்கும் 

அப்பனே மறுதரத்தில் முக்கால் வாசி 
முயிரான மறுதரத்தில் முழுவாசி கருக்கும் 

மோசமில்லை கருப்பாகும் பெரியோர் செய்தார் 
மயிரான கருப்பாகும் சோதனையைச் சொல்வேன் 
மைந்தனே மனமகிழக் கண்டி டாயே . 


( 74 ) 


348. கண்டு கொண்ட சோதனைதான் கொக்கிறகு தானும் 

கைமுறையாய் முழுகறுப்பின் பன்னீருக் குள்ளே 
கண்டுகொள்ள பிரட்டியதைத் தேய்த்துப் பார்த்தால் 

சாதகமாய்க் காகத்தி னிறகே யாகும் 
உண்டுகொள்ள கழுவியதைத் தேய்த்தாலும் போகா 

உண்டவர்க்கு மயிர்கருக்கும் சம்சயமோ யில்லை 
பண்டு கொள்ள கால்கருப்பை முன்னேக் கொள்ளு 
பாங்கான அரைக்கருப்பை பின்னே கொள்ளே . 


( 75 ) 


349. கொள்ளப்பா அதன்பின்னே முக்கால் வண்ணங் 

கூசாமல் முழுக்கருப்பை சன்னித் தின்னு 
உள்ளப்பா சட்டையொன்று கழன்று போகும் 

உத்தமனே ரோமமெல்லாம் தும்பிப் போலாம் 
மெள்ளப்பா முந்திமுந்தி வல்லாரைக் கொள்ளு 


மூலிகைக்கற்பங்கள் 


145 


விளங்கியதோர் கரந்தைகொள்ளு கரிசாலை கொள்ளு 
நள்ளப்பா குமரிகொள்ளு ஓமங் கொள்ளு 
நலமான செருப்படியும் வீழி கொள்ளே . 

( 76 ) 
350. இருந்திட்ட மலைதோறும் சுந்தரா னந்தர் 

எல்லோரும் கருப்பாகச் செய்யு மார்க்கம் 
பருந்திட்ட குழிவெட்டி ரெண்டாள் மட்டும் 

பாங்காக அதுநிறைய செங்கொட்டை போட்டு 
வருந்திட்ட மண்போட்டு அதின்மே லய்யா 

வைத்தாரே கருநெல்லி கருத்த நொச்சி 
கருந்திட்ட கஞ்சாவும் கொடிவேலி யுந்தான் 

கைமுறையாய் வைத்தார்கள் கருப்பாய்ப் போச்சே . ( 79 ) 
351. கறுத்திருந்த மூலிகைதான் குகைதோறும் நிற்கும் 

கைமுறையாய் அதுகண்டு நடந்த பின்பு 
ஒறுத்திருந்த குளிகையிட்டு ஓடிச் சென்று 

உத்தமனே யவரவரைக் கேட்டு உண்ணு 
மறுத்திருந்து திருடாதே பொய்சொல் லாதே 

வாயாடித் திரியாதே நமக்குக் கொஞ்சம் 
பொறுத்திருந்த சட்டைமுனிப் பிள்ளை யென்றால் 
போகுமுன்னே கைகொடுத்துப் புகழ்செய் வாரே ( 80 ) 


352. புகழாக யிதன் பிறகு முண்டியை உண்ணு 

போக்கோடே சோதியோடு சுணங்க முண்ணு 
திகழாக சாம விருட்சஞ் சாயா விருட்சஞ் 

சாதகமாய்ச் சேர்ந்தோடும் பாவை யுண்ணு 
துகழாகச் சுரபியுண்ணு ரோம முண்ணு 

சொற்பெரிய எருமையுண்ணு பாலை யுண்ணு 
இகழாதே உன்மனையைக் கண்டு தேறி 
இவளுடைய நாதத்தின் கற்பங் கேளே , 


( 81 ) 


- ( ச.க.நூ ) 


146 


சத்தியபாமா 


353. தன்னியே மூலிகையைக் கருப்பு பண்ணச் 

சாதகமா யரைமட்டுங் குழிதான் வெட்டித் 
தெள்ளியே செங்கொட்டை ஒன்றிரண்டாய் வெட்டிச் 

சிறப்பாக முழவு சாம்பற் பரப்பி மேலே 
அள்ளியே கரம்பைமண் மேலே போட்டு 

அழகாக பாத்திகட்டி நீரை விட்டு 
நள்ளியே அழுகவிட்டு மூன்று திங்கள் 
நலமாகக் கொத்தியே யாறப் போடே . 


( 306 ) 


354. ஆறவிட்டு பதிப்பதற்கு விபரங் கேளு 

அழகான குமரியொடு ஓமங் கஞ்சா 
தேறவிட்டு வல்லாரைக் கரிய சாலை 

சிறப்பான செருப்படியும் நீலி வீழி 
ஏறவிட்டு பொடுதலையும் நொச்சி நெல்லி 

இதமான கரந்தையோ டூமத்தைத் தும்பை 
சீறவிட்டு கொல்லனுட கோவை வாழைச் 
சிறப்பாகப் பதித்துவைத்து தண்ணீர். வாரே . 


( 307 ) 


355. வார்த்தல்லோ பயிராக்கித் தண்ணீர் வார்த்து 

வாகாகக் காய்ந்தபின்யு விதையை வாங்கிப் 
போட்டல்லோ முன்போலே செங்கொட்டையிட்டுப் 

புகழாக மறுபடிதான் விதையைப் போட்டுக் 
கோர்த்தல்லோ கோடிடத்தில் கொட்டை யிட்டுக் 

கொடுஞ்சுறுக்காய் விதையிட்டுப் பயிரைப் போடு 
ஏற்றல்லோ இப்படித்தான் நாலுதரம் போடு 

என்மகனே முழுக்கருப்பாம் மூவி தானே . 
356. தானென்ற மூலிகைதான் மலைகள் தோறுஞ் 

சாதகமாய் வைத்தாரே ரிஷிகள் சித்தர் 
வானென்ற கருப்புக்குப் பரிட்சை கேளு 

வாகாகக் கொக்கிறகு கொண்டு வந்து 
பானென்ற யிலைக் கசக்கி மேலே பூசப் 


( 308 ) 


மூலிகைக்கற்பங்கள் 


147 


பரிவான காகத்தி னிறகே யாகுங் 
கோனென்ற இலைதின்றால் காய சித்தி 
கொடுஞ்சுறுக்காய் கோடிவரை யிருக்குந் தானே . 


( 309 ) 
- ( போ.சூ.மெ ) 


357. கேட்டிடு மஞ்சள் கெடியான மூலிகை 

நாட்டிற் கரிசாலை நலமாய்க் கருப்பேற 
மாட்டிக் குழிவெட்டி யதிலேநல் மண்ணிட்டுப் 
பூட்டிடு செங்கொட்டை புகழாக வெட்டியே . 


( 40 ) 


358. வெட்டி பரப்பி மேலே முன் மண்போட்டு 

ஒட்டி விதையிட் டுறவாரு நல்லநீர் 
வட்டி முதலுந்தான் வளமா மரைவாசி 
கட்டி விதையைக் களர்மண்ணிற் கொட்டையே . 


( 41 ) 


( 42 ) 


359. கொட்டை தனைப்போட்டுக் கொட்டிப் பரப்பிட்டு 

சட்டையா முன்விதை தானே தனியிட்டு 
அட்டிய நீர்விட்டடைவா யருத்துநீ 

இட்டமாய் மூன்றாந்தர மிப்படிப் பண்ணே . 
360. மூணாந் தரத்தில் முழுகருப்பா மேலாம் 

ஆணான சித்தர்க ளங்கங்கு செய்வது 
வேண செடிகள் வெளுப்புக் கருப்பாகும் 
ஊணவே செய்தார் உத்தமர்தான் கேளே . 


( 43 ) 

- ( தி.மூ.க. ) 


துவாதேசி லேகியம் 


361. வரிசையாய்ச் சொல்லுகிறேன் ஆதி தொட்டு 

மகத்தான கற்பங்கள் கொள்ள வேண்டிப் 
பிரிசமாய் வாதபித்த சிலேற்பனந்தான் ,, 
பேய்க்கூத்தாய் பண்ணாமல் சூடேறாமல் 


148 


சத்தியபாமா 


பரிசத்தே உஷ்ணங்கள் பாய்ந்தே றாமல் 

பண்பான லேகியமொன்று சொல்லு றேன்கேள் 
உரிசைபெற செவ்விளநீர் படிதா னெட்டு 
உத்தமனே கற்றாழஞ் சோறு தானே . 


( 11 ) 


( 12 ) 


362. தானென்ற கற்றாழஞ் சோறு நாழி 

தாழைவிழ துச்சாறுப் படிதா னொன்று 
வேனென்ற திதினுள்ளே கற்பங் கேளு 

வெட்பூலா வேர்ப்பட்டை யாவாரை பஞ்சாங்கந் 
தேனென்ற யித்தியோடு அத்திப் பட்டை 

தேறுவிதை சூரிவிதை நிலத்தாலங் கிழங்குங் 
கோனென்ற குருவிஞ்சி குறுந்தொட்டி மூலம் 

குழிண்டா - னிலந்தையுடன் வில்லை வேரே . 
363. வில்லையிலே பழத்தோடு விளாம்பழத்தி னோடு 

மீறாமல் வகையொன்று பலந்தான் வீதம் 
யெல்லாலயிலே யிதுவெல்லா மிடித்துப் போட்டு 

யெட்டிலொன்றாய்க் காய்ச்சியதை யப்பால் நாழி 
தொல்லையில்லா துளசிச்சாறு படிதா னொன்று 

தூயகதலி பழச்சாறு படிதா னொன்று 
வல்லாரை புளியாரை யிஞ்சிச் சாறு 

வகையொன்று படியொன்று மாட்டு வாயே . 
364. மாட்டுவாய் துவாதேச லேகியஞ் சொல்வேன் 

மக்களே சீனிபலம் மூன்று பத்து 
தீட்டுவாய் பனைவெல்லம் பலந்தான் பத்து 

செங்கரும்பின் வெல்லமது பலந்தான் பத்து 
மூட்டுவாய் கரைத்தேதான் 2 அயச்சட் டிக்குள் 

மோகமாய் வடிகட்டி யடுப்பி லேற்றி 
நாட்டுவாய் குழம்பான பாகு சேரில் 
நலமான அமிர்தசஞ் சீவி தானே . 


( 13 ) 


( 14 ) 


1 
. 


இலந்தை வேர் . 


2 . 


அயத்தாழி 


மூலிகைக்கற்பங்கள் 


149 


365. சஞ்சீவி பலம்பத்து அசுவ மூலம் 

தன் தூளாம் பலமொன்று நிலப்பனையின் கிழங்கு 
மிஞ்சாதே சூரணந்தான் பலந்தா னொன்று 

வெண்கருடப் பச்சைத்தூள் பலந்தா னொன்று 
அஞ்சாதி திரிக்கடுகு ஓமங் கல்நார் 

அரைப்பலந்தான் வகைவீதஞ் சீர . - தான் 
துஞ்சாதே வாலுளுவை கோஷ்ட்டங் காரஞ் 
சுகபேதி திரிபலையும் வசம்புங் கூட்டே . 


( 15 ) 


( 16 ) 


366. கூட்டுவாய் லவங்கமொடு யேலங் காயங் 

குக்கில்தா னிசபத்திரி பறங்கிப் பட்டை 
நாட்டுவாய் சாமிபூரம் விளங்கஞ்சிறு நாகப்பூ 

நாகபற்பம் லோகபற்பம் காந்த பற்பம் 
மூட்டுவாய் சுண்ணாம்பி னுப்பின் பற்பம் 

முலைப்பாலில் காய்ச்சியெடு உவர்ப்பூ பற்பம் 
ஆட்டுவா யமுரியுப்பும் சாதிக் காயும் 

அப்பனே சாதிப்பத்திரிகிராம்புத் தானே . 
367 . . தானேகே ளதிமதுரம் வெள்ளரியின் வித்து 

தருகோரோ சனையிதினோ டெல்லாங் கேளு 
மானேகேள் வகையொன்று கழஞ்சு ஒன்று 

மருள்கிழங்குத் தூள்பலமொன் றாகச் சேர்த்து 
ஆனெயிலே படியொன்று கூட விட்டு 

அப்பனே தேன்பதினெட் டிலொன்றே யிட்டு 
ஊணுறவே லேகியந்தான் பதத்தில் வாங்கி 

உத்தமனே பீங்கானில் வழித்து வையே . 
368. வையப்பா லேகியத்தை கன்னி மாதம் 

மகத்தான தசமிதுலா லக்கினத்தில் 
தையப்பா நிறத்தமிட்ட சிவனை நோக்கி 
சற்குருவின் பதம் போற்றி லேகியத்தை 


( 17 ) 


1. சாமிபூரம் . கெசாபுரம் . தேசாம்பூரம் , தேசபூரம் 


150 


சத்தியபாமா 


மெய்யப்பா விசுவாச மாக யெண்ணி 

விளங்கவே கழஞ்சுரெண்டு நேர மப்பா 
உய்யப்பா தினங்கொள்வாய் மண்ட லந்தான் 
உத்தமனே மூன்றுவகை நோயும் போச்சே . 


( 18 ) 


( 19 ) 


369. போச்சப்பா துவாதேச லேகி யந்தான் 

பூட்டியே தின்னாமற் கெட்டார் கோடி 
ஆச்சப்பா அபமிருந்து தட்டவே தான் 

அயகாந்த செந்தூரந் தன்னை செய்து 
வாச்சப்பா தின்னாமற் கெட்டோர் கோடி 

வாறாக பின்பு அறு சுவையை தள்ளி 
நீச்சப்பா கடினமென்று கெட்டோர் கோடி 

நிலைதப்பி முன்பின்னாய் நின்றோர் தானே . 
370. நின்றார்கள் கைதப்பி யிறந்தோர் கோடி 

நிலைகெட்ட குருவினிட மாய்வார் வண்ணம் 
சன்றான சற்குருவைக் காத்தா னாகில் 

நரசின்ன மல்லவடா - சூரன் சித்தன் 
ஒன்றான மனந்தானே ஒருமை யாகி 

உள்ளபடி யிருக்குமென்று சித்தந் தானே 
சென்றாடும் புத்தியினால் ஆன தாலே 
சிவயோக முரண்டுவந்து தெளியொட்டாதே . 


. 


( 20 ) 


371. ஒட்டாத மனக்குரங்கை சுழினைக் குள்ளே 

உத்துப்பா றாதவண்ணம் மூதிப்பா ரப்பா 
கெட்டாத வாசியிலே குளிகைப் போட்டு 

கனலெழுப்பாய் தோஷமது தடிபோல் புத்தி 
நிஷ்டையிலே லகிரிகொள்ள அபின் கஞ் சாவை 

நேராக வேர்வைசா ராயந் தன்னை 
கட்டாகக் கள்குடித்து முரடு பாய்ந்து 
கருவான மனதறிவைக் காணா வாறே . 


( 21 ) 


1 . 


ஞானி. 


மூலிகைக்கற்பங்கள் 


151 


372. காணாமல் திரியாமல் ஆசாரந் தன்னை 

காரணமாங் குருவாலே கண்டு தேறு 
வீணாகிப் போகாதே காய சித்தி 

வெதும்பவே - மனமுடைந்தால் கற்பங் கொள்ளு 
தோணார்கள் முதற்கற்பம் லேகி யந்தான் 

சொல்லாமல் மறைத்துவைத்தார் சித்த ரெல்லாம் 
வாணாலே கொண்டுபோகா வண்ணஞ் சொன்னேன் 

* ட்ட மாணாக்காள் சொல்லக் கேளே . 


( 22 ) 


( 23 ) 


373. சொல்லக்கே ளென்மகனே காய சித்தி 

சுகமாக பெறுதற்குப் புத்திக் கேளு 
அல்லக் கேள் துவாதேச லேகிய மென்று 

அதுக்குப்பே ரிட்டதென்ன வென்று கேளு 
வெல்ல கேள் புரியஷ்டஞ் சொன்னபடி கேட்கும் 

மீறுகின்ற மாத்திரையில் கடிகை யேறும் 
செல்லவே தசவாய்வின் ஆங்காரம் போகும் 

சித்தாந்த கிரிகையெல்லாஞ் சேரப் போமே . 
374. போமடா தசவாய்வு அஷ்த்திர வாய்வு 

புகழான மிகுந்தநாடி நாஷ வாய்வு 
சோமடா சலதோஷம் கபால வெட்டை - 

துயரமிட்ட மேகவெட்டை சலக்கழிச்சல் 
ஓமடா சயரோகங் கண்ணில் சூடு 

உஷ்ணமென்ற தாகமொடு சூலை யெல்லாம் 
ஆமடா சுரதோஷம் மூல ரோகம் 

அப்பனே தூக்கங்க ளணுகொட்டாதே . 
375. அணுகொட்டா அனுபோக பிசாசு தன்னை 

அப்பனே மனமெங்கும் பாய மாட்டாது 
அணுகொட்டா தென்ன சொல்வேன் ஆசைக்குள் 

ஆச்சர்யம் லேகியத்தின் அருமை மெத்த 
அணுகொட்டா தெமனாரை வெட்டிச் சாடும் 


( 24 ) 


1 . 


மனமுரைத்தால் . 


152 


சத்தியபாமா 


அயகாந்த செந்தூரம் லேகியத்தைக் கொள்ள 
அணுகொட்டா னரையுந்தான் மனமொன் றாகும் 
அப்பனே அயகாந்தஞ் சொல்லக் கேளே . 


( 25 ) 

- ( கொ.க.மு ) 


கற்பமுண்ணும்போது நேரிடுந்துன்பம் - சிந்து 


376 . தனனாந் தனதனனா - தான 

தத்த னாந்தான தனதனனா . 
அண்ணன் மாரே கேளீரோ - அந்த 
அஞ்சு திங்கள்படும் பாடதனில் 
என்னவென்று யானுரைப்பேன் - நல்ல 
இடிபோ லிடிகள் முழங்கிடவே 
மன்னர்மன்னர் கூடியல்லோ - நல்ல 
மல்யுத்தங்கள் வளர்ந்தது போல் 
தன்னுடலுந் தன்னதல்ல - விந்து 
தாமரைத் தண்ணீர்போல் தான்வருதல் 
சொன்னேன் படும்பாடு - இந்நூல் 
சூதென்றுந் தள்ளிட லாகாது 
உண்டால் தெரியுமதாம் - அமுரி 
உடலுக்குள் தொண்ணுற் றாறுவருமே 
சென்றா லுயித்தியங்காண் - மீளா 
சித்திர வதையிதை நீயறிந்து 
பண்டு பழகினதால் - பின்பு 

பாவை யாருடன் சேராதே . ( தனனாந் ) 
377 கண்டாலும் பேசாதே - மெத்த 

கடினமதாம் பேதி தாளாது 
நரம்பு எலும்புகளும் - மச்சை 
நாடி யுள்ள பசைகளும் போம் 
கரும்பு முறிந்ததுபோல் - அஸ்தி 
கட்டு தளர்ந்து விட்டு விடுங்காண் . 


( 1 ) 


மூலிகைக்கற்பங்கள் 


( 
2 
) 


துரும்பா இடுஞ்சடலம் - சொல்லுந் 
தூணை யெரித்தது போல்காணும் 
வருமே யனேகம்வினை - மட 
மாது மையல் கொண் டணுகாதே 
அந்தியினிற் கொள்வதற்கு - புளி 
சந்திக் கிடக்குது தானறிந்துந் 
தன்னைப்போ லிருக்குமதாங் - கற்பந் 
தானே யறிந்திடும் பேர்களுக்கு 
முன்னமேயான் சொல்லிவிட்டேன் - அந்த 

முக்கோண மாகிய கேசரியை ( தனனாந் ) 
378. அன்னம் போ லிளமயிலாள் - அந்த 

அம்பிகை பாதத்தை நம்பினேன்யான் 
என்னைப்போ லெளியவர்கள் - இனி 
எங்கெங்கு முண்டுபார் வையகத்தில் 
பதியில் விந்தீஸ்பரன் காண் - எந்தன் 
தாயோ பராபரை தானளித்த 
வேதியர் குலங்காணும் - பிரம 
நாதாந் தத்தி லவதரித்தோர் 
பேதா பேதங்கள் - எந்தன் 
சாதி பிரபல்ய மெவரறிவார் 
ஆறாந்தான திங்களிலும் - தேகம் 
அசதிகள் மெத்த வுறக்கமதால் 
மாறா ததுமயக்க - மங்க 
மாதித முமனல் தேகமதே . ( தனனாந் ) 


சா 


( 3 ) 


379. தேறா துடல்கூசுந் - தொண்ணுாற் 

றாறு கருவியுறுஞ் சோபதமாம் 
வேறாய்வெவ் வேறுபடுத்தி - மாது 
வேதனை போலுடல் வேசாறும் 
வீறுடன் பசி கோபங் - கனல் 


154 


சத்தியபாமா 


வேகம் மெத்த காணும் பூரணத்தில் 
கூறுட னறிந்துகற்ப - மதி 
கொண்டா லல்லோதேகக் கூறுகாணும் 
தேறுவது மேழுதிங்கள் - மாது 
செல்வ மயக்கங்கள் பொல்லாது 
பேறுபெற் றறிந்தோர்கள் - பிர்ம 
கற்பமதின் கூறு பிரபல்யமே 
யெட்டாந்தான திங்களிலு - மெத்த 
கொட்டாவி விட்டா லுயிர் போகும் 
பட்டால் தெரியவரும் - பாடு 
பட்டத னால்பாலை யாவது காண் . ( தனனாந் ) 


( 4 ) 


380 விட்டால் விந்து வெந்திடுங்காண் - வினை 

மீளாது காமக் குரோதத்தினால் 
கொட்டா ருலகருமே - மாது 
கேணி யோனிதனில் கேவலமாய் 
ஒன்பது காண் திங்களிலே - பின் 
னுபாய மதாகவுந் தேறவேணும் 
ஜென்மவினைப் பயன்போகுஞ் - சிவ 
யோகரா ஜாங்கச் செயல் காணும் 
பொன்போ லுடல் விளங்கும் - மாயப் 
போதனை கண்டவர் போய் மீளார் 
ஐம்பூத மாரறிவர் - மதி 
அப்பு அறிந்தோ ரவர்மாளார் 
பத்தாந்தான் திங்களிலும் - துயர் 
பாலன் படும்பாடு மெத்தவுண்டு 
கற்றார்கவி யார்காணியங் - கற்பங் 
காய சித்திபெற்றால் காலனில்லை . ( தனனாந் ) 


( 5 ) 


மூலிகைக்கற்பங்கள் 


381. வித்தால் விளைவுமுண்டு - மிக 

வேதனை மெத்த வெகுபாடு 
சாற்றா கிலும் பொறுக்காச் - சடஞ் 
சாக்காடு சாகா திருப்பது பார் 
உற்றா ருறவின்முறை - சுற்றத் 
தார்க ளொருதுணை யானறியேன் 
இதுக்கு மருந்ததுவும் - புவியில் 
எங்கு மில்லைகரு கண்டறியார் 
உதவா தினியறியேன் - கற்ப 
முண்டிடு வோர்மாற் றதுகாணும் 
இறவார் கதிர்மதியால் - சட 
மெண்சாணுடலும் வலுத்திடுங்காண் 
பரவச மாயளித்தோன் - ஜென்ம 
பாதகஞ் செய்தால் பறந்துவிடும் 
துரைராஜ யோகத்தினால் - துன்பஞ் 
சேராது கற்பச் சுகாதீதமே . (தனனாந் ) 


( 6 ) 


382. திங்கள் தச பத்தாச்சு பால னார்க்கு 

சிறுவனுமே பிறந்திட்டான் திங்கள் பத்தில் 
கங்கையணி சடையாரைப் போற்றி நித்தங் 

கருத்தாலு மெடுத்துலகில் செனித்தோன் காணான் 
மங்கையுடன் வாதாடி யமிர்தங் கொண்டு 

மனோன்மணிதன் பாதமற வாமல் போற்றி 
அங்கிருந்தே வண்மையெல்லா முரைப்பேன் காணும் 
ஆதிகுரு பாதமற வாமல் தானே . 


( 7 ) 


383. மூலமெனும் வச்சிரப்பை வீட்டுக் குள்ளே 

மூங்கில் முளை போலதுவுங் கார சாரம் 
வாலையருளாலமைந்த வாறு தன்னால் 

மதிரவியுங் கூடியது மிரண்டு ஆண்டில் 
பாலனது போல்ஜெனித்துப் பிறவியாகி 


156 


சத்தியபாமா 


பத்துதிங்கட் குள்ளுஞ்சிறு பால னாகி 
தூலமிந்த மூலமதி லுதிர்த்த வன்மை 
சொல்வேனினி காயம்வந்த சூக்ஷ மாண்டே 


( 8 ) 


- ( ஞா.வெ ) 


384. பிறந்திடுங் கற்பந்தான் பேறாகத் தின்கையில் 

கறந்திடும் வாமமும் கடுமலமே போக்கும் 
முறந்து வழலையு முன்பித்தமும் நீக்கித் 
திறந்து புளியுப்பைத தின்றிடாத் தியானியே . 


( 14 ) 

- ( தி.மூ.க ) 


385. காணப்பா காயகற்பம் கொள்ளும் போது 

கைமுறையாய் காட்டுகிற வரிசை சொல்வேன் 
தோணப்பா கொள்ளையிலே மயக்கம் தாகம் 

சொல்பெரிய உடல்நோவு வருத்த மாகில் 
வீணப்பா யென்றுவிட்டோர் கோடா கோடி 

விதியளவோ மதியளவோ வினையளவோ காணேன் 
ஊணப்பா விண்டு சொல்லார் நூலின் தோஷம் 
ஒருமொழியாய் உனக்குசொல்லாத் கோஷந் தானே . ( 11 ) 


- ( ச.க.ந 


386. நிசமான கற்பங்கள் கொள்ளும் போது 

நீக்கான சடத்திற்கு வருத்த மேது 
கசமான கற்பத்தைத் தின்று கொண்டு 

காயத்தில் நோவெல்லாம் தீர்ந்த பின்பு 
புசமான பெண்ணோடே புணர்ச்சி செய்தால் 

பேரான சயரோகம் சண்ணும் பாரு 
பசமான கற்ப முண்டோன் பததியத்தை விட்டு 
பயறோடு பழவகைகள் தின்றார் கேளே . 


( 47 ) 

- ( போ.க.வி ) 


மூலிகைக்கற்பங்கள் 


157 


387. முறிந்துபோம் மூத்திரத்தின் தோஷம் போகும் 

முயற்சியாய்க் கற்பமெல்லா மிப்படியே கொள்ளு 
தெரிந்துகொள்ளு நூறாண்டின் வேப்பம் வேரில் 

நுணுக்கமாய்ப் பாத்திரந்தான் பண்ணிக் கொள்ளு 
கரிந்துபோங் காந்தமென்ற பாத்திரமு மாகுங் 

கானிந்த பாத்திரம் பால் நெய்தே னுக்காம் 
வெரித்து போம் கற்பங்கள் தின்னும் போது 
வெட்டையே மேற்கொண்டால் விபரங் கேளே . 


( 109 ) 


( 110 ) 


388. கேளுநீ தேத்தாம்வேர் பாத்தி ரந்தான் 

கிளர்ந்தெழுந்து அமுரிக்குள் வைத்துக் கொண்டு 
மாளுநீ வேம்பினது பாத்தி ரந்தான் 

மருந்தென்ற நெய்தேனுக் காகு மாகுங் 
காளுநீ யிந்தமுறை தப்பாமல் நின்று 

சத்தியமாய்க் கற்பமதைத் தாக்கி உண்ணே . 
389. உண்ணவே கற்பத்தில் காந்தி கொண்டால் 

உயர்கின்ற மயக்கமொடு கோப தாபம் 
உண்ணவே மூர்ச்சையொடு சுரங்கள் கண்டால் 

மூர்க்கமாங் கஷாயமென்று சொல்லக் கேளு 
தண்ணவே தாளிசபத் திரியுஞ் சுக்கு 

தனிப்பான துரமோடு சீர கந்தான் 
துண்ணவே சிறுதேக்கு கற்கண் டோடே 

சிறப்பாக வகைக்குகால் பலமே கூட்டே . 
390. கூட்டியே நீர்விட்டு யெட்டி லொன்றாய்க் 

குருகவே காய்ச்சியே பாத்திரத்தி லுண்ணு 
மாட்டியே மயக்கமொடு தாப சோபம் 

வருத்தமாஞ் சேற்றுமமுஞ் சுரங்கள் மூர்ச்சை 
ஏட்டியே காய்ச்சலொடு எரிஅழுத்தி 

இனிமையாம் வயிற்றுவலிப்பு எல்லாம் தீரும் 
மாட்டியே பஞ்சகற்பம் தேய்த்து வைத்து 
மருந்தென்ற நீர்தன்னில் முழுகிப் போடே . 


( 111 ) 


( 112 ) 


5 


158 


சத்தியபாமா. 


391. முழுகவே பற்படாகம் ... கந்தான் 

முதிராத மருந்திலையும் பழம்பாசி கூட்டு 
கழகவே செம்பருத்தி யிலைதன் னோடு 

நற்குளத்தில் எரியென்ற யிலையு மாகும் 
உழகவே ஓரிலைத்தா மரையின் வேரும் 

முத்துசெம் பாகந்தண் ணீரில் போட்டு 
கழுகவே வென்னீரில் முழுகிப் போடே 
காந்தியெல்லாந் தணிந்துவிடுங் கற்ப முண்ணே . 


( 113 ) 

- ( போ.க.வி ) 


i 


பத்தியம் 


392. நிலைக்கவே காயசித்தி பண்ணும் போது 

நேராக வொருபொழுது போசனந்தான் 
மலைக்காமல் பச்சையரிசி பயறுங் கூட்டி 

வாகாக அமுதுசெய்து சர்க்கரைதே னுடனே 
குலைக்காமல் வொருபொழுது அமுதம் கொண்டு 

குணமாக முப்பழமும் பாலுங் கொண்டு 
கலைக்காமல் கற்பமதைக் கொண்டால மைந்தா 
காயசித்தி உறுதியடா கருதிப் பாரே . 


393. பாரப்பா யின்னமொரு முறையுங் கேளு 

பால்தனிலே பச்சரிசி பாகம் பண்ணி 
நேரப்பா சர்க்கரையுந் தேங்காய்ப் பூவும் 

நேராகப் போட்டுநன்றாய்ப் பதமாய்க் கிண்டி 
தேறப்பா கனிவகையும் கூடச் சேர்த்து 

திறமாக வொருபொழுது அமுது கொண்டு 
காறப்பா கற்பமது கொண்டா யானால் 
காயமதில் அஷ்டமா சித்து மாமே . 


159 


மூலிகைக்கற்பங்கள் 


394. சித்தென்ன தேகமது யிறுகி னல்ல 

சிவசிவா தேகமது பரமானந்தம் 
பத்தென்ன மனதுரிமை யாக வேண்டும் 

பலருசி தேடினதால் பலனே துண்டு 
கத்தென்ன கருமானங் குருவால் பற்று 

கருத்தோடே அனுபவத்தால் காணுஞ் சித்து 
செத்தென்னே அதன்பிறகு யென்ன காணுஞ் 
சிவசிவா தேகமெல் லா சிவன்கூறோமே . 


395. கூறான யின்னமொரு பாகங் கேளு 

குணமாக அமுதுபடி வாங்கி மைந்தா 
நேராக துவரையுட பருப்புங் கூட்டி 

நீர்தனிலே அமுதுசெய்து நினைவாய்க் கேளு 
சோறாகும் பருவமதில் தேங்காய்ப் பூவும் 

சுகமாகச் சர்க்கரையும் நெய்யுங் கூட்டி 
சேராகக் கிண்டி நன்றாய் ஆற வைத்தால் 
சிக்கெனவே யிறுகிநல்ல பதமாம் பாரே . 


396. பதமான அமுதையெடுத்து வொருபோ துண்ணு 

பக்குவமாய் யதன்பிறகு கற்பம் கொள்ளு 
மதமான மதங்களெல்லா மடங்கி நல்ல 

மகத்தான தேகவச்சிர காய மாகும் 
விதமான அஷ்டசித்தும் செய்ட்டு மாடும் 

விவேகமது தான்வளரும் விசித மாகும் 
அதமான மனவுறுதி யகன்று போகும் 
அரகரா அம்பரத்தின் அருள்காண் பாயே .. 


397. காணப்பா அமுதுபடி சமைத்துக் கொண்டு 

கருத்துறவே கட்டுமுப்பூ தொட்டுக் கொண்டு 
பேணப்பா வொருபொழுது அமுதம் கொண்டு 
பிலமான கற்பமது கொண்டால் மைந்தா 


160 


சத்தியபாமா 


தேணப்பா அமிர்தமது கசிந்து காணும் 
தெவிட்டாத அமிர்தத்தைப் பானம் பண் 

ணு 
பூணப்பா குருபதத்தைத் தொழுது கொண்டு 
பொல்லாத மாய்கையெல்லாம் போக்கு போக்கே 


398. போக்காதே அமுதுபடி அதனோ டொக்க 

புதிதான யேலரிசி பொடித்துப் போட்டு 
வாக்காக அமுதுசெய்து வெல்லத் தோடு 

வலமாக வொருபொழுது கொண்டா லப்பா 
தாக்கான சடலமது வலுத்துப் போகும் 

தன்மையுடன் கற்பமது சார்ந்து கொண்டால் 
நாக்கான அமிர்தமது சொலிக்கும் பாரு 
நரைதிரைகள் தானொழிந்து நலமாம் பாரே . 


399. நலமாக யின்னமொரு பாகங் கேளு 

நல்லதொரு அமுதுபடி வாங்கி மைந்தா 
பிலமாக சீரகமும் சுத்தி பண்ணி 

பொறுமையுட னிரண்டுவொன்றா யமுது செய்து 
குலமான வெல்லமதைத் தொட்டுக் கொண்டு 

கூர்மையுடன் வொருபொழுது அமுதம் கொண்டால் 
தலமாத பித்தமெல்லாம் பிரண்டு போகும் 
தரணிதனில் மன்மதன்போ லாவாய் பாரே . 


400. பாரப்பா அமுதுபடி கொழிய லாகப் 

பக்குவமாய் தானெடுத்து வைத்துக் கொண்டு 
வாரப்பா கிராம்புதனைக் கிஷாயம் பண்ணி 

வகையாக கிஷாயமதில் அமுது செய்து 
சேரப்பா சர்க்கரையைத் தொட்டுக் கொண்டு 

திறமாக அமுதுகொண்டால் தேக வச்சிரங் 
காரப்பா மூலமென்ற தெல்லாம் போகுங் 
கட்டாக கற்பமுறை ஒன்றைத் தேரே . 


161 


மூலிகைக்கற்பங்கள் 


401. தேர்ந்தபின்பு யின்னமொரு பாகங் கேளு 

திரமாக பருத்திவிதைப் பாலும் வாங்கி 
சார்ந்துசம்பா அமுதுபடி சமைக்கும் பொழுது 

சர்க்கரைதே னூட்டி நன்றாய்ப் பாகம் செய்து 
கூர்ந்துமிக உதயத்தில் கொண்டால் மைந்தா 

கொண்டதொரு மேகமெல்லா மற்று நல்ல 
ஓர்ந்துமிக வீரியந்தா னதிக மாகும் 
உண்மையான தாதுவெல்லாம் பிலக்கும் பாரே . 


402. பாரப்பா கம்பினோடு தினையும் கூட்டி 

பக்குவமாய்ப் பால்தனிலே பாகம் செய்து 
காரப்பா யின்புடனே அமுது கொள்ளு 

கலங்காமல் வொருபொழுது கொண்டால் மைந்தா 
நேரப்பா சதையிலுள்ள பித்த நீர்கள் 

நீங்கிவிடும் தேகமது குளிர்ச்சி யாகும் 
வீரப்பா செய்யாமல கற்பம் கொள்ளு 
வீறடங்கி தேகவச்சிர காய மாகும் . 


403. காயமென்ற காயமொன்று சொல்லக் கேளு 

கனமான திரிகடுகு வோமம் கூட்டி 
நேயமுடன் வறுத்திடித்து பொடியே செய்து 

நினைவாகச் சட்டியொன்று காய வைத்து 
தாயகமாய் கருப்பட்டி யதனில் போட 

தப்பாமல் உருகியது குழம்பாய் நிற்கும் 
ஞாயமுடன் பொடித்தூவிக் கிண்டும் போது 
நலமாக மெழுகுபதம் நன்றாய்ப் பாரே . 


404. ஆமப்பா மெழுகெடுத்து உதயந் தன்னில் 

அன்பாகக் கொண்டவுட னையா கேளு 
நாமப்பா சொல்லுகிறோம் உதரந் தன்னில் 

நளிருடனே மேகவெட்டை யற்றுப் போகுந் 
தாமப்பா கற்பமதுக் குறுதி யாகும் 


162 


சத்தியபாமா 


தனமான பித்தநீர் தானே போகும் 
காமப்பால் கொண்டவுட னுறுதி யாகும் 
கற்பூர வாசமதாய்க் காந்தி யாமே . 


- ( அ.வை.கா ) 


405. பாருமே கற்பம் பலபலவே தென்னில் 

ஆருமே கொல்ல வசையாது கற்றேகம் 
வாருமே யென்பார் மகத்தான சித்தர்கள் 
காருமே பத்தியங காட்டினார் பாலனே . 


( 33 ) 


( 34 ) 


406. பாலுடன் வெல்லம் பயறோ டரிசிநெய் 

போலுகைத் தின்பன பொற்கனி தேனுடன் 
மேல்பணி யார மிளகுபொன்னாங்காணி 

சீல்பெரும் யோகிகள் சித்தர்கள் பூசையே . 
407. புளிங்கறி கைப்புப் புலாலாட் டிறைச்சியும் 

களிம்பு சுண்ணாம்பு கடுகுள்ளி காரெண்ணெய் 
யளிம்பு லவண மாகா திவையொன்றும 

முளம்பெறு சித்திக்கும் யோகிக்கு மொவ்வாதே . 
408. யோகி முழுக வுறவாக நீராடல் 

பாகிய நெய்யாம் பலபல சித்தர்க்குத் 
தாகித்த தாகம் தனிப்பாலும் வெந்நீரு 
மாகி முழுக வகுத்த வழகென்னே . 


( 35 ) 


( 36 ) 

- ( தி.மூ.க ) 


பத்தியம் 


409. யோகமாம் புளியுப்பு எண்ணை சுண்ண 

முரிசெயா மாங்கிஷங்கள் மச்ச மாகா 
மோகமாம் மோரோடு கடுகு உள்ள 

முதிரான காரமொடு பெருங்கா யந்தான் 
போகமாம் பெண்தன்னிற் புணர்ச்சியோடு 


1 


மூலிகைக்கற்பங்கள் 


163 


பேரான நித்திரையும் சோம்பல் தள்ளி 
வாரமாம் வாசிதனை மரித்துக் கொண்டு 
மறவாமல் இரவுபகல் மனது உன்னே. 


( 2 ) 


( 3 ) 


410. உன்னியே பாலோடு நெய்யைக் கூட்டு 

ஒருசேரை சமைத்துண்டு ஒருபோ துண்டு 
பன்னியோ ராமாறு பாலைக் கொள்ளு 

பணியாரம் சிறுபயறு பழமுந் தேனாம் 
குன்னியே கோரக்கர் கற்ப மாகும் 

கொடிதான வஷ்துவொடு குக்கு டந்தான் 
வென்னியே வெள்ளாடு மரைமா னாகும் 

மிக்கதோர் காடைகவு தாரி யாமே . 
411. ஆமென்ற வாசினையாலுப்புத் தேடி 

அமுதமாய் கட்டியதோ குப்பைக் கூட்டு 
போமென்ற புளிமேலே ஆசை யானால் 

புளியாரை புளிநருணை சீயக்காய் கொழுந்து 
தேமென்ற நெல்லிக்காய் பசலிக் கீரை 

நித்தியமாய்க் கூட்டியே கற்ப முண்ணு 
ஆமென்ற பயறோடு யிளநீரும் கம்பு 

ஆகாது குளிர்ந்ததண்ணீர் தானும் காணே . 
412. காணவே தாம்பூலம் தின்ப தற்கு 

கற்பூரச் சிலைச்சுன்னம் முத்துச் சுன்னம் 
பானவே பவழதரிச் சுன்னம் பண்ணு 

பரிச்சுன்னம் அண்டத்தின் சுன்ன மாகும் 
தானவே தலை முழுக்குப் பசுவின் நெய்தான் 

தடவியே பசும்பயறு அரப்பாய் பண்ணு 
உண்ணவே பஸ்சத்துக் கொருகால் தானும் 
உத்தமனே முழுாக உண்மை காணே .. 


( 4 ) 


( 5 ) 


164 


சத்தியபாமா 


413. உண்மையாம் மிளகோடு மஞ்சள் நெல்லி 

உத்தனே கடுக்காயும் வேப்பம் வித்தும் 
தண்மையாம் சமமாக நிறுத்துக் கொண்டு 

தனித்துநின்ற ஆவின்பால் விட்டு ஆட்டி 
திண்மையாய் வெந்நீரில் முழுகிப் போடு 


விரைந்ததோர் பட்சத்தி லொருகால் தானே . 


( 6 ) 

- ( போ . .வி ) 


414. கேளப்பா சிறுகீரை பொன்னாங் காணி 

கெடியான புளியாரை மிளகு சீனி 
வாளப்பா பாசிப்பயறு கட்டியதோ ருப்பு 

வால்குறுவை சாதமடா பாலு மாகும் 
கேளப்பா மற்றொன்றும் கொள்ள வேண்டாம் 

குடிலமாய் தேகத்தைக் கெடுத்துப் போகும் 
வேளப்பா யிதுவரைக்கும் கைமுறைதா னாறும் 
விளம்பார்கள் சட்டைமுனி விளம்பி னாரே . 


( 50 ) 

- ( கொ.க.மு ) 


415. போகாம லிருப்பதற்குக் கற்பஞ் சொல்வேன் 

போக்கோடே உண்கையிலே நேர்மை கேளு 
வாகான புளியுப்பு எண்ணெய் சுண்ணம் 

மருவியதோர் மாங்கிஷங்கள் மோரு மாகா 
தாகாத கடுகுள்ளி காய மாகா 

சஞ்சாரஞ் செய்கின்ற பெண்ணு மாகா 
பாகான நித்திரையும் சோம்பலாகா 
பலசிந்தை விட்டுவிட்டு மூலம் பாரே . 


( 
1 
) 


416. பார்க்கையிலே உண்ணுகிறதோர் பத்தியத்தைக் கேளு 

பாலாகும் நெய்யாகும் பழமு மாகும் 
கார்க்கையிலே மிளகாகும் தேனு மாகும் 
கைமுறையால் வெல்லமுமாங் கஞ்சா வாகும் 


165 


மூலிகைக்கற்பங்கள் 


சேர்க்கையிலே பயிறாகும் பொன்னாங் காணி 

செப்பினேன் சிறுகீரை தின்ன லாகும் 
தோர்க்கையிலே தூதுவளை யிலைகா யாகும் 
சுகமாக உண்டுகற்பஞ் சோரப் பண்ணே . 


( 2 ) 

- ( கொ.க.நூ ) 


( 257 ) 


417. உண்ணவே கற்பத்துக்கு உறுதி கேளு 

உப்பாகாப்புளியாகாப் பெண்ணு மாகா 
கன்னவே துவற்பாகா மோரு மாகா 

காய்சிந்த நல்லெண்ணெய் சுண்ணாம் பாகா 
விண்ணவே நித்திரையுஞ் சோம்பலாகா 

வேறான மாங்கிஷங்கள் மச்ச மாகாப் 
பண்ணவே கடுகுள்ளி காய மாகாப் 

பலபலவாஞ் சிந்தையெல்லா மறுத்துத் தள்ளே . 
418. தள்ளியே உண்கிறப்பத் தியத்தைக் கேளு 

சார்வான நெய்யாகும் பாலு மாகும் 
மள்ளியே சிறுபயறு முருங்கை யாகும் 

அப்பனே வெள்ளாடு ஞானி யாகும் 
துள்ளியே தூதுவளை யிலைக்கா 

யிலைக்கா யாகுஞ் 
சுண்டெலியாங் கவுதாரி காடையாகும் 
பள்ளியே பழமாகுங் கஞ்சா வாகும் 
பழவெல்லந் தேனாகும் பான மாமே . 


( 258 ) 


419. ஆமப்பா சிறுக்கீரை யரைக்கீரை யாகும் 

அதிதமாம் புளியாரை நல்லாரை யாகும் 
போமப்பா பொன்னிநல்லாங் காணி யாகும் 

புளிப்பான நெல்லிக்கா யவரைக்கா யாகும் 
தேமப்பா வழுதலங்காய்ப் பீர்க்கங்கா- யாகுஞ் 

சிறப்பான முயலாகு மூர்க்குருவி யாகும் 
வாமப்பா மரையாகும் மானு மாகும் 
வகையாக இப்படித்தான் பத்தியமா யுண்ணே . 


( 259 ) 


166 


சத்தியபாமா 


420. உண்ணுறது ஒருசேரே அரிசி யப்பா 

உத்தமனே யொருபொழுது வெந்நீர் கொள்ளு 
பண்ணுறதோர் மருந்துகளிற் காந்தி கொண்டால் 

பசுவின்பால் இராப்பொழுது ஒருசேர் கொள்ளு 
விண்ணுறது உள்மூல வெளிமூலம் பாரு 

வேதாந்தப் பாலையைத்தா னித்தம் பூசி 
அண்ணுறது குருபதத்தை யடுத்து நித்தம் 
அடுக்கடுக்கா யுண்ணுகிற கற்பங் கேளே . 


( 260 ) 
- ( போ.சூ.மெ ) 


அபத்தியம் - சிந்து 
வயித்தியம் பாடுகிறே - னாண்டே கேளிர் 
வயித்தியம் பாடுகிறேன் . 


421. வயித்தியம் பாடுகிறே னுயித்திய மாகவுஞ் 

சயித்திய மாம்பித்த சாபபேசா பந்தீர 
பயித்திய காசமும் பாண்டு சோகையுஞ்சொறி 
பச்சை கிரந்திமாலை பறந்துவிட் டோடவும் . ( வயித் ) 


( 1 ) 


422. மூலப்புளி தனையும் முறைவாய்மை போலரைத்து 

முருட்டி யெடுத்துருட்டித் திரட்டிக்காலை மாலையுஞ் 
சாலவும் பித்தமுஞ் சோகைசயமு மதிதகாசந் 

தானெனும் பறந்தோடவு நானெனு முரைத்தேனாண்டே ( வயித் ) ( 2 ) 
423. சுக்குடன் வாதமடக்கி திப்பிலி ஓமத்துடனும் 

உக்கிரமதா முருக்கன் பூவதுஞ் சேர்த்தரைத்திவை 
பக்குவமாகிய காலை மாலையும் விடாமலுண்ண 
உக்கிரமதா கிநோய்க ளோடியும் பறக்குமாண்டே . ( வயித் ) ( 3 ) 


- 


424. அண்டவாதங்கள் வாய்வு அசீரணத்தால் பேதியு 

மையிருவாய் யரோசிகம திதமாய் கடுக்கு 
மண்டையிடியுஞ் சூலை கிரந்தி யரையாப்புடன் 
வாதமும் பித்தசேத்ம மாறிடுநோய்க ளாண்டையே . ( வயித் ) 


( 4 ) 


167 


மூலிகைக்கற்பங்கள் 


425. பூரணமாமது வைந்து புனிலாவது வைந்து 

பொறியாவது மைந்து புளியைந்துகாயைந்து 
ஆரணமாக வரைந்து அமுரிவிட் டரைத்துண்ண 

அலறியோடி வாளிக்கு மதிதநோய்க ளாண்டையே . ( வயித் ) ( 5 ) 
426. காரீயசெந் தூரந்தனில் கரியுப்பு தனைக்கூட்டு 

கருவா லரைத்துருட்டி காலையு மாலையுமுண்ண 
நாரியர் கர்ப்பத்தின்வாய்வு நடக்கும் பிரளயமோடி 

நமனென்ற திதநோய்கள் நாடியே பறக்குமாண்டே . ( வயித் ) ( 6 ) 
427. காலையி லிந்துப்புடனே கறியுப்பிட்டுப்பதுவுங் 

கடுக்கா யுடனரைத்து கலக்கி யமுரிதனில் 
ஞானமே கொள்ளவுங்குன்ம நாடியே க்ஷயங்களோடி 

தேடியே பறக்குநோய்கள் சேதியைக்கேளுமாண்டையே ( வயித ) ( 7 ) 
428. கருவிழுதியின் வேரிலோடியே வடவேர்ப் பட்டை 

கானகந் தனிலுமிச்சங் காணுவோர் மதில்கொள்வோர் 
ஆலகால விஷத்தி னமுரியதன் மேற்கொள்ள 

வாலவய துண்டாகுங் காலனில்லையே யாண்டே ( வயித் ) ( 8 ) 
429 கருவசளை கைப்பு காணுவோர் மேருகள்தோறும் 

காடுகள் தோறுந்திரிந்தால் காணுமோ கருவசளை 
திரிபுவனந் திரிந்துங் காடலைவோர் தமக்கு 
செழுந்தேன் பொழியுமோ சொல்வீ ரிம்மூலிபார் . ( வயித் ) ( 9 ) 


1 


430. வசளை வால்மிளகுட னரத்தை வாதமடக்கி 

வரிசைய தாய்க்கழஞ்சு வாங்கிடு மணல்வெதுப்பி 
வசளை யதுசரக்கும் வாங்கித் தூளதாய்ச் செய்து 
வாரியெனு மமுரிவார்த்து விட்டாட்டி மை போல் . ( வயித் ) 


( 10 ) 


431. கதிர்மதி யும் வருத லுவகையாக் காலைமாலையும் 

கருதி சுண்டைக் காய்பாகங் கண்டுகளி கூறவும் 
உதய மண்டலமுண்ண பற்பத மதனிலூட்டி 
ஒருபண வெடைகொண்டு உணர்ந்துயோகஞ் சாதித்தால் ( வயித் ) ( 11 ) 


. 


சத்தியபாமா 


168 


432. நீலக்கொடியின் வேருஞ் சாதிப்பத்திரி யேலம் 

நேர்சம னதுவகை யதுவுஞ் சேர்ந்தெடுத்து 
ஞாலமதி நீர்விட்டு அதனை கவசமாட்டி 

நாற்பதுநா ளிருவேளை நாளேயுண்டு விட்டோங்காண் ( வயித் ) ( 12 ) 
433. கருப்புக்கை யாந்தகரை கருஞ்சீரகமுஞ்சுக்கும் 

கடுக்காய் தோடுங் கழஞ்சு வகைக்கிவ் விதமாகும் 
நுறுக்கிய முரியதனிலுட லுண்டிரு வேளையும் 
உபமாய் மண்டலங்கொண்டு உணர்வீரென் னாண்டையே ( வயித் ) ( 13 ) 


( 14 ) 


434. கனகாம் பரமெனவுங் காசெடைகாண் வேரின்தோடுங் 

கடுக்காய் கற்கடசிங்கி காசெடை கணக்கதாகும் 
செனகா திதமேவிய அமுரியத னாலாட்டி 

தினமுமிரு தன்வேளை யொருமண் டலமுமுண்ண . ( வயித் ) 
435. காட்டு மிளகரணை கருத்தி லகப்பட்டாக்கால் 

கறுப்பா யிருந்துகண்டால் பொறுப்பாய் சமூலம்வாங்கி 
கூட்டு மிளகுசுக்குங் கோரோசனையுங் கஸ்தூரி 

கொடுத்துப் பணமரைதா னெடுத்துமதி நீர்விட்டே . ( வயித் ) 
436. மதிநீர் விட்டுமயன மதுபோல் மெழுகுபதம் 

வருத லிரண்டு வேளை மகிழ மண்டலங்காணும் 
விதியிருந்தோர் தமக்கு விட்டகுறை வந்தெய்தும் 
வேதசாஸ் திரத்திலுள்ள விசிதமிது வறியும் . ( வயித் ) ( 16 ) 


( 15 ) 


437. காஞ்சபுளி தனையெடுத்துத் தூளாய்ச் செய்து 

கம்பியுப்புக் கெடைக்கெடைதான் கலந்து வுண்ண 
துஞ்சலென்ற குன்மமெல்லாம் பறந்து ஓடுஞ் 

சுணங்கனுக்கு ஈயாதே தோஷ மெய்தும் 
ஓஞ்சலென்ற புளியமுரி சாரணையுங் கூட்டி 

உண்டிடவு நோய்பறக்கு முடனே தானும் 
அஞ்சாத நோய்களெல்லா மமுரி தன்னால் 
அலறியது முடலைவிட் டகலு மாண்டே. 


( 17 ) 


கலிகைக்கற்பங்கள் 


169 


438. அகலவும்பத் தியங்காணு மருளக் கேளு 

அவிழ்தமதில் கோளாறு அநேக மார்க்கம் 
பகலவுநா தாக்களுரைத் தமிர்த வாக்கியம் 

பூட்டினார் வெகுநூல்கள் புனித மாக 
விகற்பமில் லாமலுரை மீறப்பாய்ப் போச்சு 

வெளியாகப் பாடியுமே விகற்ப மாச்சு 
உறையதுவா யுரைத்திடுநூல் செய்தி யெல்லாம் 
உரைதவறா துரைத்துவிட்டா ரொளியாய்த் தானே . 


( 18 ) 


( 19 ) 


439. காலசருங் கையெரியுங் கண்வாய் கூசும் 

கண்டமது பச்சைப்புண் ணதிகங் காணும் 
ஆலவிடந் தீண்டினது போலாந் தேகம் 

அசதிமெத்த தீபனமு மதிகங் காணும் 
வாலையொரு திங்களுமூன் றாச்சு தானால் 

மயக்கமெனும் பேதியதா மனந்தா ளாது 
கோலமெனு மனதுமே தேற வேணுங் 

கொடிதாகக் கொண்டறிந்து கொள்ள லாமே . 
440. உள்ளிருந்த நோய்களெல்லாம் வெளியே காணும் 

உடம்பெல்லாம் புண்ணாகி வெந்து நீறும் 
மெள்ளிலை போல் மேனியெல்லாந் தடித்துக் காதும் 

இந்திரியமுடைந்தல்லோ தண்ணீராகும் 
கொள்ளியால் சுட்டபுண்போல் நாபி வேகும் 

குமட்டுவதா லவிழ்தத்தை கொள்ளொட் டாது 
துள்ளிவிழுந்தாலறுமதா மெரியுந் தேகம் 

சுருக்கெனவும் நீர்க்கடுப்புந் தோன்றுந் தானே . 
441. ஒட்டொட்டாய் மேனியெல்லாங் கடுப்புத் தோன்றும் 

ஊதுமது நீர்த்தரை யுடனே புண்ணாங் 
கட்டிவைத்த பழங்கனிபோல் தேகங் காந்தும் 
கலகலென்று நரம்பெல்லாந் தளர்ந்து காணும் 


( 20 ) 


-170 


சத்தியபாமா 


முட்டியல்லோ வாய்வு அங்கே யேறி மீளும் 

முறைமையைந்து திங்களுக்கு ளொருமை யாகும் 
ஒட்டியம் போல் வடமயிலாள் தன்னை நம்பி 
ஓங்கார பீடமதி லூறி டாயே . 


( 21 ) 

- ( ஞா.வெ ) 


அபத்தியத்தினால் ஏற்படும் விளைவுகள் 


1 


( 4 ) 


442. பாரப்பா கற்பமுண்டோன் பத்தியத்தை விட்டு 

பயரோடு பழவகைகள் தின்றா யானால் 
நேரப்பா நீர்கட்டும் மலமுங் கட்டும் 

நிலையாத தோளோடு கைகால் சோரும் 
தூரப்பா தும்பையுஞ சாறே கொள்ளு 

துளித்துளியா யிறங்கிறது துறந்து வீழும் 
ஊணப்பா கற்பமுண்டோன் புளிதின் றாக்கால் 

உதிரத்தில் பெருவயிறு ஆகுந் தானே. 
443. ஆகுமே கற்பமுண்டோன் கிழங்குவகை தின்றால் 

அவனுடம்பில் சோகைமுற்றி பாண்டு வாகும் 
வாகுமே மாங்கிஷத்தில் மீன்தின் றாக்கால் 

மயக்கமொடு கெடுதிசுர நோயு மாகும் 
தாகுமே தாகத்தில் மோரே கொண்டால் 

சண்ணுமடா குன்மவலி தப்பா தப்பா 
போகுமே பச்சையுப்பைத் தின்றா னானால் 

போச்சுதடா கண்கள் ரெண்டும் பாழாம் காணே . 
444. காணப்பா யிப்படித்தான் கற்ப முண்டு 

கைதப்பி யிறந்தவர்கள் கோடா கோடி 
பூணப்பா யிதையாய்ந்து தெளிந்து கொண்டு 

புகழாக அரித்தெடுத்து கற்ப முண்டு 
தோணப்பா பிழைத்தவர்கள் கோடா கோடி 

சுகமாகப் பிழைத்தபின்பு குளிகை கட்டி 
ஊணப்பா சாரணையை யிட்டுத் தீர்ந்து 
உலகத்தி லோடினவர் கோடி யாமே . 


( 5 ) 


( 6 ) 


- ( ச.க ) 


171 


மூலிகைக்கற்பங்கள் 


அன்னத்தின் பொடி 
445. கேளுமே மிளகோடு திப்பிலியுஞ் சுக்கு 

கெடியான சீரகமும் மதியினுப்புங் 
காளுமே கரு வேம்பினிலையி னோடு 

கலர் சமனாய் வகைக்கொன்று பலந்தா னொன்று 
தாளுமே பெருங்காயம் பலமுங் கால்தான் 

தனித்துமே சூரணித்து வைத்துக் கொண்டு 
ஆளுமே அன்னத்தில் நடுவே வைத்து 

ஆவின்நெய் விட்டுமே பிடித்து உண்ணே. 
446. உண்ணவே அபானமது கீழே நோக்கும் 

உற்றுப்பார் லட்சியங்க ளுருவித் தோற்றும் 
கண்ணவே கடுக்காயும் மிளகு தொட்டு 

கைமுறையாய் உண்ணையிலே முறிஞ்சு தானால் 
தண்ணவே சயமெடுத்தால் தங்க கற்பம் 

தாக்காக உண்டுடனே தீருந் தீரும் 
துன்னவே உதரத்தில் நோய்கள் வந்தால் 
சுகமாக அப்பிரகக் கற்பங் கொள்ளே . 


( 40 ) 


( 41 ) 


- ( ச.க.நூ ) 


அன்னத்தின் உப்பு 


447. ஆட்டான அன்னத்தில் உப்புக் கட்ட 

அடவெல்லாஞ் சொல்லுகிறேன் அரித்துக் கொள்ளு 
பூட்டான கல்லுப்பைப் பாக்குப்போல் பொருக்கி 

பெருங்குப்பை மேனியொடு கல்லுருவி தானும் 
நீட்டான சாறெடுத்துப் பிழிந்து கொண்டு 

நீக்காக யெட்டிலொன்று பழச்சார் கூட்டி 
காட்டான கல்லுப்பில் பிசரித் தானும் 
காயவே போட்டிடுவாய் ரவியில் தானே . 


( 201 ) 


172 


சத்தியபாமா 


448. ரவியிலே யடிக்கடிக்குப் பிசரிப் போட 

நலமாக ஏழுநாள் கழிந்த பின்பு 
புவியிலே வெங்காரம் மனோசிலையும் லிங்கம் 

பொருந்தியே உப்புயெட்டி லொன்று கூட்டி 
தவியிலே சாற்றையரைத் தேநான்கு சாமந் 

தண்ணீர்போல் குழப்பியே வைத்துக் கொண்டு 
செவியிலே பாயும்போ லுள்ளே செல்ல 
கெடியான கல்லுப்பில் பிசரிப் போடே . 


( 202 ) 


449. போட்டுமே காய்ந்தபின்பு யிரண்டிலையு மரைத்து 

பெருகவே கவசமாய்க் கட்டித் தானும் 
நீட்டுமே னூரெருவில் புடத்தைப் போடு 

நுணுக்கமாய் ஆறவிட்டு யெடுத்துக் கொண்டு 
மூட்டுமே சாறுவிட்டு முன்பு போல 

மூன்றுநாள் பிசரியே ரவியில் போடு 
நாட்டுமே வெண்கார மனோசிலையும் லிங்கம் 
நன்கரைத்து முன்னிலையில் கவசங் கட்டே . 


( 203 ) 


450. கட்டியே கனபுடமாய்ப் போட்டெடுத்துக் 

கரியில் வைத்து உருக்கிப்பார் கண்விட் டாடும் 
தட்டியே யிந்தஉப்பைப் பொடியாய்ப் பண்ணி 

நலமாகக் கறிச் சோற்றில் உண்டு வாநீ 
கெட்டியே உன்னுடம்போ யிரும்புத் தூணாங் 

கிளர்ந்தெழுந்து அமுரியிலே யிறங்கா துப்பு 
மட்டியே பச்சையுப்பு தின்றா யானால் 
வாய்ந்திருந்த சித்தியெல்லாம் மண்ணாய்ப் போமே . ( 204 ) 

( போ.க.வி ) 


451. சித்தியா யன்னத்தி லுப்புக் கூ ட்டச் 

சொல்லுகிற னாதாக்கள் சொல்லா தெல்லாம் 
பத்தியாற் புங்கம் வேர்ப் பாலை வாங்கி 
பாறையுப்பைத் தேய்த்தெடுத்து ரவியிற் போடு 


173 


மூலிகைக்கற்பங்கள் 


( 314 ) 


( 315 ) 


முத்தியா யேழுநாள் ரவியிற் போடு 

முனையான வெடியுப்பு பலந்தா னைந்து 
பெற்றியாய் சீமைது பலந்தா னைந்து 

வெண்காரம் பலமைந்து கல்லுப் பைந்தே . 
452. ஐந்தோடு சாரமைந்து பூநீ ரைந்து 

ஆதியாங் கல்நுரையுஞ் சூட னைந்து 
பிஞ்சோடு சரம் பலந்தான் ரெண்டு 

பேரான புங்கம் வேர்ப் பாலா லாட்டி 
நஞ்சோடு ஏழுநா ளரைத்த ரைத்து 

நலமான ரவிதனிலே யுலரப் போடு 
குஞ்சோடு அண்டநீர்ப் பலந்தா னைந்து 

குழப்பியே பாலாலே வைத்துக் கொள்ளே . 
453. கொள்ளவே பாறையுப்பிற் றேய்த்துத் தேய்த்துக் 

குறிப்பாகக் கரியோட்டில் வாட்டு வாட்டு 
மெள்ளவே தணலுக்கு ளடர்ந்து வாட்டு 

வெடிப்படங்கி யுப்பதுவுஞ் செம்மை யாகுந் 
தள்ளவே சுண்ணாம்பும் உப்பும் நேரே 

சமனாகப் பொடித்துமைபோ லமுரி யாலே 
துள்ளவே யிரண்டடையாய்த் தட்டி வைத்துத் 

துடியாகக் கவசித்து வுப்பை வையே . 
454. வைத்துமே லடைமூடி சட்டியிலே வைத்து 

வாகாக நால்சாமம் தீயை மூட்டி 
மொய்த்துமேல் மூடியொரு சீலை செய்து 

முசியாதே நூற்றெருவிற் புடத்தைப் போடு 
தைத்துமே யாறவிட் டெடுத்துப் பாரு 

தவளம் போல் பளிங்குநிற மாயிருக்கும் 
நைத்துமே கறிசோத்தில் வுப்பை யிட்டு 
நலமாக நாள்தோறுங் கொண்டி டாயே . 


. 


( 316 ) 


( 317 ) 


174 


சத்தியபாமா 


455. கொண்டிட்டா லிந்தவுப்புச் சத்தெல்லாந் தள்ளுங் 

கூசாதே வாசியெல்லம் நெற்றிக் கேறும் 
விண்டிட்ட புருவமையந் தமர்ந்து நிற்கும் 

வெளியோடே மனக்கலக்கம் பண்ணி விக்குந் 
தண்டிட்ட அமுரியிலே யிறங்கா துப்பு 

சாதகமாய்ப் பச்சையுப்பு தின்றா னாகில் 
மன்றிட்ட சித்தியெல்லாம் பாழாய்ப் போகும் 
வாய்ந்திருந்த கற்பமெல்லாம் மண்ணாய்ப் போமே . ( 318 ) 

- ( போ . கு.மெ.) 
456. பண்ணப்பா அன்னத்தில் உப்போ டுண்ண 

பாடுகிறேன் நாதாக்கள் பாட்ட தெல்லாம் 
தண்ணப்பா அண்டமைந்து கல்வத் திட்டு 

கல்லுப்பு பலம்பத்து அதிலே போட்டு 
வெண்ணப்பா வெடியுப்பு பலந்தா னைந்து 

மேவியதோர் நவச்சாரம் பலந்தான் யிரண்டு 
ஒண்ணப்பா சீனமது பலந்தாள் மூன்று 
ஒக்கநன்றா யரைத்துலர்த்த மெழுகு மாமே . 

( 37 ) 
457. மெழுகெடுத்துப் பாறையுப்பை யுடைத்துப் பூசி 

வெயிலிலே காயவைத்து உலர்ந்த பின்பு 
ஒழுகெடுத்து உபரசத்தை கீழ்மேல் வைத்து 

ஓட்டிலே மூடிநன்றாய் புடத்தைப் போட 
நழுகெடுத்துப் போகாது உப்புக் கட்டும் 

நலமாக உடைத்துசெய வைர மின்னும் 
தழுகெடுத்து உப்பையல்லோ கறிசோற்றி லிட்டு 
சாப்பிடவே மிகநன்று சாப்பிடாயே . 

( 38 ) 
458. சாப்பிடவே யிந்தவுப்பு சட்டையெல்லாந் தள்ளும் 

சமாதிக்கும் புருவமைய திறந்து நிற்கும் 
கூப்பிட்டா லுன்மனைத்தாய் வாவா வென்பாள் 
கூசாதே யெட்டெட்டின் மேலே யேறு 


175 


மூலிகைக்கற்பங்கள் 


யேப்பிட்ட அமுரியிலே யிறங்கா துப்பு 

இதுவுமொரு கற்பமா யிருக்குந் தேகம் 
வாப்பிட்ட கொழுப்பாலே பச்சையுப்பைத் தின்றால் 
வாய்த்திருந்த சித்தியெல்லாம் மண்ணாய்ப் போமே . ( 39 ) 


- ( ச.க.நூ ) 


தாம்பூல விபரம் 


( 34 ) 


459. சாதிக்க யவ்வளவும் பத்தியத்தைக் கேளு 

தாம்பூலந் தின்பவர்க்கு சுண்ணஞ் சொல்வேன் 
யோதிக்கக் கற்பூரச் சீலையை வாங்கி 

உத்தமனே வெண்கருவால் அரைத்துக் கட்டி 
பேதிக்கக் கரியோட்டி லூது ஊது 

பேரான சுண்ணாம்பாம் பின்னுங் கேளு 
வாதிக்கக் கல்நாரிப் படியே யூது 

மகத்தான அண்டத்தே லூதி டாயே . 
460 ஊதிடவே சுண்ணமா மொவ்வொன் றப்பா 

உத்தமனே பழுத்திருந்த வெற்றிலையில் பூசி 
கோதிடவே கொட்டைபாக் கதனை சீவி 

குமுறவே தாம்பூலந் தின்ன நன்று 
ஓதிடவே முன்சாற்றை உமிழ்ந்து போட்டு 

உண்டபின்பு தாம்பூலந் தின்று துப்பு 
வாதிடவே சிலேற்றுமத்தை யறுத்துப் போடும் 
மகத்தான உபரசத்தின் சுண்ணந் தானே . 


5 . 


( 35 ) 


- ( ச.க.நூ ) 


1 


( 212 ) 


461. ... ஓங்கியே அண்டத்தின் கடுஞ்சுண்ணங் கேளு 

ஓடெடுத்து சுண்ணாம்புத் தண்ணீரிலே போடே . 
462. போட்டுமே பெரியிட்டுக் கழுவிப் போட்டுப் 

புகழ்ந்தபின்பு பழச்சாற்றா லரைத்து மைபோல் 
மூட்டியே கெசபுடமாய் போட்டெடுத்து 
முயன்றுமே அகலோடே மூன்றுபுடம் போடு 


சத்தியபாமா 


176 


மாட்டுமே மறுபடியும் மறைக்க வேண்டாம் 

மாசற்ற சுண்ணாம்பு உபசரத்தின் சுண்ணம் 
தாட்டியே தாம்பூலந் தின்ன லாகும் 
சமரசமாய்க் கலப்பற்று குருதி தானே . 


( 213 ) 

- ( போ.க.) 


463. நீக்கவே தாம்பூலந் தின்ப தற்கு 

நினைவாகச் சுண்ணாம்பு செய்யக் கேளு 
காற்கவே கற்பூரச் சீலையின் மேலே 

கல்லுக்குள் சுண்ணத்தைக் கவசம் போட்டு 
பாற்கவே கரியோட்டி லூது ஊது 

பஞ்சுபோல் பொருமியங்கே சுண்ண மாகுந் 
தோற்கவே கல்நாரிப் படியே யூது 
துடியான யண்டத்தோ லூதி டாயே . 


( 3 { : 1 ) 


464. ஊதுவது கருடபட்சி பவழ முத்து 

உத்தமனிவ் வகையானாற் சுண்ண மாகுங் 
கோதுவது கொட்டைபாக் கதனைச் சீவிக் 

குறிப்பாகப் பழுத்திருந்த வெற்றிலையிற் பூசி 
ஓதுவது முன்சாற்றை யுமிழ்ந்துப் போடு 

உத்தமனே தாம்பூலந் தின்று துப்பு 
வாதுவது வாதபித்தஞ் சிலேற்றுமத்தைப் போக்கு 
மகத்தான உபரசத்தின் சுண்ணந் தானே . 


( 302 ) 
- ( போ.சூ.மெ.) 


தலை முழக கற்பம் 


465. பாரப்பா கடுக்காயும் நெல்லிக் காயும் 

பாங்கான வேம்பரிசி மிளகு மஞ்சள் 
நேரப்பா சீரகமு மதுரங் கோஷ்டம் 
நெறியான வேர்க்கொடியும் மருந்தோ டெல்லாஞ் 


177 


மூலிகைக்கற்பங்கள் 


( 44 ) 


சேரப்பா சமனாக வமுரி விட்டு 

சேர்த்தரைப்பாய் தேனதிலே முறித்துக் கொண்டு 
வாரப்பா குழம்பாக கலக்கி வைத்து 
மைந்தனே கொதிக்கவைத்து முழகு 

வாயே , 
466. முழுகுவாய் மாதமொன்று முழுகத் தொன்று 

வேறுமொரு சேதிசொல்வேன் கேளு கேளு 
நளுகாதே நறுநெய்படி யிரண்டுக் குள்ளே 

நாட்டடா தேறுவிதை கழஞ்சு யிரண்டு 
வெளுக்காதே செம்முலைப்பால் கால்படிதான் விட்டு 

மாட்டியரைத் தேபோடு குழம்புப் போலே 
அழுகாதே ரோமமெல்லா நரைக்கு தென்று 

அப்பனே கையான்சார் படிதான் ரெண்டே . 
467. ரெண்டுபடி நெய்யாக வற்றக் காய்ந்தால் 

நேராக வடிகலசந் தன்னில் கேளு 
உண்டுகொள்ளும் குங்குமப்பூ கழஞ்சு வொன்று 

ஓகோகோ கோரோசனை கழஞ்சு வொன்று 
மண்டுகின்ற கற்பூரம் கழஞ்ச தொன்று 

வாகான பூநீறு கால்கழஞ்சு கொண்டு 
கொண்டு நீ பொடித்ததூளாய் வடிக்கும் போதில் 
குருவுக்கு பூசைசெய்து வடித்தி டாயே . 


( 45 ) 


T 


( 46 ) 


468. வடித்திட்ட நெய்தானே வாரந் தோறும் 

வளமாக முழகுவாய் வாலை பெண்தாய் 
படித்திட்ட சரஸ்வதி நிர்த்தஞ் செய்வாள் 

பண்பான முகவசிய மென்ன சொல்வேன் 
பிடித்திட்ட பிடியென்றா லொருபிடியாய் நில்லு 

பிதற்றாதே மனந்தன்னைப் பேணிப் பாரு 
கெடித்திட்ட குணமொன்றுதான் சொல்லக் கேளு 
கேசாதி ரோமமெல்லா மிறக்கிப் போடே . 


( 47 ) 


178 


சத்தியபாமா 


469. போட்டதாய் காயசித்தி செய்வோர்க் கப்பா 

புலனேறும் அஸ்தமுதல் ரோம மாக 
வீட்டாட பலத்தபின்பு முழுக்க மாற்றால் 

வேண்டியதோர் கற்பமெல்லாம் கொண்ட பின்பு 
நட்டாட ரோமமரு நிலக்கிடையாய் நிற்கும் 

நரைபோகும் திரைபோகுந் நறுநெய் வாடை 
சூட்டாட கபாலத்தி லொளிந்து போகும் 
தோலிலுற்ற சுரதோசம் துயரம் போமே . 


( 48 ) 

( கொ.க.மு ) 


470. தானென்ற தலைமுழுக வரிசை கேளு 

சாதகமாய் மிளகோடு கடுக்காய் மஞ்சள் 
வேனென்ற வேம்பரிசி நெல்லிக் காயும் 

மீறாமல் சமபாகம் நிறுத்துக் கொண்டு 
கோனென்ற யாவின்பால் விட்டு ஆட்டி 

குமுறவே முழுகிவரப் பட்சந் தோறும் 
மூனென்ற நெய்வார்த்து வாரந் தோறும் 
உத்தமனே பசும்பயறு அரைப்பாய் பண்ணே . 


( 36 ) 


- ( ச.க.நூ ) 


471. சாதித்து தலைமுழுக வரிசை கேளு 

சாதகமாய் பட்சத்துக் கொருகா லப்பா 
போதித்து மிளகோடு மஞ்சள் நெல்லிப் 

பேரான வேம்பரிசி கடுக்கா யோடே 
வாதித்து சமபாகம் நிறுத்துக் கொண்டு 

வளமான ஆவின்பால் விட்டே யாட்டி 
காதித்துத் தலைதனிலே தேய்த்துக் கொண்டு 

கனமான வெந்நீரில் மூழ்கி டாயே . 
472. முழுகிடவே கபாலமது கெட்டியாகும் 

மூச்சான வாசியது மேற்கொள்ளாது 
நழுகிடவே மோகமது தும்பி போலாம் 
நனைந்தாலும் குளிராது வன்னி மீறும் 


( 297 ) 


179 


மூலிகைக்கற்பங்கள் 


( 298 ) 


அழுகிடவே கண்ணீரில் தண்ணீர் வீழா 

அந்தரத்தின் மீனெல்லாம் பகலிற் றோணும் 
விழுகிடவே வுடலிலுள்ள விஷநீர் வற்றி 

மேனியுமோ பொன்னிறம்போ லாகும் பாரே . 
473. பார்க்கவே வாரத்திற் கிருகா லப்பா 

பரிவான யாவின்னெய் தேய்த்துக் கொண்டு 
ஏற்கவே பசும்பயறு அரப்பாய்ச் செய்து 

எளிதாக வெந்நீரில் முழுகி வாநீ 
கார்க்கவே ரோமமது கருவண்டு போலாங் 

கண்ணுக்குள் ஒளிமீறுந் தாக மில்லை 
தோற்கவே சுழிமுனையும் நெற்றிக் கேறுஞ் 
சுழலாமல் பிரபஞ்சத்தின் மாய்கை நீக்கே. 


2 


( 299 ) 
- ( போ . சூ.மெ ) 


474. மிருகமதம் பித்தமணி வேம்புகடு நெல்லி 

கருகுறுதும் பாலரைத்துக் காய்ச்சி - யொருமிட 
விங்கற்ப நோய்க்கு மிடமின்றா மெய்ஞான 
மைங்கற்ப மீதே யறி . 


- ( ப.கு.சி ) 


( 37 ) 


475. அழகு நுதலி யதிசயமே கேளாய் 

களவு காயங் கலந்தவெந் நீரிலே 
மிளகு மஞ்சள் கடுநெல்லி வேம்பிடில் 

இளகுங் காய மிறுகுங் கபாலமே . 
476. கபால மிறுகுங் கண்ணுந் துலக்கமாம் 

அபால மிந்தனி அதுவண்டு போலாகும் 
விபாலத் திசைவாய்வு வேதனை செய்யாது 

இபாலத்தி னுள்ளே யெளிதாக மத்தியே . 
477. மத்தித்த சித்தர்கள் மாள்வரோ மாளாரோ 

உத்த கருவை யுரைத்திட்டா ரெனனந்தி 
பத்தித்த பூரணம் பார்த்தவர் மாளார்காண் 
முத்தித்த கற்ப முன்னுண்டார் கேட்டிடே . 


( 38 ) 


( 39 ) 

- ( தி.க.மு ) 


180 


சத்தியபாமா 


( 21 ) 


478. ஆச்சப்பா முழுக்குக்கு மருந்து கேளு 

அப்பனே நெய்வார்த்து தேய்த்துக் கொண்டு 
ஓச்சப்பா சிறுபயறு அரப்பாய்ப் பண்ணு 

அப்பனே முழுகிவர உடம்பு கோக்கும் 
வாச்சப்பா கடுக்காயும் நெல்லிக் காயும் 

வாகான மிளகோடு மஞ்சள் வேம்பு 
தேச்சப்பா அமுரியொடு முழுகு நீதான் 

சிறக்கவொரு திங்களுக்கு வொருகால் காணே . 
479. காணப்பா மூழ்கிவந்தால் கபால வாய்வு 

கைகடந்து போய்விடுங்காண் கபாலங் கெட்டி 
பூணப்பா கண்ணுக்குள் புகைச்சல் போகும் 

போக்கான சடம்நன்றாய் யிறுகிப் போகும் 
வீணப்பா நல்லெண்ணெய் தொட்டால் மோசம் 

வேதித்து சடமெல்லாம் விரிந்து போகும் 
ஊணப்பா உள்ளபடி சொன்னேன் சொன்னேன் 
உத்தமனே உரைத்தாக்கால் முக்தி யாமே . 


( 22 ) 

- ( கொ.க.தூ ) 


கற்ப முறிவுக்கு 
480. காணப்பா கடுக்காயும் மிளகு தொட்டுக் 

கைமுறையாய் உண்ணையிலே முறிந்த தானால் 
பூணப்பா சயமெடுத்தால் தங்கபற்பங் கொள்ளு 

புகழாக உண்டபின்பு தீரும் தீரும் 
தோணப்பா உதிரத்தில் நோய்வந்தாக்கால் 

சுகமாக அப்பிரகக் கற்பங் கொள்ளு 
ஆணப்பா மலசலங்கள் கட்டிச் சானால் 

அறுந்துவிடுங் காந்தமென்ற கற்பங் கொள்ளே . 
481. கொள்ளடா வுடம்பசந்து வீங்கிற்றானால் 

கொடிதான வேம்பினுட கற்பங் கொள்ளு 
தள்ளடா கண்மயங்கி மறைந்த தானால் 
தயங்காதே கற்பூரஞ் செய்தே கொள்ளு 


( 
1 
) 


181 


மூலிகைக்கற்பங்கள் 


( 2 ) 


உள்ளடா கடிவிஷம்போல் உடம்பு வீழ்ந்தால் 

உத்தமனே வீழியுடைய வேரி னோடு 
அள்ளடா சூதபற்பம் வைத்துக் கொண்டால் 

அணுகியதோர் பதினெட்டுக் குட்டம் போமே . 
482. போமடா கற்பத்தில வந்த தோசம் 

போக்கெல்லாம் போகவொரு கற்பஞ் சொல்வேன் 
ஓமடா அப்பிரகச் சத்துத் தானும் 

பலத்துக்கு அரைபலந்தான் தங்கங் கூட்டி 
ஆமடா செயசூதம் தங்கயெடை போட்டு 

அடவாக உருக்கியதை யெடுத்துக் கொண்டு 
தாமடா கந்தகந்தான் ரெட்டிப் பிட்டு 

சாதகமாய் குப்பியிலே சமைத்தி டாயே . 
483 சமைத்ததொரு செந்தூரம் நூற்றுக் கொன்று 

தாக்கினா லொன்பதிலும் பத்து மாற்றாம் 
அமைத்ததொரு செந்தூரம் குன்றி யுண்ண 

அழிந்தொரு கற்ப மெல்லாம் வாய்ந்தே யேழும் 
குமைந்ததொரு கற்பத்தால் முறிந்த தோசம் 

கோடிவித மானாலுங் குலாவித் தீரும் 
அமைந்ததொரு உலகத்தோர் காக ( ச் ) சொன்னேன் 
நம்முடைய நூல்பார்த்தோர் நல்லோ ராமே 


( 3 ) 


( 4 ) 


- ( ச.க ) 


அழுகணி சித்தர் கற்பம் கண்ணிகள் 21 


( 
1 
) 


484. மதியமிர்தங் கொண்டாலே வாதங்கள் பொய்யாது 

அதிசயங்க ளுண்டாகும் அழுதழுது சொன்னேன் 
கரியான் சாறேபிழிந்து கற்றாவின் நெய்யாலே 
தேறியே செல்லூமிலை திடன்சம் பழமளவு 
அரைத்து கலக்கியது சிவந்து காய்ந்தபின்பு 
சிரத்தான பீங்கானில் செப்பமுடன் வைத்தேதான் 


( 2 ) 


( 3 ) 


182 


சத்தியபாமா 


( 4 ) 


பதனமாய் வடிகட்டிப் பாமென்ற வளைநம்பி 
திதிபுரு வந்தனிலே செயம்பொருந்தும் நாள்பாரித்து 
அமிர்தயோகம் பார்த்து ஆனதோர் கற்பமதைக் 
குமுதவொலி யண்ணாக்கில் குலாவுகின்ற வாசலிலே 

( 5 ) 
ஒருவிரலாற் றேற்றுமடி பேதைமன மெண்ணாமல் 
ஒரு நெறியாய் நாலுதர முசாவலஞ் சூட்டிடவே ( 6 ) 
நாலுதரஞ் சுத்திசெய்தால் நன்றாய்க் கதவுவிடும் 
ஆலமுண்டோன் றன்னாணை ஐந்துகத வுந்திறக்கும் ( 7 ) 
நாற்பதுநாள் கொள்வாயானால் கருத்தவைந் துந்திறக்கும் 
தீர்க்கசுத்தி யுண்டாகும் தேகவச்சிர காயமதாகும் ( 8 ) 
மற்றதொரு கற்பவகை மனங்கூடிச் சொல்லுகிறேன் 
உற்றதொரு கற்பத்தை உணர்வாக தின்றுவர 

( 9 ) 
சேர்சிறந்து போகும் திடமா யிருக்கும்படி 
வார்மதியங் கொண்டபின்பு மறுகற்பங் கொண்டிடுவாய் ( 10 ) 
வேதாளை கற்பமடி மீறுசுக்கில அஷ்டமினாள் 
மாதாவே யிம்மூலி மயமாய்நெய் வேத்தியமிட்டு ( 11 ) 
நமஸ்கரித்து நோக்கி நயமாக வாங்கிவந்து 
நமஸ்கார சித்தியினால் நன்றாக நிழலுலர்த்தி 

( 12 ) 
சூரணஞ் செய்து சுகமாக நாள்பார்த்து 
மீறும் வெருக்கடியால் வேண்டுந்தே னேயெடுத்து ( 13 ) 
கொள்ளவே மண்டலந்தான் கூறுமட்ட சித்தியுண்டாம் 
தெள்ளுதமிழ் பக்தருக்கு தேவ விருக்ஷமதில் 

( 14 ) 
பதினாயி ரம்வருஷம் பண்பா யிருப்பனடி 
ரதியுமிந்தி ராணியுடன் நன்மைபெற மேவுவார் பார் ( 15 ) 
பூலோக மாதர்தமை புகலவே யாகாது 
மேலோகப் பெண்கள்சித்தி மேவுதற்குத் தானாகும் . ( 16 ) 
கையான்சா றேயளவு கனமிளகு பாதியடி 
செய்தியாய் மண்டலந்தான் தின்றாக்கால் நரைகளில்லை ( 17 ) 
திரையுமில்லை அஷ்டசித்தி தேகமது யவ்வனமாம் 
வரைவுவச்சிர காயமடி வயது முன்னூறு இருப்பன் ( 18 ) 


183 


மூலிகைக்கற்பங்கள் 


கொடுப்பையுப்பி லாச்சாதம் கொள்வர் யொரு மண்டலம் 
கடுக்கமில்லை தான்பகலில் நட்சத்தி ரந்தோன்றும் ( 19 ) 
பத்தியம் பச்சரிசி பால்சோறு தானாகும் 
மற்றொன்று மாகாது வண்மையுடன் கொடுப்பை ( 20 ) 
சமூலம்பிடுங் கிக்கழுவித் தானிடித்துத் தூள்பாலில் 
வெருக்கடிமண் டலங்கொள்ள காயமது வச்சிரமாம் . 


( 
21 
) 


ஏலேலஞ் செட்டியார் வாதகற்பம் 
485. ஆடியதோர் நடனதிரு மூலத் தோலே 

ஆட்டான சிதம்பர தட்சணா மூர்த்தி 
கூடியதோர் பெரியோர்கள் பதிணென் பேரை 

குலாவியே தெண் ........ பாதம் போற்றி 
நீடியதோர் திருவள்ளுவர் பாதங் காத்து 

நினைத்தபடி பாடுகிறேன் கற்பந் தானும் 
தேடிய தோர் தேட்டையெல்லா மிதனுக் குள்ளே 

திரமான ஐம்பத்தோ ரட்சரமுங் காப்பே . 
486. காப்பான ஐம்பத்தோ ரட்சரமே கேளீர் 

கருவான சுக்கிலத்தி னமைந்த வாறு 
சேப்பான ஆயிரத்தெட் ( டு ) மலருக் குள்ளே 

திரட்டினேன் திவட்டினேன் கண்ட பேர்க்கு 
தாப்பான 


( 1 ) 


( 2 ) 


மாப்பான மறைப்பெல்லா மிதிலே விள்ளும் 

மார்க்கமடா நாட்கத்தில் மாட்டி னேனே . 
487. மாட்டினேன் கண்டதொரு கற்பம் நூறு 

மகத்தான வெண்பாவும் விளங்கத் தானும் 
ஊட்டினேன் நூல்கள் பாலுரைக்கக் கேளு 

உள்ளபடி இதிலுரைத்தேன் மறைப்போ யில்லை 
நீட்டினேன் அறிவோர்க்கு நிலைமை காணும் 

நீணிலத்தோர் காணார்க ளறிந்து பாரு 
பூட்டினேன் கற்பவிதி வசியம் வாதம் 
போக்கான போக்கெல்லாம் சுருக்கி னேனே . 


( 3 ) 


184 


சத்தியபாமா 


488. சுருக்கான முதல்சாதி கிடையா தப்பா 

சுரூபமுள்ள ரெண்டாவ தில்லை யில்லை 
குருக்கான மூன்றான சாதி யுண்டு 
குணமாக அவள் மனத்தை அறிந்து பார்த்து 


( 4 ) 


திருக்கெடுத்து வாழ்வதற்கு அவளைச் சேர்த்து 

தீர்க்கமுடன் பூசைசெய்ய முறையைக் கேளே . 
489. கேளப்பா முந்திமுந்தி வாலை பூசை 

கெடியான பதினாறு வயதுப் பெண்ணை 
ஆளப்பா நாற்பதுக்குள் தீட்சை மார்க்கம் 

அரிந்தெடுத்து பெண்ணோடே கூடிப் பாரு 
ஆளப்பா புருடனுக்கு அறுபதாகும் 

அதின்மேலே வாயாது பலனோ யில்லை 
கேளப்பா யிருபேருங் கூடி நித்தம் 
கெடியாக வாழ்ந்துண்டு முறையைப் பாரே . 


( 5 ) 


490. முறையான பெண்ணவளைச் சேர்ந்து கொண் 

மூர்க்கமுள்ள புளியமுரி தினமு மாட்டு 
முறையான முப்பதுநாள் உடன்கார சாரம் 

மூள்வதுமே யெடுத்தெடுத்துக் கூட்டி வைத்து 
துரையான விலங்குநாள் தூர வைத்து 

சுகமான பீங்கானில் தெளிவை வாங்கு 
புரையான மூன்றாநாள் லறுகுந் தேனே 
புரிசையுடன் பிசகாமல் வாங்கு வாங்கே . 


( 6 ) 


491. வாங்குவதும் இப்படியே மாதந் தோறும் 

வரிசையாய்ச் சுக்கிலமு மதிலே விட்டு 
தாங்குவது ஓட்டிலிட்டுக் காய வைத்துத் 
தவறாமல் பார்க்கையிலே கஸ்தூரி வீசும் 


மூலிகைக்கற்பங்கள் 


185 


( 7 ) 


ஓங்குவது மணிமணியா யிறங்கும் நீரில் 

ஓகோகோ தாரையாய் மணிபோல் காணும் 
நீங்குவது பிணிகளெல்லாம் ஓடிப் போகும் 

நிமிடத்தில் நமனோடும் நிசந்தான் காணே 
492. காணுவது செந்தூரம் மிளகு வீதம் 

கசகாது அந்திசந்தி இருபோ துண்ணு 
பூணுவது புளியுண்ணு அமுரி யுண்ணு 

போக்கோடே அந்தியில் அமுரி கொண்டு 
ஊணுவது சந்தியிலே அமுரி போதம் 

உற்பனமாம் பாகமதை அறிந்து காணு 
தோணுவது யிதுநாலும் போதம் போதம் 
தோற்கரிய விந்திட்டு வேறே தேடே . 


( 8 ) 


493. வேறேநீ தேடாயா லிறந்து போவாய் 

வெகுசுருக்கு வெகுசுருக்கு காப்பாய் நாலு 
ஊறேநீ யிறுத்துக்கொண்டு உறங்கும் போது 

உடலிலுள்ள ரோகமெல்லாம் மேலே காணும் 
தேறவே திங்களொன்று கால மேதான் 

திரமாக பேதிக்குங் கண்டு பாரு 
கூறயிலே மேலெல்லாந் தடிப்புக் காணும் 
கூர்மையுள்ள உளைச்சலது தோணும் பாரே 


( 9 ) 


494. பாரப்பா திங்களது ரெண்டே யானால் 

பாரிப்பாய் பேதிக்குங் கால மேதான் 
சீரப்பா அந்தியிலே யிறுகி வீழம் 

சிறப்பாக மண்டையிடி கால்கை குத்தும் 
கூரப்பா யிப்படியே மூன்று திங்கள் 

கொடுமையடா பேதியது மனந்தா ளாது 
தேறப்பா வாந்தியுமோ மெத்தக் காணும் 

இடிமேலே இடியு மாமே 


( 10 ) 


186 


சத்தியபாமா 


495. இடியோடே போசனமும் மெத்தக் கொள்ளும் 

இடுப்புவலி மண்டையிடி கால்கை குத்தும் 
வெடியோடே வயிறூதும் .......... காணும் 

வெடித்துவிடும் நாக்குதடும் விரிந்து போகும் 
படியோடே நாவெரியும் கண் வாய் வேகும் 

புதுமையுள்ள கண்டமது பச்சைப் புண்ணாம் 
தடியோடே திசைந்தங்கே கேட்கும் பாரு 
தானுண்ட மருந்தாலே சுனையு மாச்சே 


( 11 ) 


( 12 ) 


496. ஆச்சப்பா தீட்சையது நான்கே யானால் 

அண்டபகிரண்ட மெல்லாம் பற்றி வேகும் 
பேச்சப்பா உடலிலுள்ள கார மெல்லாம் 

பொன்போலே தேகமுமே கெட்டி யாச்சு 
வீச்சப்பா யெலும்பிலுள்ள சத்துப் போகும் 

வீரியமாய் திரிவதும் போம் விபரங் காணும் 
மூச்சப்பா திங்களது ஐந்தே யானால் 

முழக்கமடா பேதியுடன் வாந்தி காணும் 
497. காணுமே ஐந்துதனை செய்தா யானால் 

கனகமடா உன் தேகம் கல்லு கல்லு 
பூணுமே ஐந்து மட்டும் தீனி யப்பா 

போட்டாலும் ஆறாது பூசை கொள்ளும் 
தோணுமே ஆறான திங்க ளப்பா 

தொடுகுறிபோல்க ணு தீனி தள்ளும் 
ஊணுமே பேதியது முரமுரத்துத் தள்ளி 
உள்ளித்து யடிவயிறு நோவ தாமே 


( 13 ) 


498. நோவாகும் யேழுதிங்கள் பேதி மெத்த 

நேரத்திற் கொருமுறை போகும் பாரு 
தாவாமல் தாவுமடா இளைப்போ ரொம்ப 
தண்ணீர்பட சோர்வுண்டாம் வென்னீராகும் 


மூலிகைக்கற்பங்கள் 


187 


ஆகாமல் போறதில்லை ஒருநா ளுந்தான் 

அப்பளே கற்ப முண்ணு காணும் பாரு 
போகாமல் எட்டான தீட்சை யப்பா 
போனசீவன் வந்தாப்போ லசதி யாமே . 


( 14 ) 


499. அசதியுடன் உறக்கமதி பேதி மெத்த 

ஆச்சரியம் இடுப்புவலி சந்து நோகும் 
அசதியுடன் மேல்மூச்சு கபங்கள் விள்ளும் 

அனுதினமு நொந்துவிடும் பச்சைப் புண்ணாம் 
அசதியுடன் வொன்பதாந் திங்கள் தன்னில் 

அநேகவித பேதியுடன் வாய்வு சூலை 
அசதியுடன் குய்ய முதல் கபால மட்டும் 
ஆச்சரியம் வெந்துநொந்து புண்ண தாமே . 


( 15 ) 


500. புண்ணான சுக்கிலமோ யிளந்தேங் காய்போல் 

புதுமையுள்ள ரசனையது .... டியே யாகும் 
கண்ணான அமுரிபுளி வேக மெத்த 

கண்டிடுமே அந்நேரம் வாதப் போக்கு 
ஒன்றான பொருளப்பா மூன்றொன் றாச்சு 

உத்தமனே கிரகமது கொஞ்சங் காணும் 
வீணான உலகத்தில் விசார மெல்லாம் 
விரண்டோடும் காரமென்ற சுன்னத்தாலே 


( 16 ) 


501. சுன்னமுடன் பத்தான திங்கள் தன்னில் 

சுருக்கெனவே கழிச்சலது தோணும் பாரு 
அன்னமுடன் சாரத்தால் கார மாகி 

அடியற்று போச்சுதப்பா வேகத் தாலே 
தன்னையுண்ட திராவகத்தால் கழிந்த தப்பா 

தனதான்ற மேனியெல்லா மிறுகிப் போச்சே 
கன்னமிட்ட சந்தல்லால் கீழே நோக்கி 
கழன்றபடி பத்தாந்திங்கள் கண்டு பாரே . 


( 17 ) 


188 


சத்தியபாமா 


502. கண்டுண்ட படியதனா லபியைத் தட்டி 

காரணமாம் தேகமது சூட்ச மாகி 
உண்டுண்ட படியாலே மறுபிறவி யாகி 

ஊரூடே நான்பிறந்து ஒளிவு பாரேன் 
விண்டுண்ட படியெனக்கு யீசன் சொன்னார் 

வேணபடி விபரமெல்லாங் கண்டு கொண்டேன் 
திண்டுண்ட படியதனால் சாகாக் கல்வி 
திரட்டினேன் உருட்டினேன் தினமுண் டேனே . 


( 18 ) 


( 19 ) 


503. உண்டபடி யேதாலே யாச்சு தென்றால் 

உற்பனமாம் நாதவிந்து வுண்ட சத்து 
கண்டபடி புளியமுரி யதிலே சேர்க்க 

கனகசபை திருநடன மூலத் துள்ளே 
விண்டபடி யாச்சுதப்பா விந்து கட்டி 

விபரமுடன் மேலான முத்தி முத்தி 
நின்றபடி கருவூரில் வாழ்ந்த வாழ்க்கை 

நிகழ்த்தினேன் திருநீற்றின் மகிமை தானே 
504. மகிமையென்ற திருநீறு பூனீரப்பா 

மகத்தான பூரணமே காண மாட்டார் 
தகமையென்ற ஆனீறு உள்ளே கொண்டு 

தவறாம லனுதினமும் தினந்தா னப்பா 
மகிமையென்ற ததினுடைய கார மப்பா 

பராபரமாய் போற்றுகின்ற மகிமை தானே 
தகமையென்ற அன்னீறு மேலே பூச 

நாடாது யேவலொடு நோவுங் காணே 
505. நோவோடு பில்லியொடு சுனி யந்தான் 

நேரான முறைப்பாடு தீட்டிச் சூலை 
பாவோடு கிரந்திவெட்டை மேக மெல்லாம் 
பறக்குமடா இன்னும்வெகு ரோகந் தானும் 


( 20 ) 


மூலிகைக்கற்பங்கள் 


189 


தாவோடு பதினொன்றா ( ன ) தீட்சை மேலே 

தான்வாங்கி காரத்தை யெடுத்து லர்த்தி 
சாவோடு கூறுகிறேன் கேளு மக்காள் 
சந்தரன் சூரணத்தை மாட்டு வாயே 


( 21 ) 


506. மாட்டுவது காலமே விராகன் ரெண்டு 

மாட்டிடவே தன்னமுரி யுடனே கொள்ளு 
பூட்டுவது அந்தியிலே கடுக்காய் வீதம் 

பிரட்டியந்த புளியோடே அமுரி கொள்ளு 
நாட்டுவது யிப்படியே ஆண்டு யெட்டு 
நாட்டிடவே நமனோட நோவுந் தீரும் 
டுவது வயதுபதி னாறு மாகி 
அளவற்ற வித்தையெல்லா மாடும் பாரே 


( 22 ) 


( 23 ) 


507. ஆட்டுவது யிப்படியே ஆண்பெண் ரெண்டும் 

அரிந்துவந்து தெண்டனிட்டால் மனத்தைப் பார்த்து 
கூடுவது யிருவரையும் சேர்த்து வைத்து 

கொடுத்திடுநீ சித்தருட சூர ணத்தை 
நாடுவது மாட்டயினி விபரஞ் சொல்லி 

நலமாகப் பூசைசெய்ய முறையை யூட்டு 
தேடுவது புவிதனிலே யிருந்து கொண்டு 

தேகத்தை சித்தித்து மேலே யேறே . 
508. ஏறயிலே யின்னூலைப் பார்த்து ஏறு 

யெளிதல்ல இந்தநூல் தெளிவு மெத்த 
ஆரயிலே கட்டியே பார்த்துப் பேசு 

அரைசணத்தில் சித்தியடா அறிந்து பாரு 
கூறயிலே குருவினுட நிறத்தைக் கண்டு 

கொண்டிடுவாய் தினந்தோறும் ஆதி விந்து 
தேறயிலே அனுபோகம் கண்டு பாரு 
திறப்படுமே சிவத்தியானந் திறமை தானே 


( 24 ) 


190 


சத்தியபாமா 


509. திறமான ஐந்தெழுத்தால் வாத மாச்சு 

திரும்பியந்த சிகாரத்தால் வசிய மாச்சு 
உரமையுள்ள வகாரத்தால் வாசி யோகம் 


பரமான நகாரத்தால் குளிகை கட்டி 

பார்க்குமந்த கேசர்க்குள் தம்பனமே செய்து 
வரமான வகாரத்தால் மோகனமு மாகி 
வளைந்தரிய சித்தரெல்லாம் மார்க்கங் காணே . 


( 25 ) 


510. காணாமல் மாண்டார்கள் உலகத் தோர்கள் 

கைபாகந் தெரியாமல் கெட்டார் கோடி 
ஊணாமல் போனாலும் உலகத் துள்ளே 

உண்மை சொல்லி கெடுத்திட்டா னையோ பாவி 
தோணாமல் உபதேசங் கேட்ட சீடன் 

தொல்லுலகி லிறந்தவர்களனேகங் கோடி 
பூணாமல் பூணுகின்ற பஞ்ச தீட்சை 
பூட்டினால் சாவேது யிவ்வி மாத்தே . 


( 26 ) 


511. மாத்துவது பிறக்கின்ற ரெண்டெழுத்தால் 

மகத்தான சித்தரெல்லா மான வாறு 
ஆத்துவது மூன்றோடே ரெண்டு சேர்த்து 

அப்பனே அர்ச்சிக்க வாத சித்தி 
தோத்துவது பிராணாயாமம் பண்ணித் 

தோசமெல்லாம் கீழ்நோக்கி உருவே யேறு 
போத்துவது ஐங்கரயக் கருவைப் போலே 
புனிதமாங் கிடையாது போகுந் தானே 


-- 


( 27 ) 


512. தானென்ற ஆங்கார ஆண வத்தைத் 

தள்ளியே பின்புபாரு ஞான மார்க்கம் 
கோனென்ற லேக்கமுடன் சினத்தைத் தள்ளி 
கொண்டுநீ கற்பமுறை அறிந்து கொண்டு 


மூலிகைக்கற்பங்கள் 


பானென்ற வாசமுடன் நாதம் ரெண்டும் 

பக்குவத்தை அறிந்தல்லோ பார்க்க வேணும் 
வானென்ற வாழ்க்கையிலே உறைத்துக் கொண்டு 
மறுவிப்பார் வித்தையெல்லா மறிவிப் பாரே 


( 28 ) 


513. கண்டுகண்டு மனந்தேறி யுண்ண வேணும் 

கரியமுத லாறுவிதங் காண வேணும் 
முண்டிமுண்டி கருவிகளே அறுக்க வேணும் 

மூதண்ட லேகியத்தைத் தின்ன வேணும் 
அண்டி அண்டி சேர்ந்ததோர் மருந்து வேணும் 

அளைந்தல்லோ விருபேரும் பெறவே வேணும் 
விண்டுவிண்டு எடுத்தல்லோ மாட்டல் , வேணும் 
விவரிதமாய்த் திருநீற்றைப் பூசு : வாயே . 


( 29 ) 


514. பூசுவது பூரணமே யண்ட சாரம் 

பூமிதனில் யிருக மட்டும் துவாலை போடு 
வீசுவது புளியோடே நீரும் சேர்த்து 

விரவியொன்றாய்த் துவாலையிட்டு உருட்டிப் போடு 
பூசுவது வாசமென்று யெண்ணினாக்கால் 

முழமோச மாகிவிடும் நாற்ற மேது 
யேசுவது புவியுள்ளே மெத்த வுண்டு 
இறங்கிவிடு தனிவீட்டி விருந்து செய்யே 


( 30 ) 


515. செய்யயிலே பலகூட்ட மனுக்க லாகா 

சிவபூசைக் கிசைந்தவற்றைச் சேர்க்க லாங்கேள் 
பொய்கையிலே மூழ்கினால் அழிந்து போகும் 

போகம்விட்ட விதமப்பா முழுக வென்றால் 
கொய்யப்பா ருலகறிவோ டெடுத்து மாட்டு 

கோமணத்தை யிறுக்கிவிடும் மறுகா லப்பா 
நைய்யயிலே பூரணத்தை வாங்கிக் கொள்ளு 
நாகாக்கள் செய்தபடி செய்தி டாயே . 


( 31 ) 


192 


சத்தியபாமா 


516. செய்திட்ட மந்திரமோ கோடா கோடி 

செழிப்பான மூலிகையோ கோடா கோடி 
கொய்திட்ட கருவிகளோ கோடா கோடி 

குருவாகி நின்றமுறை கோடா கோடி 
நெய்திட்ட சிவதீட்சை சக்தி தீட்சை 

நீயான மவுனமென்ற தீட்சை யுண்டு 
யெய்திட்ட 

முப்பத்து யிரண்டு பாட்டே . 


( 32 ) 


( 33 ) 


517. பாட்டான முப்பத்தி யிரண்டு பாட்டு 

பார்ப்போர்க்கு ஆதிமுதல் அந்த மட்டும் 
தேட்டான தேட்டெல்லா மிதற்குள் ளாச்சு 

தேசத்து நடத்தையெல்லா மிதற்குள் ளாகும் 
கூட்டான கூட்டமெல்லா மிதனுக் குள்ளே 

குலாவுகின்ற ஊனுறக்க மிதனுக் குள்ளே 
சூட்டான சூட்டமப்பா தீட்சை மார்க்கம் 

அதைவிட்டா லொன்றுமில்லை தீர்க்கம் போமே . 
518. போமதுதா னேதாலே சுழித்துத் தென்றால் 

போகமதை யெடுக்காமல் விட்ட தாலே 
ஆமதுதா னளியாது போக முங்க 

அப்பனே கற்பங்கள் கோடி யாகும் 
நாமதுதான் பிறவியுள்ளே பிறவி யானோம் 

நாதாக்க ளறிந்தல்லோ யெடுத்துண்டார்கள் 
தாமதுமதான் பூரணத்தை நோக்க நோக்க 
தனிப்பிறவி யில்லாமல் தானா வாயே . 


( 34 ) 


519. தானான கற்பத்தை உண்ணா மல்தான் 

தாரணியோ ரறியாமல் கெட்டார் தானும் 
ஊனான உடலுயிரு மறிய மாட்டார் 
உற்பன கற்பனையென் றறிய மாட்டார் 


மூலிகைக்கற்பங்கள் 


193 


மூனான பேரருளை மூப்பா மென்று 

மூட்டிவிட அறியாமற் மோகிப் பார்கள் 
வீணான பயல்களுக்கு ஞான மேது 
விரண்டிடுவான் யிந்தமுறை அறியார் காணே . 


( 35 ) 


520. அறியாமல் வாதத்தைச் சுடுவான் பாரு 

அறிவுகெட்ட மூடருக்கு வாத மேது 
விரியாமல் குவிந்தகற்ப தீட்சை யாலே 

விளைந்ததப்பா வாதமுதல் பத்து மேலே 
புரியாமல் சடத்தினால் வருவ தேது 

பூரணத்தி னுப்பாலே மீள வேணும் 
சிரியாக லுலகத்தில் யிருக்க வென்றால் 
சிவசிவா தீட்சை வைத்து முப்பூ காணே 


( 36 ) 


521. மூப்பூவும் மும்மலமும் யிரண்டும் ஒன்று 

மூர்க்கமுள்ள வழலையது நாதம் நாதம் 
அப்பூவில் விளைந்ததந்த சவுக்கா ரந்தான் 

அறிவார்கள் சுக்கிலமாம் கல்லு கல்லு 
தப்பில்லை யிதுகொண்டால் சடல மாச்சு 

தயவான ஆண்பெண்ணும் யிரண்டு மாச்சு 
இப்புவியில் பிறவியறி யார்கள் மாண்பர் 
இனியேதும் காண்பதில்லை அறிந்து பாரே 


( 37 ) 


-- 


522. பாரடா வழலையென்ற பிறவி தானும் 

பார்தனிலே பதினாறு முழத்தின் கீழே 
சீரடா யிளரத்தம் மேலே புக்கி 

சிவந்திட்ட நவநீத புசிப்பினாலே 
கூறடா நவக்கிரகம் ஒன்பதுக்குள் 

குலாவிய துளசியணி யிரண்டு மாகி 
ஆரடா நட்சத்திரம் யிருபத் தேழு 
அடவான கருவியது தொண்ணுத் தாறே . 


( 38 ) 


194 


சத்தியபாமா 


523. தொண்ணூத்தா( று ) விதமான வழலை யப்பா 

தொடுகுறியோ லறுபத்து நாலு மாச்சு 
உண்ணுத்த பொருளாலே ஆயிரத் தெட்டு 

ஒருங்கும்பனி யிரண்டாலே யிடமே தங்கி 
அன்னத்தின் மலசலமு மலர்ந்து வாய்நிற் 

றள்ளத்துப் போட்டதனா லழிந்து போச்சு 
விண்ணுத்த புருஷனுக்கு நாலு போகம் 
விதமான பட்சியிட மார்க்கங் கேளே. 


( 39 ) 


524. மார்க்கமுடன் மலசலமாம் வாய்நிற நாதம் 

மகத்தான பொருள் நாலும் வெளியே போக 
பார்க்கமுடன் பலன்கெட வயது போச்சு 

தாரணியில் இதைத்தள்ளி தியங்கி னார்கள் 
கார்க்கமுடன் கருவான பூரணமே வழலை 

கருதிப்பார் அதில்விளைந்த (சவுக்காரம் ) கார மாகும் 
ஆர்க்கமுடன் அதில்யிரண்டும் நன்றாய் சேர்த்தால் 
அறைவீட்டில் மேல்கார மேறக் கேளே . 


( 40 ) 


525. கேளப்பா அமுரிபுளி அதன்மேல் போட 

கேடியா யீரெட்டு பதினாறாச்சு 
ஆளப்பா அதுயிரண்டு இதுயிரண்டுஞ் சேர்த்தால் 

அப்பனே முப்பூவு முடித்த வாறு 
தேளப்பா கொட்டுதல் போல் சுன்ன மாக 

தினந்தோறும் ஆட்டிப்பார் ஆண்டு பத்து 
நாளப்பா வாய்கூட வெந்து போகும் 

நாவுவெந்து வாய்வெந்து நாச மாச்சே . 
526. நாசமடா கருவிகளோ தொண்னூத் தாறும் 

நலமாக வெந்துவெந்து போச்சு தப்பா 
பாசமடா ஆசையென்ற விருப்பம் போச்சு 
பாழான கொடூரமென் ( ற ) கோபம் போச்சு 


( 41 ) 


195 


மூலிகைக்கற்பங்கள் 


காசமென்ற கபங்களது மேலே போச்சு 

கண்டிப்பாய் பதிமூன்றி லுள்ள மட்டும் 
வாசமென்ற துற்குணங்க ளுறுதி பாரு 
வளமான பதிமூன்று தீட்சைக்குள்ளே 


( 42 ) 


527. உள்ளான உள்ளமெல்லாம் ஒடுங்கி வந்தால் 

உறவாச்சு அன்பனுக்கு தீட்சை மார்க்கம் 
கல்லான கல்லெல்லாங் கரைந்து போகும் 

கடுமையுள்ள சுன்னத்தா லித்தனையு மாச்சு 
புல்லான புதுப்பாண்டம் போலே யாக்கும் 

புதுமையுள்ள சுன்னத்தா லான வாரு 
சொல்லான சொல்லெல்லாஞ் சொன்ன தாலே 
சுகமான காமப்பா லான வாறே . 


( 43 ) 


( 44 ) 


528. வாறான உலகத்து வாதி மார்கள் 

வகையான நால்சரக்கைத் தள்ளிப் போட்டு - 
பேரான வெளிச்சரக்கை வாங்கி வந்து 

பேருலகில் சுடுவார்கள் கந்தை போலே 
சீரான மூலிகையில் வாத முண்டோ 

சிறந்திட்ட காயசித்தி யாகு மோசொல் 
தீரான சிறுநீரா லாகு மாகும் 

நினைவு கெட்டுப் போகாதே உண்டு பாரே . 
529. பாரடா சிவமூலி ..... 

........ பா ழாகுழ் 
( பண்பான ) நால்சரக்கை காண மாட்டார் 
உள்ளடா யிருக்குகின்ற வீண ரப்பா 

உணர்ச்சிகெட்டுப் போனாரே கருக்கா ணாமல் 
சீரடா கருவென்ன உருவென்ன வென்று 

சீமையிலே அலைகின்ற ஞாய மாரே 
கூறடா அளிச்சின்ன முள்ள மட்டும் 
கூடமிட்டுப் பார்த்தல்லோ சாவான் வீணே 


( 45 ) 


. 


-- 


சத்தியபாமா 


* 196 


530. வீணான பயல்களோட மார்க்கங் கேளு 

வெளியிலுள்ள கோவிலுக்குள் புகுந்து 
கோணாமல் கும்பிடுவார் வொன்றுங் காணார் 

குரும்பள வாலைகின்ற மார்க்க மேதோ 
தோணாமல் தோணுகின்ற மடைய ரப்பா 

நாய்போல திரிவார்கள் தலங்கள் தோறும் 
தோணாமல் மூளுகின்ற தீர்த்த மென்று 
துறையேதுங் காணாத மடையர் தானே . 


( 46 ) 


531. மடையரென்றால் கோவிலான மாடு மாடு 

மகாமோசங் கண்டாப்போல் பூசை செய்வான் 
குடையான குடையதுதான் வந்தாப் போலே 

கூறுகெட்ட கழுதைப்பயல் பூப்பறிப்பான் 
விடையாதே அவர் குணத்தைப் பார்க்கும் போது 

விதிப்படியே அவனன்பு கண்டுப் பாரு 
படையான கருவில்லை வெல்ல மாட்டார் 
பரபிரமம் போலிருப்பான் மூடன் தானே . 


( 47 ) 


532. மூடனுக்கு மூடனாக யிருந்து கொண்டு 

மும்மூல சுக்கிலத்தை அறிந்து உண்டு 
மூடனுக்கு மூடனாக யிருந்து கொண்டு 

மூர்க்கமுள்ள சமாதியிலே பணிந்து மீண்டு 
மூடனுக்கு மூடனாக யிருந்து கொண்டு 


மூடனுக்கு மூடனாக யிருந்து கொண்டு 
முப்பத்தி யிரண்டினுட தீட்சை பெற்றே . 


( 48 ) 


533. பெத்தனடா தீட்சையிலே யிருக்கும் போது 

பேருலகில் மனுக்களுடன் கூட்டி வளைத்து 
ஒத்தனடா வறுமையிலே வறுமை யாகி 
ஒருவருடன் வீண்பேச்சு பேசா மல்தான் 


மூலிகைக்கற்பங்கள் 


197 


கத்தனடா செகத்திலுள்ள கல்வி யெல்லாம் 

கசகாம லதுமேலே முப்பா லுண்டு 
சித்தனடா மெய்யனுக்கு மெய்ய னானேன் 
செகத்திலுள்ள பொய்யனுக்குப் பொய்ய னானேன் . 


( 49 ) 


( 50 ) 


534. பொய்யான காயத்தை மெய்யென் றெண்ணி 

போக்கொன்றுங் காணாம லிறந்தார் கோடி 
சய்யான சயயோக வாழ்க்கை காணுந் 

சருவாங்க மளித்தாரே சண்டா ளர்கள் 
மெய்யான பொருளப்பா சாகாக் காலும் 

மெச்சினவ ருண்டறிந்தாற் வேகாச் சுன்ன 
தைய்யான தைலமப்பா யிரண்டி னாலே 

தாய்ப்பதத்தை பூசித்துத் தானானாரே . 
535. தானான மந்திரமோ ஐம்பத் தொன்னுந் 

தாக்கதன் கல்வியெல்லா மேலே விள்ளும் 
ஊனான உடல்பிறப்பினாலே யாச்சு 

ஒருமனதாய்க் கண்டோர்க்கு விதியே மாற்றி 
பானான அமிர்தமுடன் கற்பத் தாலே 

பரமசிவன் றானானா பாருலகில் பாரு 
ஊனான முப்பொருளை கண்ட வாதி 
முழக்கமடா ஐம்பத்து ஒன்று முற்றே . 


( 51 ) 


நந்தீஸ்வர காடிக்கார கற்பம் 
536. ஆதியந்த மேயறிய சோதி பாதம் 

ரூபமன்றி சொரூபமணி குடுவின் பாதம் 
நீதியென்ற மணிவிளக்காய் நிறைந்த பாதம் 

நிச்சயத்தை தரசெருப மறிந்த பாதம் 
சாதியென்ற பலவடிவின் கொண்ட பாதம் 

சாக்கீர தின்கரமாய் தரித்த பாதம் 
போதியென்ற போதிக்க அரிய பாதம் 
புகழ்படைத்த பொற்பாதங் காாப்ப தாமே . 


( 1 ) 


198 


சத்தியபாமா 


537. ஆமிந்த குருதேவி பாதம் போற்றி 

அறிவான சிவயோகி சித்தர்க் ளெல்லாம் 
நாமிந்த கற்பமொடு காடிக் காரம் 

நாதவிந்து சொருபவெளி சஞ்சீவி மார்க்கம் 
வேமிந்த கெவுனமணி ஞான மூர்த்தம் 

வேதாந்தந் தனில் துலங்கா விபர மெல்லாம் 
தாமிந்த படிகொண்டு அளந்து கட்டி 
தவமான தனுநிலையை வெளிசொல் வேனே . 


( 2 ) 


538. சொல்லுவேன் சிவயோகி ஞானி யானால் 

சுத்தபரி சுத்தமடா மனமே கற்பம் 
வெல்லுவேன் பிரமகற்ப மாதி யாகும் 

வேதாந்தி சித்தாந்தி காண மாட்டான் 
அல்லுவேன் பகலுதய மான கல்பன் 

அல்பவய துடையபேர் காண மாட்டார் 
சொல்லுவேன் கற்பம் நானே கொண்டு 
சடஞ்செயமாய் வைத்திருந்த வகையைக் கேளே . 


( 3 ) 


539. கேளடா ஆதிசதா சிவத்தின் பக்கம் 

கிள்ளைசிறு வயதான வாலை சுத்தி 
ஆளடா அவளைத்தான் பெண்ணென் பார்கள் 

அவள்நிலையை யறிந்தவர்க ளாரு மில்லை 
தேனடா அவள்தானுங் கொடிய தேவி 

தேகத்தின் ஆசையதால் திகழ்வாள் பூமியில் 
நாளடா திங்கள் புதன் தனித்த நாதன் 
நவிலுகின்ற சாத்திரத்தின் பொருள்காண் பானே . 


( 4 ) 


540. காணுவா னறிவுள்ளோ னெளிதில் காண்பான் 

கருத்தறியா மூடனென்றா லொன்றுங் காணான் 
தோணுவான் காயசித்தி கற்ப மூலி 
துணையான ஞானக்கண் ஆத்தும சுத்தி 


மூலிகைக்கற்பங்கள் 


199 


பூணுவான் பதினாறில் சித்தி யொன்று 
புகழான .. 

சித்தி யொன்று 
கோணுவான் மனங்கோணி யோகி யாவான் 
கோலட்டிபல விதஞ்செய்வான் பதினெட்டுக்கும் 


( 5 ) 


541. பதினெட்டும் சென்றபிள்ளை குருவைக் காண்பான் 

பக்திகொண்டு சித்தி செய்வான் நாற்ப தாகில் 
இதினெட்டு அரைபொருக் காச்சல மாவான் 

ஈசுரனாற் பதங்காண்பான் நாற்பத் தைந்து 
விதினெட்டு இப்படியே ........ந்திய கண்டால் 

வீதியிலே நின்றுவிளை யாடும் பாரு 
கதினெட்டு கதிகொடுக்கும் காடி கண்டால் 
கண்திறக்குஞ் சருவகாடி அதிகந்தானே . 


( 6 ) 


542. அதிக மென்ற காடியார் ஆழியிற் சொன்னார் 

அகத்தியரும் சூதமுனி ஆன தாலே 
கெதிகமென்ற காடியைத்தான் மறைத்தே போட்டார் 

கிள்ளைகள் போல் பதினெண்போர் சொல்லு வாரோ 
சதிகமென்ற சாஸ்திரத்தில் மறைப்பே மெத்த 

சமுசயங்கள் தெளிந்துகரை யேறுவா ரில்லை 
கதிகமென்ற காடியதை புகழுக் காக 
காட்டுகிறேன் சித்தருக்குந் திறக்கந் தானே 


( 7 ) 


543. திறக்கவடா சுகதேவ முனியே கேளு 

தெளிந்தகரை காணுமுன் காடி கொள்ள 
நிறுக்கவடா வல்லாரை குறுவை நெல்லு 

நீடுலகில் மனுவோர்கள் காண மாட்டார் 
பிறக்கவடா குறுவைநெல் லரிசி கண்டால் 

பிறப்புயிறப் புமற்றுசில யோகி யாகி 
அரக்கமடா வல்லாரை மூலி யாவாய் 
அரறிவார் இரகசியத்தை சொல்லப் போமோ 


( 8 ) 


200 


சத்தியபாமா 


544. சொல்லுவதுஞ் சுகதேவ முனிக்கே சொன்னோம் 

சுருக்கமொரு பதினாறும் உபதே சந்தான் 
வெல்லுவதும் அதிகார நந்தி யென்றே 

விரும்புதலால் எனைநினைத்தால் சகல சித்தி 
நல்லுவதும் கதிசேர கிருபை யுண்டாம் 

நமதருளைப் பெற்றவர்க்கும் நமன்வா ரான்காண் 
அல்லுபகல் யெனைத்தறிவாய் தூங்கி னோர்க்கு 
அருள்செய்வோம் பொருள் செய்வோம் கற்பந்தானே ( 9 ) 


545. தானான காடியொன்று விபரங் கேளு 

தப்பாமல் காயசித்தி யாகு மார்க்கம் 
மானான பெண்களிலே பலதில் கேளு 

மான்சாதி குறுஞ்சாதி யென்றுஞ் சொல்வார் 
வேணான குறுஞ்சாதி பெண்ண தானால் 

வெற்றிபெற்ற கருங்குறுவை நெல்ல தாச்சு 
ஊணான கருங்குறுவை கருத்த பெண்பேர் 
உத்ததொரு செங்குருவை சிவத்த பெண்ணே 


( 10 ) 


546. பெண்ணளக்கு கருங்குறுவை யேதா லாச்சு 

போகத்தில் கருத்தறித்து இருக்கும் நாளில் 
அண்ணளக்கு கருங்குறுவை யென்ற நாமம் 

ஆச்சுதடா முன்னூறு நாளு மட்டும் 
வண்ணளக்கு புதலதுவே பிறந்த நானால் 

வல்லாரை மூலியது வெளியி லாச்சு 
இண்ணளக்கு கருத்தரிக்கும் கருவே காடி 
வாரிவர இதன்பெருமை காடி யெண்ணே 


( 11 ) 


547. என்னடா கருவான சுக்கிலமே சென்று 

இழுக்குமடா சுரோணிதத்தை உறையச் செய்யும் 
நன்னடா நாற்பதுநாள் சென்ற தானால் 
நாதமென்ற சுக்கிலமே திரட்டும் பாரு 


மூலிகைக்கற்பங்கள் 


201 


வின்னடா ரசமென்றால் கடைந்தேருஞ்சுத்தி 

வேகவைத்து புதைந்துபோய் முழிப்பான் மட்டை 
கன்னடா ரசமறியாக் கழுதை மாடு 
கட்டிரச மணி செய்வ தெவ்வார் கேளே 


( 12 ) 


548. கேளடா ரசமென்றால் சுக்கிலமே யாகும் 

கெடியான ரசங்கட்டுஞ் சுரோணிதமே மூலி 
வாளடா இதுயிரண்டும் அறிந்து சேர்க்க 

வையகத்தில் கெவுனரச மணியு மாச்சு 
தேளடா கருத்தரித்து மாதம் நாலு 

திரட்டுமடா ரசந்தன்னில் உதிரை முங்கும் 
ஆளடா நால்மாதம் பின்புமதி ரசமு 

சுரோணிதத்தை ஊங்கா தாமே 


( 13 ) 


549. ஊங்காது சுரோணிதமே குளமாய் நின்று 

உள்வளரும் உலாவிவரும் பிண்டந் தானும் 
மாங்காறு மாதம்வரை சுரோணிதமே யறுந்தி 

மதிலிருக்கும் பெருநாள் வெளியில் மீளும் 
தாங்காறு மாதமடா நின்ற தாலே 

தக்கினாற் ஆறுமாற்றைக் காட்டி யென்றும் 
பாங்காறு மாதமிரு காடி காணாற் 
பயனறிவார் அரிசிபொங்கி காடியென்பார் பாரே 


( 14 ) 


55 என்பார்கள் காடிகண்டு காடி யுண்டால் 

யேய்பான தேகமது சித்தி யாமே 
வன்பாக அரிசிப்பொங்கி காடித் தண்ணீர் 

வருஷம் பனி ரெண்டுவரை சேர்த்திட் டாலும் 
தென்பாமோ காயசித்தி திடமுன் டாமோ 

தேறாது தேறாது அறியார் களெல்லா 
முன்பாக செய்ததொரு தவத்தி னாலே 
மூலியென்ற வல்லாரைக் காண்ப தானே 


( 15 ) 


202 


சத்தியபாமா 


551. வல்லாரை என்றாக்கால் புருடர்க் காச்சு 

வல்லாரை ஒழியென்ற சொல்தோ ணாதோ 
கல்லாரை காடியென்றால் பெண்களுக் காச்சு 

காடிப்பேரன் பிள்ளைதயிர் கொண்டுவா வென்றே 
சொல்லாகச் சொல்லுவதை அறியா யோநீ 

சுதன் சமத்தன் ஆனாக்கால் சொல்லு வார்கள் 
அல்லான கர்ப்பவிந்து காடி யாச்சு 
அல்முளைத்த பிண்டம்வல் லாரை யாச்சே 


( 16 ) 


( 17 ) 


552. ஆச்சுதடா அனந்தவர்கள் நூலைப் பாரு 

ஆர்தானும் என்னைப்போல் சொல்வா ருண்டோ 
பேச்சுதடா யேச்சேச்சு மறைத்துச் சொல்வார் 

பிசகென்றும் நிசமென்றும் அறியா மாண்பர் 
காச்சுதடா வேரோடே வந்தாற் போலே 

காயசித்தி செய்வமென்று கருக்கா ணாமல் 
வாச்சுதென்று பலபலவி தத்தைத் தின்று 

வானாலும் வழிந்து கெட்டார் கோடா கோடி 
553. கோடிபல நூலறிவைத் தெரிந்திட்டாலும் 

குருவருளைப் போற்றிட்டார்க் கேது வாகு 
நீடியிடு யுகமாக மகிழ்ச்சி பார்த்து 

நிலைத்துசடம் வைத்திருக்கும் பேர்களுக்கு 
நாடியிரு சற்குருவின் கடாட்சம் பெற்று 

நல்மனதாய் தர்மவானாய் இருப்போனுக்கு 
காடியிரு வல்லாரை அறிவுண் டாகும் 

கற்பசித்தி காயசித்தி கைக்குள் ளாமே 
554. ஆமடா கற்பமதை உண்ணாமல் 

மறைப்பாக கற்பமுண்ணு வென்றே சொன்னார் 
நாமடா அவர் மறைத்த சூட்சம் சொன்னேன் 
நல்மனது இல்லார்க்குச் சொல்ல வேண்டாம் 


( 18 ) 


மூலிகைக்கற்பங்கள் 


203 


( 19 ) ... 


( 20 ) 


ஓமடா வல்லாரை பிடிங்கி வந்து 

உறவான காடியைத்தான் எடுத்துக் கொண்டு 
போமடா சீசாவில் பதனம் பண்ணி 

புகழான செயநீரும் பதனஞ் செய்யே 
555. செய்யடா செயநீரை அறியா மூடர் 

செய்வார்கள் பலவிதமாய் சாஸ்திரம் பார்த்து 
மெய்யடா அதிலாமோ செயநீ ராமோ 

முன்னேவரும் வல்லாரை முன்ன தாக 
உய்யவரும் பன்னீர்க்கு டமென்று சொல்வார் 

உற்றசெய நீரென்று மெவருங் காணார் 
உற்ற செய நீரென்று மெவருங் காணார் 

கைய்யான செயநீரே வெளியாய்ச் சொன்னோம் 
கண்டறியார்க் கொன்றுமில்லை காய சித்தி 
556. காயமென்றால் ஐங்காய மிதுவே யாச்சு 

காடிசெய நீரடா யிதுவே யாச்சு 
ஆயமென்ற செந்தூர மிதுவே யாச்சு 

அழகான பூரணாதி லேகிய மு மாச்சு 
வாயமென்றால் வஸ்துவது இதுவே யாச்சு 

வண்டருக்கும் பசுக்களுக்கும் சொன்னா யானால் 
மாயமென்ற சடத்துக்கு கழிவுண்டாகும் 

மகத்தான குருமறந்தால் சாபந் தானே 
557. சாபமது மீள்வதற்குக் குருவைக் காரு 

சடலமது அழியாமல் கற்பங் கேளு 
பாவமது மீளாமல் பயந்து போற்று 

பரமகுரு பதத்தில் நீ தொண்டு பண் 
லாபமது உனக்குண்டாம் ஆத்ம லாபம் 

லட்சியத்தை மறவாமல் நிலைத்து நில்லு 
ஆப்மென்ற ஆபத்து வரமாட்டாது 
அனுபவிக்குங் கர்மவினை அருளால் போமே 


( 21 ) 


( 22 ) 


204 


சத்தியபாமா 


( 23 ) 


558. போமடா வல்லாரை பிடிங்கி வந்து 

பொடியிடிக்க வேண்டுமென்றே நறுக்கிக் கொண்டு 
ஆமடா ஆகாச கம்பி உப்பு 

அதனிடைக்கு மூணத்தோ னிறுத்துக் கொண்டு 
வேமடா கந்தகத்தின் சாறு வார்த்து 

வெயிலிலே வைத்துவிடு வண்டு சுத்தி 
தாமடா பத்திரியும் சாதிக் காயும் 

தாணிக்காய் திப்பிலியும் கிராம்பு மூலம் 
ஓமடா சடாகோ .... 

அபினும் பூரம் 
உத்தமனே வீரமொடு கெந்தி சேரே 
559. சேரடா வால்மிளகு கருஞ்சீரகம் சுக்கு 

சித்தரத்தை வசம்போடு கருவேலம் பாலும் 
பூரடா முருங்கைப்பா லிதுக ளெல்லாம் 

குறையாமல் ஓரெடையாய் தூக்கிக் கொண்டு 
தாரடா பொடியாக்கி தெளித்து வாரி 

தாட்டிவெல்ல பாகாக்கி போட்டுக் கிண்டி 
ஆரடா முறுகாமல் எடுத்துக் கொண்டு 

ஆயிபதம் தனைநினைத்துக் கழஞ்சு போலே 
560. கழஞ்சியொடு வல்லாரை லேகியமே கொண்டால் 

கடுப்பான சகலபிணி கருவி யெல்லாம் 
கழஞ்சோடு அந்திசந்தி பகலி லுண்ணு 

சேகராஞ் செயநீரின் காடி தன்னில் 
வளைந்துண்ணு மத்தித்துக் கொண்டா யானால் 

வருஷத்தில் நரைதிரையு மாறிப் போகும் 
மளந்துண்ணு வல்லாரை தனியே கொண்டு 

அதில்நறுக்கி வெயிலுர்த்தி பொடி செய் வாயே 
561. செய்துநீ தெளிந்தெடுத்து சிமிழில் வைத்து 

சிறப்பான பனையுடைய பள்ளு சேர்த்து 
மெய்துநீ காடியிலே கழஞ்சு தூவி 
மேன்மைபெற வேண்டுமென்றே கொண்டா யானால் 


( 24 ) 


( 25 ) 


மூலிகைக்கற்பங்கள் 


205 


( 26 ) 


உய்து நீ உடலிலுள்ள பிணிக ளெல்லாம் 

உடன்தீரு மண்டலத்தில் சிவந்து காணும் 
அய்துநீ சூரணமே வஸ்தில் கொள்ள 

ஆக்கையது இறுகுமடா வஸ்து வாலே 
562. வஸ்துவென்றால் மதுவல்ல தேனுமல்ல 

வாமென்ற சாராயம் பதனி யல்ல 
வஸ்துவென்றால் சரக்கல்ல கஞ்சா வல்ல 

வாணியென்ற சரமல்ல மந்திர மல்ல 
வஸ்துவென்றால் புகையல்ல சோதி யல்ல 

வாயுவல்ல தேய்யுமல்ல அப்பு வல்ல 
வஸ்து வென்றால் ஆதியல்ல அந்த மல்ல 

வாமல்ல இருளல்ல கதிர்மதியு மல்ல 
563. அல்லலடா மேகவிடி விந்து வல்ல 

ஆச்சர்யம் நட்சத்திர மொழியு மல்ல 
அல்லவடா பால்களல்ல தயிர்மோ ரல்ல 

அன்னமல்ல ரசமல்ல அறுசுவையு மல்ல 
அல்லவடா புல்பூடு மரங்க ளல்ல 

ஆகாச வெளியல்ல பூமி யல்ல 
அல்லவடா உருவல்ல சிலைக ளல்ல 
ஆத்மங்கள் கோடியெல்லாம் வஸ்து வல்ல 


( 27 ) 


( 28 ) 


564. வஸ்துவென்றால் முனிவரல்ல ரிஷிக ளல்ல 

வரம்பெற்ற தேவரல்ல சித்த ரல்ல 
வஸ்துவென்றால் வாலையல்ல புவனை யல்ல 

வைகுண்ட லட்சுமியுந் துர்க்கை யல்ல 
வஸ்துவென்றால் ஈஸ்பரியுங் காளியல்ல 

வலுவான குருவினுட கடாட்சத் தாலே 
வஸ்துவென்ற வஸ்துவதைக் காண வேணும் 
வாமிசிவ காமிநிலை கேட்க வேண்டும் 


|| 


( 29 ) 


206 


சத்தியபாமா 


565. கேழ்க்கவாட கண்ணுக்கு இனிய பெண்ணைக் 

கிள்ளைசிறு வயதுடைய விந்து நாதம் 
மூழ்கவடா ஓமப்பால் யோனிப் பாலை 

மோகமுடன் தாகமதாய்க் கொண்டா யானால் 
ஆழ்க்கமடா அல்குல்மலர் அரளிப் பூவை 

அஞ்சாமல் துஞ்சாமல் அடக்க மாக 
வாழ்க்கமடா முலைப்பாலுந் தலைப்பாலுஞ் சேர்த்து 
வாய்மலரால் கொண்டவர்க்கு வஸ்து வாமே 


( 30 ) 


566. ஆமடா தலைப்பாலை முலைப்பா லூட்டி 

அசியாமல் மத்தித்து யிருபோ துண்ண 
வாமடா தேகமதில் பிணிசா ராது 

வாணாலுந் தளராத பலமுண் டாகும் 
நாமடா கொண்டவழி யெவருங் காணார் 

நற்புத்திரன் சற்புத்திரன் ஆனால் தோன்றும் 
போமடா சத்தியமாய் நிலைப்பா னாகில் 
பூட்டியதோர் கற்பமெல்லாம் சித்தி தானே 


( 31 ) 


567. சித்திக்கும் ஐங்கோலத் தைல மெல்லாம் 

சேர்ப்பார்கள் சித்தோர்க ளறிய மாட்டார் 
புத்திக்கும் சலனத்தால் மறைத்துப் போட்டார் 

பூமியிலே கலியிருக்கு ஆகா தென்று 
சத்திக்கும் விந்துமலம் மகார நீரும் 

சரண்டான தூரமுதல் ஐங்கோல மாச்சு 
வெத்திக்கும் வகைக்குவொரு சேர்தான் சேர்த்து 
வெயில்புடமாய் கலக்கியதை வற்ற வாங்கே 


( 32 ) 


568. வத்தவத்த கிண்டியதை பொடிய தாக்கி 

அடித்தெளிவாய் யெடுத்து அதை ( ப் ) பரணி சேர்த்து 
நித்தம்நித்தம் யிந்துவிலே குழப்பி யுண்ண 
நிர்மூடந் தீருமடா காபஞ் சித்தி 


207 


மூலிகைக்கற்பங்கள் 


( 33 ) 


மத்தமத்த நால்சரக்கு பரப்ப நீரு 

மருகியுண்டால் தேகத்துக் கேற்கா தய்யா 
சுத்திசுத்தி பிறந்தவழி கற்பத் தாலே 

சுகிருதியாய் கரையேறி மோட்சம் பெற்றார் 
569. மோட்சமது பெற்றவழி முடிவைச் சொன்னேன் 

முக்கியமாய் வல்லாரைக் காடி சொன்னேன் 
அச்சமில்லா லேகியமும் கற்பஞ் சொன்னேன் 

அம்மம்மா யிதைமறந்தால் வகையே யேது 
வீட்சமென்ற வீட்சமதே தெரியா றாகில் 

வெகுகற்பம் உண்டாலும் விழலாய்ப் போகும் 
மாட்சமென்ற கும்பமுனி நந்தி பாதம் 
மறவாமல் தினந்தொழுது கற்பங் கொள்ளே 


( 34 ) 


570. கொள்ளுவாய் முப்பத்து யிரண்டும் பார்த்து 

குருவான குரு வறிந்து அருளைக் கேட்டு 
தெள்ளுவாய் கற்பங்கள் காடி சூரணந் 

தின்றாக்கால் காயமது திரம துண்டாம் 
விள்ளுவாய் மற்றவர்க்கு மனதைப் பார்த்து 

விரும்பியே பனிரெண்டாண்டு காத்தா யானால் 
அள்ளுவாய் யென்சுருக்கம் பொருளைச் சொல்லு 
அதிகார நந்திபதங் காண்பார் முற்றே 


( 35 ) 


நந்தி சுவாமிகளது துணை 
நந்தீஸ்வர காடிக்கார கற்பம் முற்றும் 
வியாக்ரபாதர் அதித கற்பம் 

( 
571. தாரணியில் வியாக்கிரமர் நூலுக் குள்ளே 

தயவு செய்து சீடருக்கு அறிக்கை செய்வார் 
வாரணியாஞ் சோதிமிகத் துலக்க மாக 
வாசியெனும் முப்பொருளு முருவ தாக 


208 


சத்தியபாமா 


சீரணியுங் காயத்தில் நோய்கள் தீரத் 

தெளிவாக நரைதிரைக ளற்றுப் போக 
காரணமாய் மைந்தர்களே சொல்லக் கேளு 
கற்பத்தின் வகையதனை உரைக்கி றேனே . 


( 1 ) 


( 2 ) 


572. உரைக்கிறேன் தண்ணீர்விட்டான் கிழங்குபலம் நான்கு 

உற்றதொரு நெருஞ்சிவித்து பலமோ மூன்று 
நிறைக்கிறேன் சீந்திவித்து பலமோ நான்கு 

நிலப்பனையின் கிழங்கதுதான் பலமோ மூன்று 
விறைக்கிறேன் சித்திரத்தின் மூலம் மூன்று 

வகையாகக் கார்போக வரிசி மூன்று 
மறைக்கிறேன் கந்தகத்தின் சுத்தி மூன்று 

பருவமா யாறுவகைக் கூட்டிக் கொள்ளே . 
573. கொள்ளேதான் நிழல்படவே உலர்த்தல் செய்து 

கொண்டிடித்து சூரணத்தை வடியே செய்து 
அள்ளேதான் சூரணத்திற் பாதி தேனும் 

அதிற்பாதி தேனில்நறு நெய்யுங் கூட்டி 
விள்ளேதான் புதுப்பாண்டத் தடைத்துக் கொண்டு 

வெருக்கடியா யொருபொழுது உண்டு பாரு 
உள்ளேதா னின்றதொரு பத்தைச் சாடி 

உளமலந்து போகும்பாரு ரோக மெல்லாம் 
574. ரோகமென்றால் மண்டலத்தில் நோயைத் தீர்க்கும் 


( 3 ) 


ரோகமென்றா லெத்தனையோ சொல்லப் போகும் 

காந்தமதி பிள்ளையப்பா சொல்லக் கேளு 
ரோகமென்றா லெத்தனையோ ஆனந்தங் கோடி 

நொடிக்குகுமுன்னே ரோகமெல்லாம் பறந்து போகும் 
ரோகமென்றா லெத்தனையோ வினைகள் போக்கும் 
காந்திமதி போலிருந்து வாழ்வார் தானே 


( 4 ) 


மூலிகைக்கற்பங்கள் 


209 


575. தானென்ற வுடலுக்குள் வினைக ளற்றால் 

சாதகத்திற் காயமது சித்தி யாகும் 
வானென்ற ஆக்கினையால் கபங்கள் போகும் 

வாருதியா முப்பொருளுந் துலக்க மாகும் 
யேனென்ற வாசியது உரைக்குங் கல்போல் 

யேழைமதி போகாதே சொன்னே னப்பா 
கோனென்றயீசனங்கே வீரத்தைச் சொல்வார் 
கூடியங்கே அவரரோடோசி யேற்றே 


( 5 ) 


576. ஏத்தப்பா அப்பவல்லோ வாசி யேறும் 

யேற்றிவிட்ட விடமெல்லாஞ் சித்தி யாகுங் 
கூத்தனப்பா மறைந்தோடி ஐவர் தானும் 

குடிபோக்கி வென்றாக வாழ்வார் பாரு 
நீத்தனப்பா யீசனங்கே வார்த்தைப் பேசி 

நிலைத்ததுவே தேகமப்பா அநேகங் கோடி 
மூத்தனப்பா தேவருக்குத் தேவ னாவான் 
மூதூழி காலமெல்லாம் இருப்பார் காணே 


| 


( 6 ) 


571. காணந்த வுலகுதனிற் சிவயோகஞ் செய்வார் 

காணார்க்ளிக்கருவைச் சொல்ல வேண்டாம் 
பூணிந்த யெந்தனுட கற்ப மப்பா 

புகலாதே யாவருக்கு முரைக்க வேண்டாந் 
தோணிந்த கற்பத்தில் அநேகஞ் சித்தி 

தொகுத்தவர்தார் பதஞ்சலியார் யானுட் கொண்டேன் 
வீணிந்த கற்பமென்று தள்ளி னாக்கால் 
வேறுபடா ரோகமது மாறு தென்றே 


( 7 ) 


210 


சத்தியபாமா 


578. என்றேதான் மைந்தர்களே உண்டு பாரும் 

யியங்கும்பார் நூறாண்டில் பொன்போல் தேகம் 
சென்றேதான் வாசியது கட்டிக் கொள்ளும் 

சிறந்ததொரு .......... சத்தைக் கட்டும் 
உண்டேதான் காயமது அருண னாகும் 

ஊழியதோ காலமது இருக்குந் தேகம் 
நன்றேதான் யெந்தனுட சூத்திரத்தில் 
நானுரைத்த கற்பமது கொண்டு தேறே 


( 8 ) 


முற்றும் 
திருச்சிற்றம்பலம் 


- 


4 . 


துணைநூற்பட்டியல் 
1 அகத்தியர் கலைஞானம் 1200. மு .கிருஷ்ணப்பிள்ளை . பதிப் . 
வித்யாரத்நாகர அச்சுக் கூடம் , சென்னை , 1917 . 
2. அபிதான சிந்தாமணி 1981 . 

3 . சித்த மருத்துவாங்க சுருக்கம் . டாக்டர் க.அ. உத்தமராயன் , தமிழ்நாடு 
அரசு சித்த அறிவியல் மேம்பாட்டுக் குழு , தமிழ்நாடு அரசு , சென்னை , 1983 . 

சித்தர் வெண்பா ( சுவடியியல் ஆய்வேடு ) சென்னை . துரேந்திரநாதன் 
( பதிப் . ) உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் . சென்னை - 113 . 

5 . ஞாய அஷ்டாங்க தீபம் . பா . முஹம்மது அப்துல்லா சாஹிபு ( பதிப் . ) 
முஸ்லீம் அபிமானி அச்சியந்திரசாலை. சென்னை, 1916 . 

6 . ஞான வெட்டியான் . ஸ்ரீமத் ஷண்முகானந்த சுவாமி ( பதிப் ) . 
7. தன்வந்திரி சூக்ஷம் வைத்தியம் 200.பா. முஹம்மது அப்துல்லா சாஹிபு 
முஸ்லீம் அபிமானி அச்சியந்திர சாலை. சென்னை, 1907 . 

8. திருமூலர் வைத்தியம் ( கருக்கிடை 600 ) B.R. தேவராஜ நாயகர் 
( பதிப் ) சென்னை . 

9. திரு வேங்கடநாதன் . வண்டு விடு தூது . முன்னுரை மு . ஷண்முகம் 
( பதிப் ) தமிழ்நாடு தொல்பொருள் ஆய்வுத்துறை , சென்னை, 1981 . 

10. தினமணிக் கதிர் ( 7.10.84 ) வெள்ளெருக்குவேர் பி.கலாநிதி 
11. தினமணிச் சுடர் ( 19.12.82 ) திருநெறிக் காணாகாடு நாராயணஸ்வாமி 

12. தேரையர் வெண்பா. டாக்டர் இரா . தியாகராசன் (உரையாசிரியர் ) 
சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிலையம் . சென்னை , 17. 1974 . 

13. போகரெழுதிய சூஸ்திர மெழு நூறு . பா . முஹம்மது அப்துல்லா 
சாஹிபு ( பதிப் . ) முஸ்லீம் அபிமானி அச்சியந்திர சாலை . சென்னை. 1907 

14. முப்பூ குரு . வி . பலராமய்யா. அருட்பெருஞ்சோதி பதிப்பகம் . 
சென்னை - 29. மூன்றாம் பதிப்பு 1977 . 

15. வள்ளுவர் சரித்திர மருத்துவ ஆராய்ச்சிக்கதிர் . 

16. Heriage of the Tamils ( Siddha Medicine ) Dr. S.V. Subramanian , 
R. Madhavan ( Editors ) International Institute of Tamil Studies . 
Madras. 113 . 

17. The fundamental principles of kalpa. Dr. A. Shanmuga velan . 
Muligai mani paritabi Masi. 

18. கிரௌன் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் விளம்பரம் ஒன்றும் பயன்படுத்தப்பட்டது . 


212 


சத்தியபாமா 


பாட்டு முதற்குறிப்பு அகராதி 

( எண் பாட்டு எண் ) 


126 


507 


225 


485 


14 


536 


419 


321 


335 


404 


70 


345 


554 


564 


அகலவும் பத்தியங்காணு 
அசதியுடன் உறக்கமது 
அடுக்கடுக்காய்க் கொள்பவர் 
அணுகொட்டா அனுபோக 
அண்டவாதங்கள் வாய்வு 
அண்ணன்மாரே கேளீரோ 
அண்மையில் யின்னமொன்று 
அதனின் விதையரைத்தே 
அதிகமென்ற காடியார் 
அமுக்குராப் பொற்காப்பை 
அழுத்தியே தீயெரிப்பாய் 
அரைத்திடவே சூதத்தில் 
அருந்தியே காலமே 
அல்லவடா மேகவிஷம் 
அழகு நுதலி 
அறிந்து தான் கற்பத்தை கொள் 
அறியாமல் வாகத்தை 
அன்னம்போ விளமயிலாள் 
ஆக்கை யிரண்டுக்கும் 
ஆகுமிகக் கற்ப 
ஆகுமே கற்பமுண்டோன் 
ஆங்கொங் கணபதியென் 
ஆச்சப்பா தீட்சையது 
ஆச்சப்பா முழுக்குக்கு 
ஆச்சுதடா அனந்தவர்கள் 
ஆச்சுதே கொட்டையாம் 
ஆச்சுதே மண்டலந்தான் 
ஆட்டான அன்னத்தில் 


438 ஆட்டியே வில்லைகட்டி 
499 ஆட்டுவது யிப்படியே 
215 ஆடாத நெல்லிவேர் 
375 ஆடியதோர் நடனதிரு 
424 ஆதனைப் பட்டைதனை 
376 ஆதியந்த மேயறிய 
233 ஆமப்பா சிறுகீரை 
315 ஆமப்பா யிதுகடந்து 
542 ஆமப்பா யிதுகடந்து 
21 

ஆமப்பா மெழுகெடுத்து 

ஆமப்பா வயதங்கே 
304 
32 ஆமப்பா வெட்டினதோர் 
60 

ஆமடா கற்பமதை 

ஆமடா தலைப்பாலை 
563 

ஆமிந்த குருதேவி 
475 

ஆமென்ற அமுரிதன்னை 
74 

ஆமென்ற வாசினையா 
520 

ஆயிரங் கையுடையோ 
378 

ஆறவிட்டு பதிப்பதற்கு 
279 

ஆன விரையதனை 
266 

ஆனவெள்ள தன்னில் 
443 

இசைந்திட்ட கரந்தையைத்தான் 
310 

இசைபாங் குளிசமதை 
496 

இடியோடே போசனமும் 

இடும்போர் கடுக்கையென 
552 இருக்கின்ற அயச்செம்பில் 
100 

இருந்திட்ட மலைதோறும் 
167 இருந்திட்ட வெண்புரசு 
447 இவையெடுப் பத்திங்க 


537 


85 


411 


243 


354 


242 


186 


98 


41 


495 


153 , 


227 


350 


303 


148 


மூலிகைக்கற்பங்கள் 


213 


572 


69 


209 


322 


527 


440 


410 


549 


460 


464 


136 


226 


289 


196 


115 


547 


இனித்திரிய பாலதனை 

17 உரைக்கிறேன் தண்ணீர்விட்டான் 
இனிய கவுசட்டி 

203 

உருகாது மயக்கங்கள் 
இறங்கியதோர் பால் தானும் 

177 உலத்தியதை செம்புதனி 
இறுகுமே சிவனார்தன் 

331 உலர்ந்த பின்பு யெட்டிலொன்று 
இறுகுமே செங்கடுக்காய் 

61 உள்ளான உள்ளமெல்லாம் 
இறுகுமொரு மண்டலத்தில் 

204 உள்ளிருந்த நோய்களெல்லாம் 
ஈசனுடைக் கோயில் 

291 உன்னியே பாலோடு 
உசத்தியாம் சிவப்புசித்திர மூலம் 165 ஊங்காது சுரோணிதமே 
உண்டபடி யேதாலே 

503 ஊதிடவே சுண்ணமாம் 
உண்டுமே உமிழ்ந்தாக்கால் 

93 

ஊதுவது கருடபட்சி 
உண்டுமே கடுக்காயை 

135 

எட்டாத செங்குமரி 
உண்ணவே அபானமது 

446 எட்டுக்கு ஒன்றுதான் 
உண்ணவே கற்பத்தில் 

389 எண்ணுமிரசவெள்ளி 
உண்ணவே கற்பத்துக்கு 

417 எரித்திட்டால் செந்தூரம் 
உண்ணவே தீபமாஞ் சோதி 

178 எருவிலே புடமிட்டு 
உண்ணவே மண்டலத்தில் 25 , 320 

என்னடா கருவான 
உண்ணவே லகிரியது 

158 என்னுங் குளிகை தனில் 
உண்ணவே வயதங்கே 

56 என்னுமதிற் பட்டை 
ண்ணவே வாயுவென்ற 

179 என்பார்கள் காடிகண்டு 
உண்ணப்பா இப்படித்தான் 

67 என்றான அபையனென்ற 
உண்ணப்பா மண்டலந்தான் 

110 என்றான கரந்தையைத்தான் 
உண்ணுந் தனித்தயிலம் 

222 என்றேதான் மைந்தர்களே 
உண்ணுறது ஒருசேரே 

420 

ஏத்தப்பா அப்பவல்லோ 
உண்மையாங் குளிகையை 

97 ஏத்தியே பனிரெண்டு 
உண்மையாம் மிளகோடு 

413 ஏமமாம் கருநெல்லி 
உண்மையாய் கருப்பாக 

325 ஏமமா மோரிலை 
உண்மையாய் செம்படித்து 

197 ஏறயிலே யின்னூலை 
உணர் செம்பு தங்கமதில் 

219 ஏறியபின் மிளகுதனை 
உணரிற் பால் வெள்ளிதனை 187 ஏனம் வசீகரமாம் 
உணரும் கரும்பாம் 

208 ஐந்தோடு சாரமைந்து 
உத்தாதை பேர் சொல்லி 

244 ஐவணைப் பூக்கழஞ்சு 
உத்துப்பா ரிதுவென்றா 

68 

ஒட்டாத மனக்குரங்கை 


154 


35 


550 


51 


88 


578 


576 


ra 


- 
- 
- 


91 


230 


41 


508 


263 


286 


452 


34 


371 


214 


அரியபாறு 


560 


53 


268 


434 


231 


437 


435 


577 


397 


81 , 480 


385 


479 


342 


444 


412 


86 


ஓட்டொட்டாய் மேனியெல்லாம் 
ஒட்டும் பால் நாளத்துடன் 
ஓடியே வெள்ளை நீர் 
ஓடுங்காத சுக்கிலமும் 
ஒப்பான பட்டை 
ஒன்றான செந்தூரம் 
கட்டியே ஒன்பதெரு 
கட்டியே கனபுடமாய் 
கட்டுண்ட படியதனால் 
கட்டும்பூச் சாற்றிலே 
கடந்தார் களமோக 
கடுசதங் கழுவு 
கண்டாலும் பேசாதே 
கண்டிலேன் கற்பூரவில்வம் 
கண்டுகண்டு மனந்தேறி 
கண்டுகொண்ட சோதனைதான் 
கண்டோடும் பற்பத்தை 
கதியாங் குளிகை 
கதிர்மதியும் வருதலும் 
கபால மிறுகும் 
கர்த்தாவின் சூதத் தயிலம் 
கருக்கும் பழச்சதையால் 
கருத்திருந்த மூலிகைதான் 
கருதியே கருவேம்பு 
கருதியே வெள்ளை விஷ்ணு 
கருப்பாற் திலகமிடும் 
கருப்புக்கை யாந்தகரை 
கருவசளை கைப்பு 
கருவழிய வேண்டி 
கருவான நீர்முள்ளி 
கருவிழுதியின் வேரில் 
கலியுகத்தில் தேவாண்டு 


441 கழஞ்சியொடு வல்லாரை 
15 கழன்று போ மற்பசியும் 
193 கற்ப முறைமை 
311 கனகாம் பரமெனவும் 
22 கனியான கருநெல்லி 
33 காஞ்சபுளி தனையெடுத்து 
107 காட்டு மிளகரணை 
450 காணந்த வுலகுதனிற் 
502 

காணப்பா அமுதுபடி 
40 காணப்பா கடுக்காயும் 
272 காணப்பா காயகற்பம் 
79 காணப்பா மூழ்கிவந்தால் 
377 காணப்பா யிதுகடந்தால் 
292 காணப்பா யிப்படித்தான் 
513 காணவே தாம்பூலம் 
348 காணவே நாறுகின்ற 
316 காணவே நெல்லிப்பூ 
163 காணவே மலைதோறும் 
-431 காணலா மென்ற ஆலம் 
476 காணாமல் திரியாமல் 
39 காணாமல் மாண்டார்கள் 
146 காணுமவர் நெய்யருந்த 
351 காணமே ஐந்துதனை 
137 காணுவது செந்தூரம் 
300 

காணுவா னறிவுள்ளோன் 
120 காந்தியிந்த தேகமது 
433 காப்பான ஐம்பத்தோர் 
429 
245 காய்ந்தபின்பு யிலையரைத்து 
194 காயசித்தி யுண்டாகும் 
428 காயம்பூ வண்ணமதாய் 
38 காயமென்ற காயமொன்று 


224 


326 


24 


372 


510 
287 
497 


492 . 
540 


276 


486 


காய்ச்சா றதனை 


218 


198 


180 


18 


/ 


403 


மூலிகைக்கற்பங்கள் 


215 


320 


332 


455 


324 


336 


237 


256 


281 


138 


262 


82,481 


77 


349 


103 


170 


133 


காயமென்ற காயாதி 

270 கொண்டிட்டால் வைரம்போல் 
காயமென்றால் ஐங்காய 

556 கொண்டிட்டால் வாதபித்தம் 
காரீயசெந் தூரந்தனில் 

426 கொண்டிட்டா லிந்தவுப்பு 
கால்கை பிடித்த 

28 

கொண்டிடவே அனுபான 
காலப்பா யிதுதானே 

73 கொண்டிடவே குஷ்டமெல்லாம் 
காலசருங் கையெரியும் 

439 கொண்டிடவே பதினாறு 
காலை செய்ய தாரிருக்க 

312 

கொண்டிடுவாய் மண்டலந்தான் 
காலையி லிந்துப்புடனே 

427 கொண்டைக பித்தமுதற் 
குணமாந் தயிலம் 

147 கொல்லன்கோ வையெனவே 
குமரனா மாண்டிரண்டில் 

140 கொல்லுகிற காமத்தை 
குமரியுடன் கடுக்காய் 

131 கொள்ளடா வுடம்பசந்து 
குருவான வச்சிரமேல் 

249 கொள்ளடா காலையிலே 
கூட்டியல்லோ யிவையெல்லாம் 191 கொள்ளப்பா அதின்பின்னே 
கூட்டியே க ) பிரமி 

240 கொள்ளவே ஓட்டிலிட்டு 
கூட்டியே நீர் விட்டு 

390 கொள்ளவே குன்மமெட்டு 
கூட்டுவாய் லவங்கமொடு 

366 கொள்ளவே சிவப்பான 
கூறான யின்னமொரு 

395 கொள்ளவே பாளையுப்பில் 
கூறுபா கக்கடுக்காய் 

80. கொள்ளவே வயதங்கே 
கேட்டிடு மஞ்சள் 

357 

கொள்ளவே வாதத்தை 
கேழ்க்கவடா கண்ணுக்கு 

565 கொள்ளுதற்கு அமுரிதனை 
கேளப்பா அமுரிபுளி 

525 கொள்ளுவாய் முப்பத்து 
கேளப்பா கரிசாலை 

109 கொள்ளேதான் நிழல்படவே 
கேளப்பா சிறுகீரை 

414 கொன்றைக் கொழுந்தனை 
கேளப்பா முந்தி முந்தி 

489 கோடன் கிழங்குநீர் 
கேளடா ஆதிசதா சிவத்தின் 539 கோடிபல நூலறிவை 
கேளடா ரசமென்றால் 

548 கோளாக இந்திரன்தான் 
கேளுநீ தேத்தாம்வேர் 

388 கஞ்சீவி பலம்பத்து 
கேளுமே மிளகோடு 

445 சஞ்சீவி யாகும் 
கையெனும் வங்கமதில் 

161 சத்தாக ஐவணைப்பூ 
கொட்டை தனைப்போட்டு 359 சமைத்ததொரு செந்தூரம் 
கொண்டபின்பு கரந்தையைத்தான் 264 சாடுமே சுயம்பாட 
கொண்டிட்ட கல்பிரமி 

239 சாதிக்க சிவந்துநின்ற 


453 . 


57 


261 


58 


570 


573 


145 


159 


553 


36 


365 


319 


31 


84 , 483 


112 


134 


சத்தியபாமா 


216 


125 


171 


220 


20 


544 


538 


114 


296 


90 


157 


96 


23 


52 


418 


253 


183 


சாதிக்க யிவ்வளவும் 
சாதித்து தலை முழுக 
சாப்பிடவே யிந்தவுப்பு 
சாப மகன்றிட 
சாபமிது மீள்வதற்கு 
சாய்த்திட்டு பதினொருகால் 
சித்தராய்ப் போகுமென்று 
சித்திக்கும் ஐங்கோல 
சித்திக்கு மத்தனையும் 
சித்தியடைந்தவர்க்கே 
சித்தியா யன்னத்தில் 
சித்தென்ன தேகமது 
சீரகத்தை யொன்றொன்றாய் 
சீரம் விடமருந்து 
சீரமன்ன முண்ண 
சுக்கிலமும் மேனோக்கும் 
சுக்குடன் வாதமடக்கி 
சுத்திக்கும் இலட்சணந்தான் 
சுத்திசெய்த கடுக்காய்தான் 
சுண்டைக்காய் பிரமாணம் 
சுருக்கான முதல்சாதி 
சுன்னமுடன் பத்தான 
சூதத்தை வங்கமென்ற 
செம்பான கருந்துளசி 
செய்திட்ட மந்திரமோ 
செய்து நீ தெளிந்தெடுத்து 
செய்யடா செயநீரை 
செய்யயிலே பலகூட்ட 
செய்யுமிலைச் சாறுவிட்டு 
செயிக்கு மிரதபற்பஞ் 
சேரடா வால்மிளகு 
சொல்லக்கே ளென்மகனே 


459 சொல்லான கருவீழி 
471 சொல்லுகிறேன் பொற்சீந்தி 
458 சொல்லும் பருப்புவிரை 
164 சொல்லு மிலைநீரால் 
557 சொல்லுவதுஞ் சுகதேவ 
106 சொல்லுவேன் சிவயோகி 
71 சொன்னதோர் பொற்றலையின் 
567 சோதியாம் நூறாண்டின் 
131 தங்கத்தி னிடையொக்க 
250 தங்கத்தி னெடைபோடு 
451 தங்கிப்போம் பால்மதுதேன் 
394 

தட்பனைக் காவதெல்லாம் 
174 ( அ ) தயையான கருங்கடுக்காய் 
205 

தள்ளியே உண்கிற 
121 தள்ளியே மூலிகையை 
307 

தளதமா மிலைவாட்டி 
423 

தனமான செந்தூரம் 
234 

தாதுவனில் பாலதனால் 
76 

தாயாங் கிசபுட மேல் 
99 

தாயாகுந் தந்தையுமாய் 
488 தார்மது பொன்றமயிர் 
501 தாரணியர் வியாகிரமர் 
168 தாரமாம் வங்கம் 
189 

தாரான கொன்றை 
516 தாலம் புகழ்காந்தம் 
561 

தானவர்க ளேவும் 
555 

தானங்க தும்பு கொள 
515 

தானாமிக் கற்பம் 
314 தானாயும் பொற்பூவை 
248 

தானா வளையாது 
559 

தானான கற்பத்தை 
373 

தானான காடியொன்று 


10 


21 


247 


143 


221 


571 


162 


150 


155 


5 


119 


132 


149 


188 


519 


545 


மூலிகைக்கற்பங்கள் 


217 


327 


526 


45 


305 


124 


253 


184 


386 


206 


392 


370 


463 


47 


1 


201 


432 


தானான கொட்டைகரந்தை 
தானான சிவன்தன்னை 
தானான மந்திரமோ 
தானென்ற ஆங்கார 
தானென்ற கற்றாழம் 
தானென்ற சிவப்புசித்திரமூலம் 
தானென்ற செங்கரந்தை 
தானென்ற தலைமுழுக 
தானென்ற பொற்சீந்து 
தானென்ற மூலிகைதான் 
தானென்ற வுடலுக்குள் 
தானேகே ளதிமதுரம் 
திங்கள் தச பத்தாச்சு 
திருந்திய செந்தூரம் 
திருவுண்டாம் ஞான 
திறக்கவடா சுகதேவ 
திறக்குமே தேகம் 
திறந்திட்ட விஷ்ணு கிரந்தி 
திறமான அஞ்செழுத்தால் 
தின்ற கரிசாலை தேகம் 
தின்னுந்தினங் கழஞ்சு 
தேய்த்துமே புடம் போட்டு 
தேர்ந்த பின்பு யின்னமொரு 
தேரிலை நீராலே 
தேரிலே பற்பம் 
தேறப் பா சுரதோஷம் 
தேறா துடல்கூசும் 
தேடயே சங்குநிற 
தேனிலே செந்தூரம் 
தொண்ணுத்தா ( று ) விதமான 
நலமான யின்ன மொரு 
நன்றான விசையனென்ற 


101 

நன்றான வேம்பிலே 
55 

நாசமடா கருவிகளோ 
535 நாடவே யமுதையெனும் 
512 

நாடியே நவலோகம் 
362 

நாமகளும் கைவசமாய் 
166 நாலாகப் பொடிபண்ணி 
105 நாள் மூன்றில் கட்டுமே 
470 நிசமான கற்பங்கள் 
173 நிலப்பனையைம் மூலமந்நாள் 
356 நிலைக்கவே காயசித்தி 
575 நின்றார்கள் கைதப்பி 
367 நீக்கவே தாம்பூலம் 
382 நீக்குமே திரிவிருதை 
122 நீத்திட்ட இரத்தபரமார்க்கம் 
116 நீர் முள்ளி நீரதனில் 
543 நீலக்கொடியின் வேர் 
275 நூத்துக்கு ஒன்றான 
298. நூறுபண [ வி ] டை காந்த [ ல் ] 
509 

நூறு மிளகு 
113 

நெய்விளக்கை 6 மயேந்தி 
139 நெல்லிமரப்பட்ட 
295 நெறிபோ மரவு 
401 நோன்பாய்மடலம் 
11 நோவாகும் யேழுதார்கள் 
285 நோவோடு பில்லியொடு 
172 பஞ்சவன் யோகியொரு 
379 

படியான சர்க்கரையாம் 
92 பண்ணப்பா அன்னத்தில் 
123 பண்ணயிலே கடுக்காயை 
523 பண்ணுங் குளிசம் 
399 பத்திக்கிறது ஒரு பக்கம் 
50 

பதமான அமுதையெடுத்து 


302 


214 


265 


207 


211 


152 


142 


498 


505 


37 


330 


456 . 


65 


283 


339 


396 


சத்தியபாமா 


218 


127 


352 


500 


407 


78 


514 


301 


425 


546 


19 


533 


229 


241 


181 


274 


259 


பெனெட்டும் சென்றபிள்ளை 
பயிரான மூலிகைதான் 
பயிரான மூன்றுதினம் 
பலமாக யிடித்துநன்றாய் 
பனிபோலாம் மருதோன்றி 
பாட்டான முப்பத்து . 
பார்க்கவே வாரத்திற்கு 
பார்க்கையிலே உண்கிறதோர் 
பார்பருதி காந்தியென்ற 
பார அயங்காய்ச்சி 
பாரடா சிவமூலி 
பாரமென்று சூதமனி 
பாரடா வழலையென்ற 
பாரப்பா அமுதுபடி 
பாரப்பா கடுக்காயும் 
பாரப்பா கற்பத்தின் 
பாரப்பா கற்பமுண்டோன் 
பாரப்பா திங்களது 
பாரப்பா மேகமென்றது 
பாரப்பா யிது கடந்த 
பாரப்பா யின்னமொரு 
பாரிரத மத்திக்க 
பாருமே கற்பம் 
பாரென்ற காய்தன்னை 
பாரென்ற பொற்கொன்றை 
பாரென்ற மலைதோறும் 
பாரென்று கைகொடுத்து 
பாலாவின் கோரோசனம் 
பாலுடன் வெல்லம் 
பிழிந்திட் டுலர்த்தி 
பிறந்திடுங் கற்பந்தான் 
பின்னிரத கிங்கியின்றி 


541 புக்கவே கருவிழி 
347 

புகழாக யிதன்பிறகு 
340 புண்ணான சுக்கிலமோ 
236 புளிங்கறி கைப்பு 
252 பூசியே ரெண்டெழுத்தை 
517 

பூசுவது பூரணமே 
473 பூப்போல செந்தூரம் 
410 

பூரணமாமது வைந்து 
175 பெண்ணக்கு கருங்குறுவை 
16 பெத்தயத்தை காய்ச்சி 
529 பெத்தனடா தீட்சையிலே 
95 பேணிப்பார் நெல்லிக்காய் 
522 பேய்திமிட்டி செய்வீரால் 
400 பேய்தும்பைச் சாரமதை 
465 பொசித்திடு மண்டலம் 
269 பொடியாவ தேதென்றால் 
442 பொடியான மருந்துக்கு 
494 

பொய்யான காயத்தை 
174 பொற்றலைக்கை யாந்தகரை 
111 , 258 

போக்காதே அமுதுபடி 
393 

போக்கான கிளிமூக்கு 
246 போக மிகவாகும் 
405 போகாமலிருப்பதற்கு 
200 போகுமே நான்கு திங்கள் 
156 போச்சப்பா சிலேட்டுமந்தாள் 
328 போச்சப்பா துவாதேச 
343 போட்டதாய் காயசித்தி 
182 போட்டதின் மேல் நீர்விட்டு 
406 போட்டிடுவாய் புடம்பத்து 
273 போட்டுமே காய்ந்த பின்பு 
384 போட்டுமே யெரியிரிட்டு 
150 போட்டுமே லகுபுட்டமாய் 


195 


5341 


117 


398 


128 


217 


1 


415 


87 


277 
369 


469 


344 


102 


449 


462 


108 


மூலிகைக்கற்பங்கள் 


219 


318 


506 


364 


487 


511 


6 


524 


280 


54 


-49 


474 


8 


293 


267 


521 


போட்டெடுக்க மாதளம்பூ 

254 

மாக்கல்வ மாத்திரந் 
போடப்பா குமரிதன்னை 

346 

மாட்டுவது காலமே 
போடவே சூதமது 

297 மாட்டுவாய் துவாதேச 
போடவே நொறுங்கியது 

228 மாட்டினேன் கண்டதொரு 
போமப்பாயிதுகடந்த 

323 மாத்துவது பிறக்கின்ற 
போமப்பா யிதைவிட்டு 

190 மாந்தக் கிழங்குலர்த்தி 
போமடா கற்பத்தில் 

831 , 482 மார்க்கமுடன் மலசலமாம் 
போமடா தசவாய்வு 

374 மாறவே விடத்தேர்வேர் 
போமடா வல்லாரை 

558 மாறியே கடுக்காயை 
போமதுதா னேதாலே 

518 மானென்ற அநேகநாள் 
போமென்ற அபயனாம் 

48 மிருகமதம் பித்தமணி 
போமென்ற பொற்சீந்தி 

169 மினுக்கும் பசுங்கிழங்கை 
போமென்றயிகைலிட்டு 

255 மீறிடா பூப்பறித்து 
போமென்ற யிலைதானும் 

13 முப்புளிகா யந்தணிந்து 
போமென்ற ரோகணியின் 

43 முப்பூவும் மும்மலமும் 
போமென்ற வெள்ளை விஷ்ணு 299 முழுகவே பற்பாடகம் 
போலாக் கருத்தனவும் 

118. முழுகிடவே மாதமொன்று 
போனபின்பு பின்பு மொரு 333 முறிந்துபோம் மூத்திரத்தின் 
மகத்தான வெண்டானா தண்டை 12 

முறையான பெண்ணவளை 
மகிமை யென்ற திருநீறு 

504 முன்னின் கிழங்கரைத்து 
மகிழ்கின்ற ரெத்தமாய் கள்ளி 176 மூடனுக்கு மூடனாக 
மடையரென்றால் கோவிலான 531 

மூனாந்தரத்தில் 
மண்டலந்தா னுண்டபின்பு 

260 மூணுமாம் கடுக்காயை 
மண்டலமா நாகி 

7 

மூலந்தான் வகைக்கொன்று 
மண்ணிலாக் கொட்டை பெயான்று 27 மூலத்து மூல 
மத்தித்த சித்தர்கள் 

477 மூலப்புளி தனையும் 
மதிநீர் விட்டுமயனம் 

436 மூலமெனும் வச்சிரப்பை 
மதியமிர்தம் கொண்டாலே 484 மெழுகெடுத்து பாறையுப்பை 
மரமாகி யேழுவகை 

42 மேவுதுகில் போக்கி 
மருவவே பிரிதிவியன் 

44 மேலாந் தொழுப்புதைக்க 
மறவாமல் மதிதனிலே 

199 மோட்சமது பெற்றவழி 


391 


466 


387 


490 


210 


532 


360 


66 


257 


29 


422 


383 


457 


37 


212 


569 


சத்தியபாமா 


220 


202 


528 


72 


381 


26 


380 


363 


282 


337 


* 30 


530 


290 


358 


306 


313 


- மோரலக மோர்பலமும் 
யோகமாம் புளியுப்பு 
யோகி முழுக 
ரவியிலே யடிக்கடிக்கு 
ருசியான கருநெல்லி 
ரெண்டுபடி நெய்யாக 
ரோகமென்றால் மண்டலத்தில் 
வசனை வால்மிளகு 
வடித்திட்ட நெய்தானே 
வத்தவத்த கிண்டியதை 
வயித்தியம் பாடுகிறேன் 
வயிரமாம் நெல்லிமூலி 
வரிசையாய் சொல்லுகிறேன் 
வல்லாரை யென்றாக்கால் 
வல்லாரைக் கற்பமுண்ண 
வல்லாரை தன்னை 
வற்றாக் குமரிதன்னை 
வஸ்துவென்றால் மதுவல்ல 
வஸ்துவென்றால் முனிவரல்ல 
வாக்கான சிவந்தி கடுக்காய் 
வாங்கியே உருண்டைபோல் 
வாங்கியே காசியென்ற 
வாங்கியே கிழிப்போல 
வாங்கியே சதிர்கள்ளி 
வாங்கியே தினந்தோறும் 
வாங்குவதும் இப்படியே 
வாய்ப்பாய் மரப்பட்டை 
வார்த்தல்லோ பயிராக்கி 
வாரமுட நெல்லிப்பூ 
வாரா முலையுமையும் 
வாராருங் கொங்கை 


213 வாளைப்பூ வெந் ( தி ) ரதத்தில் 
409 வாறின உலகத்து 
408 

வாறான வரிகடுக்காய் 
448 வித்தால் விளைவுமுண்டு 
232 வித்துறுக்கிக் காயசித்தி 
467 விட்டால்விந்து வெந்திடும் காண் 
574 வில்லையிலே பழுத்தோடு 
430 வில்வத்தை யாதிறைநாள் 
468 

விழலாகப் போகாமல் 
568 விற்றுக்கு வித்தாகும் 
421 வீணான பயல்களோட 
223 வெகுவா மிலைச்சாற்றில் 
361 வெட்டி பரப்பி 
551 

வெள்ளைக்கு ராய்விதையை 
278 வெள்ளையாய் குட்டத்தில் 
271 வெள்ளெருக்கை யாதித்த 
130 வெற்பேந்தி சூரணமும் 
562 வேகம்போம் கல்லுக்குள் 
564 வேகம்போ மிருபதுநாள் 
46 

வேடிக்கை யானமுருங்கை 
89 வேண்டாகு மாறதனில் 
294 

வேரிற் கணபதி செய் 
94 

வேறேநீ தேடாயா 
63 

வைத்ததொரு தைலத்தை 
59 

வைத்ததொரு மருந்தெடுத்து 
491 

வைத்தபின்பு சூதத்தை 
288 

வைத்திருக்குஞ் சூதம் 
355 

வைத்துமே அடைமூடி 
216 

வைத்துமே மார்கழிதை 
28 

வையப்பா லேகியத்தை 
9 


308 


317 


238 


64 


185 


141 


309 


493 


334 


129 


341 


144 


454 


62 


368 


மூலிகைக்கற்பங்கள் 


221 


-- 


அருஞ்சொல் அகராதி 
எண் - பாட்டு எண் 


அகத்தியர் 


542 


அசையாதே 


296 


அகல் 


106,114 , 126 , 


அஞ்சனம் 


290 , 291 


157,227 , 253 , 296 , 462 


அஞ்சாமல் 


565 


அகலம் 


294 


அஞ்சிடுவான் 


324 


அகற்றும் 


45 


அஞ்சு 


136,140 


அகன்றிட 


164 


அஞ்சு திங்கள் 


376 


அக்கிராணம் 


51 


அடக்கம் 


565 


அக்கினி 


292 


அடங்காது 


9 


அங்கம் 


90 


அடவாக 


85 , 114 , 482 


அங்குலம் 


315 


அடவு 


447 


அசகாமல் 


126 


அடர்ந்திடும் 


277 


அசந்து 


82 , 481 


அடி 


294 


அசதி 


439 , 498 , 499 


அடிக்கும் 


27 


அசதிகள் 


378 


அடிகனத்தது 


85 


அசரும் 


439 


அடித்தூர் 


225 


அசனம் 


28 , 79 


அடித்தெளிவு 


568 


அசியாமல் 


566 


அடியற்று 


501 


அசீரணம் 


424 


அடுக்கி 


107 


அசுவமூலம் 


365 


அடுப்பு 


55 , 235 , 294 , 300 , 367 


அசைந்திடாது 


179 


அடை 


453 , 254 


அசையாது 


405 


அடைத்து 


143 


222 


சத்தியபாமா 


அடையாளம் 


297 


அதிசயம் 


475 


அட்சரம் 


310 


அதிமதுரம் 


367 


அட்டசித்தி 


484 


அத்திசுரம் 


170 


அட்டம் 


249,287 


அத்திப்பட்டை 


362 


அட்டமா சித்தி 


291 


அநேகநான் 


49 


அட்டவித போகம் 


204 


அநேகம் 


499,576,577 


அணுகியதோர் 


82. 481 


அநேக மார்க்கம் 


438 


அணுகினால் 


115 


அந்தம் 


562 


அண்டங்காக்காய் 


179 


அந்தரம் 


100 , 237 , 472 


அண்டசாரம் 


514 


அந்தி 


282 , 377 , 494 , 506 , 


அண்ட நீர் 


452 


அந்தி சந்தி 


109 , 129 , 133,173 , 


அண்ணன்மார் 


376 


238 , 335 , 492 , 560 


அண்ணாக்கு 


189 , 484 


அந்நேரம் 


500 


அண்டத்தின் சுன்னம் 


412 


அபம் 


369 


அண்ட பகிரண்டம் 


496 


அபயன் 


48 , 57 


அண்டம் 


456 , 459 , 461 , 463 


அபானம் 


257 , 446 


அண்ட வாதங்கள் 


424 


அபி 


502 


அண்டோடு 


114 


அபின் 


371 , 558 


அண்டரண்டம் 


200 


அபூர்வம் 


51 


அதட்டி 


64 


அப்பனே 


60 , 66,75,233 , 259 , 


அதறு 


114 


321 , 333 , 335 , 374 , 375 , 


அதிகம் 


300 


367 , 418 , 466 , 478. 511 , 525 


அதிகாரம் 


570 


அப்பிரகக் கற்பம் 


81 , 446 , 480 


மூலிகைக்கற்பங்கள் 


223 


375 


300 , 364 


அயகாந்தம் 
அயச்சட்டி 
அயச்செம்பு 
அயப்பொடி 
அயம் 


227 


225 


16 , 24 , 25 , 226 , 330 


அரசிலை 


128 


அரண் 


230 


430 


அரத்தை 
அரப்பு 
அரப்பொடி 


412 , 470 , 473 , 478 


31 , 226 


அரவு 


139 , 152 , 290 


565 


அப்பிரக சத்து 

83 , 482 
அப்பிரக செந்தூரம் 

223 
அப்பிரகம் 

204 , 312 
அப்பு 

380 , 362 
அமிர்தம் 50 , 92,170 , 172 , 176 , 

189 , 262 , 295 , 382 , 

397 , 398 , 535 
அமுதம் 

147 , 279 , 392 , 397 . 

399 , 411 
அமுது 

77 , 78 , 392 , 393 , 395 , 

397 , 398 , 399 , 400 , 402 
அமிர்த சஞ்சீவி 

170 , 172,364 
அமிர்தயோகம் 

484 
அமர்தவாக்கியம் 

438 
அமுக்குரா 

2 
அமுதை 

45 
அமுரி 

42 , 43 , 44 , 45 , 46 , 
47 , 48 , 52 , 55,57 , 
58,63 , 65 , 75 , 85 , 
131 , 136,177 , ( அ ) 
255 , 258 , 263 , 265 , 
377 , 425 , 427 , 428 , 

430 , 433 , 434 , 437 , 
450 , 453 , 455 , 458 , 465 , 478 
அமுரியுப்பு 

366 
அம்பரம் 

396 
அம்பலம் 

286 


அரணப்பூ 
அரிகடுக்காய் 
அரிசி 


71 


406 , 420 , 549 , 550 


28 


57 


444 


66 , 225 


59 


* 254 


578 


152 


அரிதகி 
அரித்து 
அரித்தெடுத்து 
அருகம்வேர் 
அருகுவேர் 
அருண நிறம் 
அருணன் 
அருந்தி 
அருந்திட்டார் 
அருந்திய 
அருந்து 
அருந்தும் 
அருமை 
அருவி 
அருளாமல் 
அருள் 


271 


122 


59 


96 


375 


அம்பிகை 


378 


189 


93 , 101,253 


அயக்கரண்டி 
அயகாந்த செந்தூரம் 


557 


369 , 395 


383 , 396 , 544. 570 


224 


சத்தியபாமா 


அரைக்கீரை 


419 


515 , 523 , 552 


அரை கணம் 


508 


338 


அரைசாமம் 


280 


466 


அரைத்து 


199 


90 , 106 , 107 , 484 
83 , 137 , 365 , 482 


அரை பலம் 


49 , 129 


அழிந்து 
அழுகப்பண்ணி 
அழுகாதே 
அழுந்தாது 
அழுந்தும் 
அழுதான் 
அழுத்தி 
அழுத்து 
அழுந்து 
அளவற்ற 


7 


424 


37 


347 , 358 


272 


அரையாப்பு 
அரைவாசி 
அரோசகம் 
அரோசிகம் 
அர்ச்சிக்க 


80 


292 


424 


537 


511 


506 


அலம்பி 


156 


அளவு 


484 


171 


அனிச்சின்னம் 


529 


437 


381 


அலரவே 
அலறியது 
அலைகின்ற ஞாயமார் 
அலைந்தாய் 
அலையாமல் 


407 


156 


518 


322 


481 


அல்குல் மலர் 


565 


571 


அல்ப வயது 


538 


519 


538 


550 


அளித்தோன் 
அளிம்பு 
அளியாது 
அன்னடா 
அறிக்கை 
அறியார் 
அறியார்கள் 
அறியேன் 
அறிவார்கள் 
அறீவான 
அறிவு 
அறிவுள்ளோன் 
அறிவோர் 
அறுகோணம் 


378 


381 


419 


521 


531 


அல்லுவேன் 
அவதரித்தோர் 
அவரைக்காய் 
அவனன்பு 
அவித்து 
அவிழ்தம் 
அவுரிச்சாறு 
அவ்வனம் 


537 


224 


127. 262.520.553 


438 , 440 


540 


178 


487 


231 


68 


123 , 267 , 268 , 408 , 475 


369 , 563 


279 


அழகு 
அழியாது 
அழியாமல் 
அழிவு 


அறுசுவை 
அறுந்து விடும் 
அறுத்து விடும் 


480 


557 


811 


556 


அறுபது 


57 , 489 


மூலிகைக்கற்பங்கள் 


225 


25 


ஆகாச வெளி 


563 


25,523 


129 


524 


அபத்து நான்கு பாஷாணம் 
அறுபத்து நாலு 
அறும் 
அறைவீடு 
அற்பசி 
அற்று 
அனந்தவர்கள் 
அனல் 


53 


571 


552 


151 


284 


499 , 504 


394 


ஆகாது 

54 , 411,484 
ஆகாமல் 

498 
ஆக்கினை 

575 
ஆக்கை 

279 , 561 
ஆங்காரம் 

373 , 512 
ஆசாரம் 

372 
ஆசை 336 , 345 , 375 , 526 , 539 
ஆச்சப்பா 

478 , 496 . 
ஆச்சரியம் 57,70,74 , 229 , 263 , 

326 , 375 , 499 
ஆச்சுதப்பா 

503 
ஆட்டான 

447 
ஆட்டிப்பார் 

525 
ஆட்டிறைச்சி 

407 
ஆட்டு 

340 
ஆட்டுத்தோல் 

211 
ஆடி 

52 , 61 . 
ஆடியதோர் 

485 
ஆணப்பா 

480 


557 


அனுகூலம் 
அனுதினம் 
அனுபவம் 
அனுபவிக்கும் 
அனுபானம் 
அனுபோக பிசாசு 
அனுபோகம் 
அனேகம் 
அனையும் 
அன்பன் 


188.324 


375 


17 , 158 , 508 

377 


9 


527 


ஆணவம் 


512 


ஆண் 


அன்னத்தின் பொடி 

257 
அன்னம் 171 , 200 , 378 , 423 , 445 , 

447 , 451 , 456 , 463 
அஸ்தம் 

468 
அஸ்தி 

377 
அஸ்திரம் 

172 , 174 
அஷ்டசித்தி 

484 
அஷ்ட சித்து 

396 , 
அஷ்டமா சித்து 

393 
ஆகாச கம்பியுப்பு 

558 
ஆகாச கெவுனம் 

167 
ஆகாசமாங் கெருடன் 

142 


507,521 
ஆண்டு 

140 , 221 , 283 , 525 
ஆண்மை 

69 , 167 
ஆதண்டை 

12 
ஆதண்டைக் கழி 

165 
ஆதனைப் பட்டை 

14 
149 , 361 , 517,538 , 562 
ஆதிகுரு 

382 
ஆதித்த 

308 


226 


சத்தியபாமா 


ஆவின் நெய் 167 , 235 , 445 , 473 , 484 
ஆவின் பால் 

14 , 328 , 413 470 , 471 
ஆவெண்ணை 

59 
ஆழாக்கு 

59 , 64 
ஆழி 

241 , 542 
ஆளடா 

539 
ஆளப்பா 

489 , 525 


ஆனி 


237 


ஆறவிட்டு 


338 


ஆதியந்தம் 

536 
ஆதிரை நாள் 

282 
ஆதி விந்து 

508 
ஆத்மங்கள் 

563 
ஆத்தான் 

262 
ஆத்தும சுத்தி 

540 
ஆத்ம லாபம் 

557 
ஆபத்து 

557 
ஆமடா 

482 
ஆமப்பா 

70 , 335 , 404 
ஆமம் 

44 , 52 , 55 , 63 , 132 
ஆமலகப் பித்தம் 

80 
ஆமலகம் 

267 
ஆயிபதம் 

559 
ஆயிரத்தாண்டு 

279 
ஆயிரத்து எட்டு 

337,553 
ஆயிரத்தெட்டு மலர் 

486 
ஆயிரம் 114 , 166 , 219 , 240 , 254 , 291 
ஆயிரம் கையுடையோன் 

243 
ஆயுள் 

49 
ஆராய்ந்து 

240 
ஆரையிலை 

94 
ஆலகால விஷம் 

428 
ஆலம் பழம் 

24 , 155 
ஆலம் விழுது 

26 
ஆலமுண்டோன் 

484 
ஆலவிடம் 

439 


ஆறாது 

497 
ஆறாந்திங்கள் 

270 
ஆறு 

110 , 141 , 231 , 497 
ஆறுதலக் கிரந்தி 

60 
ஆதலங்கள் 

158 
ஆறுதலம் 127 , 129,174 , 262 , 324 
ஆறுதிங்கள் 

89,139,344 
ஆறு நாள் 

341 
ஆறு மாதம் 

74 , 270 , 276 , 549 
ஆறுமாற்று 

549 


ஆறுவகை 


572 


ஆறை 


270 . 


574 


ஆனந்தம் 
ஆனி 


52 , 61 


ஆனீறு 


504 


ஆனெய் 


123 


ஆனை 


34 


4 


ஆவணி 


52 , 61 


3 


இசை 
இசைத்தான் 
இசைந்தவை 
இசைந்திட்டேன் 


ஆவாரை 


362 


515 


ஆவி 


226 , 301 


97 


மூலிகைக்கற்பங்கள் 


227 


* 


இஞ்சி 

213 
இஞ்சிச் சாறு 

363 
இஞ்சி நீர் 

79 
இஞ்சுகம் 

314 
இட்டதெல்லாம் 

204 
இடி 1 , 167 , 176 , 195 , 376 , 494 , 563 
இடித்து 

35 , 55 , 86 , 88 , 484 
இடுப்பு வலி 

495 , 499 
இதம் 

98 
இதமாக 

12 , 303,333 
இத்தி 

362 
இந்திரன் 

18 , 36 , 163 
இந்திர நீலம் 

154 
இந்திராணி 

484 
இந்திரியம் 

23 , 490 
இந்து 

568 
இந்துப்பு 

52 , 235 , 427 
இயங்கினார் 

524 
இயம்பினோம் 

23 
இயல்பு 

162 
இரகசியம் 

543 
இரசம் 

134 
இரசவெள்ளி 

289 
இரட்டிப்பு 

83 , 482 
இரண்டாவது 

488 
இரண்டு 

136 , 137 , 140 , 320 , 

383 , 399 , 452 , 456 , 
466 , 494 , 506 , 507 , 511. 521 
இரண்டு பங்கு 

55 
இரண்டுபடி 

252 


இரண்டெழுத்து 

78 , 511 
இரத்த அபர மார்க்கம் 

1 
இரத குளிகை 

160 
இரத பற்பம் 

248 
இரதம் 

11 , 20 , 39 , 121 , 143 , 
159 , 160 , 184 , 201 , 
203 , 210 , 222 , 246 , 

283 , 313 , 314 
இரத முறை 

188 
இரவு 

242 , 290 , 409 
இராப்பொழுது 

420 
இரைப்பு 

80 
இரு 

563 
இருந்திடும் 

104 
இருநேரம் 

322 
இருப்பார் 

576 
இருபத்தைந்து 

56 , 66 , 255 
இருபத்தேழு 

522 
இருபது 

56,70,157,473 
இருபது நாள் 

56 , 64 , 65 , 70 , 

111 , 255 , 258 , 341 
இருபேர் 

489,513 
இருபோது 

492 , 566 
இருப்போன் 

553 
இரும்பு 

300 
இரும்புத்தூண் 

450 
இரும்புப் பொடி 

218 
இருமல் 

79 
இருவர் 

507 
இருவருடம் 

149 , 150 


228 


சத்தியபாமா 


432 , 433 


145 , 203 , 215 , 298 , 

337 , 476 , 561 


562 


164 


58 


362 


4 


234 


283 


28 


இறுத்து 
இறைஞ்சி 
இன்பரசம் 
இனிய கனி 
இனிய பெண் 
இன்னூல் 
ஈசர் 


4 


102 


565 


146 , 290 , 314 


508 


105 


281 


114 


ஈசன் 


68 , 155 , 243 , 290 , 


62 


291,502,575,576 


500 


541 


ஈசுரனார் 
ஈசுவரி 


30 , 411 


35 


330 


ஈசுவரியாள் 


36 


8 


ஈடேற்றம் 


231 


இருவேளை 
இருள் 
இலட்சம் 
இலந்தை 
இலக்ஷ்சணம் 
இலாக் கொட்டை 
இலைக்கவசம் 
இலைச்சாறு 
இலுப்பை நெய் 
இலேசான 
இழுத்து 
இளந்தேங்காய் 
இளநீர் 
இளம்பிஞ்சு 
இளமங்கை 
இளமயிலாள் 
இளரத்தம் 
இளைப்பு 
இறகு 
இறங்காது 
இறங்கி 
இறங்கிவிடு 
இறந்தவர்கள் 
இறந்தார் 
இறந்து 
இறந்தோர் 
இறப்பு 
இறவார் 
இறுகி 
இறுகும் 


378 


ஈயம் 


19 , 25 


522 


437 


498 


ஈயாதே 
ஈர்க்கு 
ஈறெட்டு 


137 


178 , 348 , 356 


525 


450 


ஈனம் 


186 , 313 


177 


ஈஸ்வரி 


564 


514 


271 


444 , 510 


உகந்து 
உகந்துமே 
உக்கிரம் 


194 


534 


423 


483 


உச்சரிக்க 


309 


370 


உடம்பு 


543 


41 , 82 , 133 , 136 , 
234 , 237 , 315,317 , 
440 , 443 , 478 , 481 


381 


129 , 494 , 501 


உடல் 


60 , 69 , 118.150 , 


7 , 60 , 67 , 123 , 


188 , 248 , 306 , 437 , 


மூலிகைக்கற்பங்கள் 


229 


1 


510,544 


472. 493 , 496,519,561,575 
உடல் நோவு 

385 
உடல் பிறப்பு 

535 
உடைத்தாக்கால் 

95 
உணர்ச்சி 

529 


உபதேசம் 
உபரசங்கள் 
உபரசம் 
உபாயம் 


25 , 177 ( அ ) 
457 , 460 , 462 , 464 


380 


உப்பு 


உணர்வாக 


484 


60,63.79,135 , 329. 384 

408 , 411 , 414 , 415 . 
417. 447 , 450 , 451 , 
454 , 456 , 457. 458 


1 


உணர்வீர் 


433 


566 


உண்டாகும் 
உண்டாம் 


116 , 121 , 163 


உமிழ்ந்து 


93 , 460 


உண்டாயானால் 


115 


உமை 


284 


உண்டாய் 


129 


329 


381 


உயர்ந்த சித்தி 
உயித்தியம் 
உயிர் 


உண்டிடுவோர் 
உண்டு . 


376 , 421 


125 


309.619 


உண்ணப்பா 


110 


332 


உரக்கும் 
உரித்து 


உண்ணாமல் 


554 


171 


உ 


116 


90 , 105 , 125,482 


403 


உண்ணே 

124 , 391 
உண்மை 26 , 130 , 196 , 232 , 239 , 510 
உதடு 

495 
உதயம் 

401 , 404 , 431 , 538 
உதரநோய் 

79 
உதரம் 

81,710 , 112 , 404, 

442. 446 , 480 


156 


55 


உருக்கி 
உருகி 
உருகும் 
உருசிலை 
உருட்டி 
உருட்டினேன் 
உருண்டை 
உருவாய் 


7 , 422. 426 


502 


381 


89. 98 


உதவாது 
உத்தமர் 
உத்தமனே 


360 


158 


உருவு 


529 


உரை 


438 


571,572 


56,67 . 68 , 69,70 , 82 , 

92 , 264 , 321 , 322 , 
339 , 349 , 361 , 367 . 
368 , 412 , 413 , 420 , 
450 , 464 , 470 , 479 . 

481 , 500 , 558 


575 


* 


உரைக்கிறேன் 
உரைக்குங்கால் 
உரைத்தாக்கால் 
உரைத்தார் 


479 


163 


230 


சத்தியபாமா 


392,404 , 417 . 


547 


உரைத்தேன் 
உரைப்பேன் 
உலகத்தோர் 
உலகம் 


• 422 , 482 

376 , 382 

84 , 483 , 510 
500 , 510,520 , 528 


492 , 503 , 519 


317 


உலகறிவு 


515 


381 


உறைதல் 
உற்பனம் 
உற்பாதம் 
உற்றார் 
உற்றுப்பார் 
உனக்கு 
உன் தேகம் 
உன்னுடம்பு 


446 


577 
24 , 57 , 109. 340 


385 


573 


487 


171 


450 


உலகு 
உலர்த்தி 
உலர்த்தல் 
உலர்ந்த 
உவகை 
உவர்ப்பூ கற்பம் 
உளமலந்து 
உளைச்சல் 


431 


உன்னை 


96 


366 


361 


உஷ்ணங்கள் 
உஷ்ணம் 


573 


374 


493 


ஊசி நீர் 


269 


உள் மூலம் 


420 


ஊட்டினேன் 


489 


உள்ளடா 


481 


ஊண் 


388 


உள்ளடைத்து 


160 


116 


உள்ளதெல்லாம் 
உள்ளபடி 


479 


உள்ளம் 


186 , 527 


உள்ளி 


409 


உள்ளம் 


131 


378 


உறக்கம் 
உறங்கும் 
உறுப்பு 


493 


ஊணப்பா 

385 , 479 
ஊனுமே 

497 
ஊனுறக்கம் 

517 
ஊதி 

88. 218 
ஊது 

160 , 189.233 , 263. 459 
ஊதும் 

495 
ஊமத்தை 

354 
ஊர்க்குருவி 

419 
ஊரல் 

292 
ஊழ்வினைப்பயன் 

320 
ஊழி 

578 
ஊறும் 

133 , 170 , 172 , 237 
எட்டு 

87. 103 , 105 , 223 . 

225 , 227253 , 255 . 
322 , 361 , 379 , 396 , 458 , 506 


120 


உறவாக 


408 


உறாவன 


554 


உறவின் முறை 


381 


உறவு 


527 


68 


உறுகாது 
உறுதி 


67 , 132 , 204 , 320 , 


மூலிகைக்கற்பங்கள் 


231 


345 


எளியவர்கள் 


378 


513 


எட்டு திங்கள் 
எடுத்தல்லோ 
எடுத்தாக்கால் 
எடுத்துவை 


115 


340 


எடை 


31 , 90 , 194 , 198 , 227 


எனக்கு 

502 
என்றார் 

188 
ஏதமிலோன் 

14 
ஏமம் 46 , 115 , 205 , 228 , 230 ; 247 , 330 
ஏரண்டத் தெண்ணெய் 

12 
ஏலம் 

64 , 78 , 366 , 432 
ஏலரிசி 

398 


எண்காணுடல் 


381 


எண்ணாமல் 


484 


எண்ணெய் 


12 , 60 , 409 , 415 


எண்பது 


48 , 54,70 


ஏவல் 


504 


எந்திரம் 


202 


ஏவும் 


5 


எமனார் 


375 


437 


390 


377 


எய்தும் 
எரி அழுத்தி 
எரித்தது 
எரித்திடாய் 
எரித்து 
எரியும் 


195 


55 


439 


எரு 


102 , 114 , 115 , 462 


352 


352 


ஏழரை 

228 
ஏழாயிரம் 

97 
ஏழு 

148 , 498 
ஏழு நாள் 

201,241 , 448 , 452 
ஏழுதரம் 

321 , 323 
ஏழு திங்கள் 

87 , 344 , 379 
ஏழுவகை 

42 
ஏழுவிசை 

218 
ஏறாது 

124 
ஏறிடும் 

302 
ஏறு 

508 
ஏற்காது 

568 
ஏற்றம் 

177 , 298 
ஏற்றமாம் 

136 , 252 
ஐங்காயம் 

556 
ஐங்கோலத் தைலம் 

567 
ஐங்கோலம் 

3 , 567 
ஐங்கோல விதை 

190 
ஐந்தரு 

231 
ஐந்து 178 , 231 , 451 , 452 , 496 , 497 


63,298 , 377 , 496 


428 


எருமை 
எருமைச்சாணி 
எலும்பு 
எலுமிச்சம் 
எல்லோர்க்கும் 
எழுகோடி 
எழும்பு 
எழுமரம் 
எழில் 
எழிலான தேசம் 
எளிதாக 


23 . 


96 


167 


71 


91 , 141 


51 


229 


எளிது 


508 


232 


சத்தியபாமா 


484 


ஒரு மனம் 


535 . 


87 


ஒருமை 


370 


319 


ஒரு வருடம் 


17 , 118 , 120 , 149 


509 


150 , 249 


258 


484 


61 


ஒரு விரல் 
ஒலி 
ஒழி 


337 


535 


551 


56 , 70 


67 , 112 , 398 
115 , 129 , 167 , 304 , 438 , 473 


336 


ஐந்து கதவு 
ஐந்து திங்கள் 
ஐந்து விசை 
ஐந்தெழுத்து 
ஐந்தைந்து 
ஐப்பசி 
ஐம்பத்து ஒன்று 
ஐம்பது 
ஐம்புலன் 
ஐம்பூதம் 
ஐவணைப்பூ 
ஐவர் 
ஒக்க 
ஒக்கும் 
ஒட்டியம் 
ஒடுங்கி 
ஒடுங்கும் 
ஒண்ணப்பா 


ஒழிந்து 
ஒளி 
ஒளிவு 
ஒன்பது 


380 


502 


31 , 34 


84 , 87 , 107 , 196 , 380, 


576 


483 , 499 


90 


10 


ஒன்றி 
ஒன்று 


51 


105 , 125 , 157 , 171 , 
223225 , 235 , 521 


441 


279 , 527 


ஒன்றுமில்லை 


555 


311 , 523 


ஓசை 


238 


456 


ஓடாது 


189 


132 


ஓடினவர் 


444 


ஒரு கால் 


412 , 471 , 478 


103 , 195 , 239 , 457 , 461 , 491 


ஒரு சாமம் 


239 


ஓடும் 


179 


ஒரு சேர் 


ஓது 


5 


482 


ஓமடா 
ஓமப்பால் 
ஓமம் 


565 


256 , 339 , 341 , 346 , 


410 , 420 
ஒரு நாள் 

326 , 327 , 498 
ஒரு நெறி 

484 
ஒரு பக்கம் 

339 
ஒரு பங்கு 

226 
ஒரு பலம் 

255 
ஒரு பொழுது 392 , 393 , 396 , 397 

398 , 399 , 402 , 410 , 420 , 573 
ஒரு மண்டலம் 

484 


349 , 354 , 365 , 403 ; 423 
ஓராண்டு 

9 , 122 , 250 , 286 
ஓரிலை 

11 
ஓரிலைத் தாமரை 
ஓர் நாள் 

222 


-- 


மூலிகைக்கற்பங்கள் 


233 


ஓர் தினம் 


15 


ஓர் படி 


212 


51 , 54 , 56 , 57 , 60 
65 , 66 , 67 , 70 , 71 
72 , 73 , 75.77,78 


கக்கி 


134 , 176 , 230 


128 


80 , 131 , 135 , 203 


கக்கும் 
கங்கையணி கடையார் 


382 


கசகாது 


492 


கசகாமல் 


533 


கசடன் 


158 


85 


கசடு 
கசப்பு 


231 


* 


கசம் 


386 


262 , 387 


கசிந்து 
கசியாது 
கஞ்சா 


133 


339 , 341 , 350 , 354,371 

416 , 418 , 562 


144 


கடத்துவார் 
கடந்தார்கள் 
கடப்பர் 


212 , 235 , 256 , 277 
292 , 413 , 427 , 433 
434 , 446 , 465 , 470 

471 , 479 , 480 , 506 
கடுக்காய் தூள் 

55 
கடுக்காய் விதை 

257 
கடுக்கை 

153 
கடுகு 

409 
கடுகுள்ளி 

409 , 415 , 417 
கடுஞ்சுன்னம் 

461 
கடுநெல்லி 

475 
கடுநோய் 

28 
கடுப்பு 

441 
கடுமலம் 

384 
கடுமை 

427 
கடைந்த மோர் 

79 
கடைந்து 

165,202 
கட்டி 24 , 25 , 39 , 117 , 134 , 194 , 293 
கட்டியது 

88 
கட்டியே 

450 
கட்டினோர் 

96 
கட்டும் 40 , 115 , 177 ( அ ) 156 

184 , 243 


271 


144 


கடாட்சம் 


553 , 564 


டாரங்கள் 


200 


& கை 


198 , 203 , 327 , 373 


க தாக 


56 


237 


கடிதான 
உடுத்திட்டால் 


304 


கடியான 


236 


82 , 481 


41 


கடிவிஷம் 
கடினபித்தம் 
கடினம் 
கடுக்கம் 
கடுக்காய் 


54 , 369 


கணக்கான 


170 


484 


கணக்கு 
கணபதி 


43,75,273 
68 , 309 , 310 


42 , 44 , 46 , 47 , 48 , 49 , 50 


234 


சத்தியபாமா 


கணம் 


109 


178 , 234 , 293 , 340 

482 , 558 , 572 


கணவடுகள் 


11 


கணவர் 


284 


26 


கண் 


27 , 34 , 82 , 95 , 125 , 224 


கந்தம் 
கந்தை 
கபங்கள் 


528 


290 , 320 , 435 , 450 
473 , 476 , 495 , 565 


499 , 526 , 575 
129 , 261 , 332 , 334 


கபம் 


கண்கள் 


93 , 112 , 133 , 433 


கபாலம் 174 , 469 , 472 , 475 , 479 , 499 


கண்டம் 


439 , 495 


479 


கண்டவர் 


181 , 380 


கபால வாய்வு 
கபால வெட்டை 
கப்பரை 


172,374 


381,555 


156 


238 


531,547 


கண்டறியார் 
கண்டிட்டார் 
கண்டிப்பாய் 
கண்டோர் 


கழுதை 
கழுவி 


526 


484 


535 


கழுவு 


79 


கண்ணப்பா 


110 


கம்பி 


101,297 


கண்ணீர் 


472 


402 , 411 


541 


கம்பு 
கம்பியுப்பு 
கயிரான 


437 


322 


340 


கண் திறக்கும் 
கண்துலக்கம் 
கண்ணிரண்டு 
கண்ணில் சூடு 
கண்ணொளி 


99 


கயிலை 


244 


374 


கரகம் 


76 


298 


191 


கண்புகைச்சல் 


41 , 479 


கரடுமுரடு 
கரண்டி 
கரந்தை 


கண் மயங்கி 


481 


88 , 194 , 293 , 269 
88 , 90 , 91 , 92 , 94 
98 , 102 , 103 , 109 


294 


கதம்பை 
கதலிப் பழச்சாறு 


363 


264 , 337 , 349 , 354 , 


484 


335 


கரந்தைச் சார் 
கரி 


91 , 104 , 275 , 325 , 562 

381 , 431 


கரிசாலை 


கதவு 
கதிர் 
கதிர்மதி 
கதுப்பு 
கத்தி 
கந்தகம் 


89 , 120 , 195 , 254 , 450 

73 , 109 , 111 , 113 
266 , 323 , 337 , 339 
342 , 345 , 349 , 357 


168 


238 


83 , 103 , 157 , 168 


கரிப்பான் 


120 


235 


மூலிகைக்கற்பங்கள் 


21 


கருகி 


கரிமதம் 

79 கருந்துளசி 

189 
கரியசாலை 

354 

கருநெல்லி 230 , 231 , 350 , 474 
கரியமுதம் 513 கருநெல்லிக் கற்பம் 

232 
கரியான் 484 கருப்பட்டி 

403 
கரியுப்பு 

424 கருப்பு 

169 , 221 , 230 , 250 
கரியோடு 88 , 453 , 459 , 463 , 

347 , ( 48 , 98 , 111 
கரு 112 , 158 , 231 , 244 

118 , 120 ) 
426 , 477,511 , 524 கருப்பு வேம்பு 

325 
529 , 531 , 546 , 547 , 562 கரும்பு 

233 , 328 , 377 
கருக்கி 

245 கரம்பை மண் 

343 , 353 
கருக்கும் 18 , 120 , 145 , 146 கருமானம் 

394 
149 , 188 , 313 , 316 கருவசளை 

429 
176 கருவண்டு 

325 , 473 
கருங்கடுக்காய் 

51 , 52 , 71 கருவான 

| 486 
கருங்காலி 

324 கருவி 

379 , 560 
கருங்குறுவை 546 கருவிகள் 

513 , 516 , 526 
கருங்குருவை நெல் 545 கருவிழுதிவேர் 

428 
கருங்குன்றிச் சாறு 319 , 321 கருவிழி 

125 , 127 
கருஞ்சீரகம் 433 , 559 கருவூர் 

503 
464 கருவூரார் 

299 
கருணை 270 கருவேம்பிலை 

445 
கருத்த 

266 கருவேம்பு 

137 
கருத்த நொச்சி 350 கருவேலம்பால் 

559 
கருத்தன 

118 கரை 

568 
கருத்து 193 , 298 , 302 கரைத்து 

196 
545 கரைந்துபோம் 

12 
கருத்தரித்து 548 கரைப்பு 

332 
கருத்தரித்தல் 546 , 548 கரையேறுவார் 

542 
கருதி 135 கர்த்தா 

39 
கருதினார் 

299 கர்ப்பத்தின் வாய்வு 

426 | 


கருட பட்சி 


கருத்த பெண் 


236 


சத்தியபாமா 


கர்ப்பம் 


237 


கவசம் 


89 , 94 , 101 , 198 
* 03 , 432 , 449 , 463 


551 


கர்ப்பவிந்து 
கர்மவினை 


557 


453 


கவசித்து 
கவனசித்தி 


கலக்கி 


333 , 567 


329 


484 


கவனம் 


87 


கலக்கியது 
கலகம் 


441 


கவியார் 


380 


கலங்காமல் 


88,277 , 278 , 402 


203 


கலங்கும் 


181 


கவுசட்டி 
கவுதாரி 
கவ்வி 


410 , 418 


கலசம் 


12 , 177 , 293 


199 


கலந்து 


90 


கழஞ்சு 


8 , 34 , 111 , 117 , 139 


கலி 


37 , 567 


148 , 204 , 209 , 264 


38 


270 , 322 , 367 , 368 


கலியுகம் 
கலை நான்கு 
கல் 


73 


433 , 466 , 467 , 559 , 561 


527 


256 


கல் நார் 


365 , 459 , 463 


44 , 55 , 60 , 65 , 501 


452 


166 


238 , 240 


கழட்ட 
கழன்று 
கழி 
கழிச்சல் 
கழிந்தது 
கழிந்து 
களங்கம் 


501 


கல்நுரை 
கல்பிரமி 
கல்பிரமிச் சாறு 
கல்லார் 


239 


501 


278 


41 


157 , 234 
97 , 360 


களங்கு 
களமோகம் 


களர் மண் 


358 


கல்லாரை 

551 
கல்லு 

497 , 521 
கல்லுப்பு 106 , 252 , 447 , 448 , 451 , 456 
கல்லுருவி 

447 
கல்லூரல் 

269 
கல்லோரும் 

93 
கல்வம் 

90 , 102 , 103 , 106 , 10 , 

178 , 194 , 197 , ? ! 5 
289 , 253 , 270 , 340 


207 


களவு தொழில் 
களிம்பு 


48 , 88 , 407 


கள் 


371 


கள்ளம் 


313 


368 , 407 


341 , 456 


கறி 
கறிசோறு 
கறியுப்பு 


450 , 454 , 457 


கல்வி 


533 , 535 


427 


மூலிகைக்கற்பங்கள் 


237 


434 


கற்கடசிங்கி 
கற்கண்டு 


26 , 62 , 173 , 254 , 319 

322 , 326 , 328 , 389 


கறி 

368 , 407 
கறிசோறு 

450 , 454 
கறியுப்பு 

427 
கற்பாந்திரம் 

317 
கற்பூர சிலை 

459 , 463 
கற்பூரசிலைச் சன்னம் 

412 
கற்பூரம் 40 , 82 , 205 , 467 , 481 
கற்பூர வாசம் 

404 
கற்பூர வாசனை 

218 
கற்பூர வில்வம் 

292 
கற்றார் 

380 
கற்றாழஞ் சோறு 157 , 361 , 362 
கற்றாழை 

135 
கற்றாழைச் சாறு 

301 
கற்றூண் 

189 
கற்றேகம் 

503 


-- 


கற்கம் 

6 
கற்சுண்ணநீர் 

303 
கற்பகம் 

231 
கற்பங்கள் 

361,386,570 
கற்பசித்தி 

553 
கற்பதிட்சை 

520 
கற்ப தோஷம் 

69 
கற்பம் 23 , 27,64,74 , 83 , 84 , 108 

132 , 136 , 190 , 191 , 232 , ( அ ) 
236 , 264 , 266,269 . 277,278 
299,320 , 353 , 343 , 352 , 365 
366,372 , 377 , 379,380 , 381 
384 , 387 , 388 , 391 , 392 , 393 
396 , 398 , 402 , 404 , 410 , 411 
415 , 416 , 417 , 420 , 444 , 455 
458 , 469 , 477 , 481 , 482 , 483 
484 , 487 , 498 , 518 , 519 , 535 
537,538 , 544 , 551 , 554 , 557 

566 , 568 , 569 , 571 , 578 
கற்பமுண்டோன் 386 , 442 , 443 
கற்பமுறை 

276 , 400 , 512 
கற்பமுறைமை 

268 
கற்ப மூலி 

540 
கற்பவகை 

484 
கற்பவிதி 

487 
கற்பனை 

519 
கற்பாந்த காலம் 47,71 , 104, 325 


கனகசபை 


503 


கனகம் 


91 , 254 , 334 , 337 , 497 


கனகாம்பரம் 


434 


கனக்கவே 


198 , 300 


கனபுடம் 


450 


கனமிளகு 


484 


கனமான 


239 , 331 , 403 


கனம் 


24 , 189 , 263 


கனல் 


107 , 223,247,371 , 328 


கனவகம் 


183 


கனி 


206 , 231 , 282 


- 


337 


கனிந்து 
கனிவகை 


393 


கனயாகுமரி 


50 


238 


சத்தியபாமா 


கன்னி 


52 , 336 


காணாது 


317 


கன்னி மாதம் 


368 


காணார் 


183 , 530 , 555 , 566 


கன்னியர்கள் 


336 


காணார்கள் 


487,577 


328 , 435 , 491 


காணாமல் 


510 


கஸ்தூரி 
கஷாயம் 
காக இறகு 


53 , 64 , 67 , 236 , 389 


காணான் 


382 


92 


காணியன் 


380 


காகம் 


காணும் 


145 , 348 , 356 
421 , 422 , 526 

14 , 221 , 


13 , 25 , 104 , 108 , 128 
157 , 167 , 382 , 494 , 495 


காசம் 


காசளவு 


காணுமவர் 


287 


காசி 


51 


காணுமே 


497 


103 , 204 , 294 


காணுவான் 


540 


காசியென்ற மேரு 
காசினி 


180 


காணுவோர் 


429 


காசெடை 


16 , 17 , 191 , 434 


காணேன் 


385 


காசு 


63 , 197 


காகம் 


168 , 266 


காசுயெடை 


12 


437 


காஞ்ச புளி 
காட்டான் 


447 


405 


காட்டினார் 
காட்டும் 
காட்டுமிளகரணை 


181 


காந்த கற்பம் 

81 
காந்த பற்பம் 

366 
காந்தம் 58 , 155 , 206 , 388 , 480 
காந்தல் நோய் 

214 
காந்தி 116 , 389 , 391 , 404 , 420 
காந்திமதி 

574 
காந்திமதி பிள்ளை 

574 
காந்தும் 

441 
காப்பாய் 

493 


435 


காடலைவோர் 


429 


148 , 288 , 536 


காடி 

111 , 156 , 541 , 542 , 543 
545 , 546 , 549 , 550 , 551 

554 , 556 , 560 , 561,570 
காடிக்காரம் 

537 
காடித் தண்ணீர் 

550 
காடுகன் 

429 


13 


காப்பு 
காம்பு 
காமக்குரோதம் 
காமப்பால் 


380 


120 , 287 , 404 , 527 
133 , 158 , 193 , 262 


காடை 


246 , 410 , 418 


காமம் 


காணப்பா 


385 , 444 , 479 , 480 


காமாலை 


41 


காணமாட்டார் 


504 , 529 , 543 


காய் 


13 , 39 , 79 , 128 , 143 , 200 


மூலிகைக்கற்பங்கள் 


239 


கால் படி 


210 , 232 ( அ ) 326 , 327 , 328 , 329 காரீய செந்தூரம் 

426 
காய்க்கும் 

128 காரீயம் 101 , 156,165 , 205 , 253 
காய்ச்சல் 390 

300 , 336 
காய்ச்சி 64,114,137 கால் 

77,332 , 439 , 442 
காய்ந்த 

484 கால் கழஞ்சு 178 , 331 , 334 , 467 
காய்த்து 

6 கால்கை 

28 , 100 , 494 , 495 
காய்துவாரம் 

43 கால் நாழி 

84 
காயகற்பம் 385 

466 
காயசித்தி 11 , 23 , 26 , 54,57 . 109 கால் பலம் 

389 
128 , 150 , 180 , 186 , 265 , 317 கால் வாசி 

90,347 
336 , 356,372,373 , 380 , 392 காலம் 

38 , 136 , 576,578 
469,528,540 , 545 , 550 , 552 காலமே 

60,506 
553 , 555 , 568 காலன் 

146,324 , 380 , 428 
காயம் 18 , 37,65 , 99 , 110 , 123 காலாங்கி நாயளார் 

108 
131 , 134,144 , 145 , 163 , 200 காலை 64,77,236 , 422 , 423 , 426 
215,228 , 232 , 267.270 , 287 

427 , 431 , 494 
304 , 318,337,366 , 383,386 காவல் 

3 
388 , 393 , 534,570 , 571,575,578 காவலன் 

310 
காயாதி கற்பம் 270 கழியாட்டால் 

54 
காயாம்பூ 18 காளி 

564 
கார்த்திகை 53,61,241 காற் குன்றி 

316 . 
கார்போகவரிசி 572 காற்று 

156 
காரசாரம் 383 , 490 கிசபுடம் 

247 
காரப்பா 420 கிட்டி 

252 
காரம் 32 , 125,195 , 239 , 365 , 409 கிட்டும் 

13 
496,500 , 501 , 504,505,524 கிடக்கும் 

276 
காரணம் 175 , 193 , 311,502 கிடையாட்டால் 

61,171,230 
காரணமாய் 

299,571 கிடையாது 

511 
காராம்பசு நெய் 

206 கிண்டி 91 , 117,143,166,294 , 568 
காரெண்ணெய் 

407 கிரந்தி 

05 


240 


சத்தியபாமா 


22 , 500 


குண்டலம் 


297 


கிரமம் 
கிராம்பு 


366 , 400 , 558 


கிரிகை 


373 


232 , 544 


கிருபை 
கிருமி 
கிலேசம் 


43 , 44 , 99 , 110 


144 


கிழங்கு 69 , 138 , 143 , 160 , 208 , 210 
கிழங்கு வகை 

443 
கிழி 

94 
கிழிக்க 

244 
கிள்ளை 

539 , 565 


கிள்ளைகள் 


542 


கிளரி 


232 


கிளி 


128 


கிளிமூக்கு மரம் 

128 
கின்னரம் 

337 
கிஷாயம் 

59 , 60 , 400 
கீரி 

199 
கீழோடாது 

324 
குகை 

22 , 89 , 102 , 160 , 194 , 203 

226 , 339 , 296 , 315 
குக்கில் 

366 
குக்குடம் 

246 , 410 
குங்குமப்பூ 

8 , 467 
குஞ்சனம் 

256 
குடம் 

39 
குடிபோக்கி 

576 
குடிலம் 

168 , 414 
குடை 

243,531 
குட்டம் 

87 , 481 


குணமாக 

488 
குணம் 

142 , 468 , 531 
குதிரை 

100 
குத்தி 

165 
குத்தினால் 
குத்தும் 

494 , 495 
குப்பி 

83 , 294 , 482 
குப்பைமேனி 

109 , 111 , 447 
குமட்டுதல் 

440 
குமரகண்டம் 

147 
குமரகண்டன் 

181 
குமரன் 

117 , 140 , 219 
குமரி 65,130 , 131 , 340 , 341 , 346 

349 , 554 
குமளச் சோறு 

61 63 
குமிழி 

12 
குமுறவே 

460 , 470 
குமுறிடவே 

191 
கும்பகம் 

76 
கும்பமுனி 

569 
கும்பி 

33 
கும்பிடுவார் 

530 
குரு 97 , 116 , 200 , 248 , 372 , 394 
467 , 508 , 516 , 536 , 541 , 556 , 557 

564 , 570 
குருதி 

462 
குருதேவி 

537 
குருபதம் 

262 , 397 , 420 ,557 
குருபற்பம் 

115 


மூலிகைக்கற்பங்கள் 


241 


553 


குருவருள் 
குருவிஞ்சி 
குரூரம் 


362 


58 


குலமல்லிச் சாறு 


280 


குலாவி 


84 , 280 , 483 , 522 


குறுவை நெல்லரிசி 

543 
குறைத்து 

258 
குற்றம் 

28 , 180 
குன்மம் 

80,170 , 437 
குன்மவலி 

443 
குன்றி 84 , 122 , 150 , 187 , 483 
குன்றியெடை 

117 
குஷ்டம் 

336 
கூசாதே 

455 , 458 
கூசும் 

439 


குலாவியே 


485 


குலை 


146 


குழப்பி 


43 


கூடம் 


529 


575 


கூடியங்கே 
கூடியதோர் 


485 


கூடை 


2 


131 


285 


கூட்டியே 
கூத்தாடும் 
கூர்ந்து 
கூர்மை 


235 


216 


கூரிலை 


285 


குழம்பு 55 , 364 , 403 , 465 , 466 , 568 
குழலார் ஆதண்டை 

13 
குழல் 

13 
குழி 

343 , 350 , 353 
குழிமிண்டான் 

362 
குழைத்து 24 , 136 , 223 , 224 , 229 , 239 
குளம் 

391 , 549 
குளிகை 11 , 22 , 97 , 114 , 154 , 155 , 161 
163 , 204 , 210 , 297,351 , 371 

444 , 509 
குளிசம் 

4 , 148 , 283 
குளிராது 

472 
குளிரும் 

188 
குளிர்ச்சி 

402 
குளிர்ந்த தண்ணீர் 

411 
குறிஞ்சித் தேன் 

53 , 61 , 324 
குறிப்பு 

165 , 237 
குறுங்கடுக்காய் 

71 
குறுஞ்சாதி 

545 
குறுந்தொட்டி மூலம் 

362 
குறுமுனி 

317 
குறுவை நெல் 

543 


33 


281 


கூழாங்கற்கள் 
கூவிளம் 
கூறப்பா 
கூறினார் 


494 


68 


131 


505 


176 , 462 


கூறு 
கூறுகிறேன் 
கெசபுடம் 
கெடுதி 
கெடுத்திட்டார் 
கெடியாக 
கெடியான 


443 


510 


233 , 489 


126 , 332 , 414 , 489 


242 


சத்தியபாமா 


கெட்டார் 


369 , 510 


123 


கையாந்தகரை 
கையான் 


472 , 496 


74 , 466 


450 


கையான் சாறு 


484 


கெட்டி 
கெட்டியே 
கெட்டோர் 
கெண்டி 
கெந்தி 


552 


கைவசம் 


5 , 124 , 162 , 284 


கைவண்ணம் 


34 


32 , 90 
98 , 102 , 125 , 195 , 229 


கைவளையல் 


297 


297 , 348 , 358 


239 , 558 

128. 


கொக்கிறகு 
கொங்கை 


9 


கெவுன வழி 
கெவுன மணி 
கெவுனம் 


537 


500 


134 , 343 


439 


கேசம் 


285 , 468 


200 , 261 , 481 


கேசரம் 


176,179 


269 


கேசரி 


539 


302 , 310 , 377 , 509 

154 , 304 


கேடு 


260 , 346 , 350 


கேணி 


380 


190 


கேவலம் 


380 


507 


கேளடா 


539 


32 


கேளப்பா 


14 , 109 , 489 , 525 


484 


கொஞ்சம் 
கொடிதாக 
கொடிதான 
கொடி மூலம் 
கொடிய தேவி 
கொடி வேலி 
கொடி வேலி வேர் 
கொடுத்திடு 
கொடுத்திட்டால் 
கொடுப்பை 
கொடுமை 
கொடூரம் 
கொட்டம் 
கொட்டாவி 
கொட்டியதோர் 
கொட்டுதல் 
கொட்டை 
கொட்டைக் கரந்தை 
கொட்டைப் பாக்கு 
கொண்டாக்கால் 


475 


494 


கேளாய் 
கேளீரோ 


376 


526 


கேளீர் 


486 


218 


கேளே 


338 , 375 , 386 


133 , 379 


கேள் 


361 


109 


கை 161 , 207 , 228 , 254 , 439 , 442 , 553 


525 


கைகடத்தல் 


54 


105 , 345 , 359 


கைகால் 


33 


100 , 101 


கைபாகம் 


510 


460 , 464 


கைப்பு 


237 


407 , 429 
18 , 166,258 , 340 , 385 


கைமுறை 


கொண்டார் 


149 , 281 


மூலிகைக்கற்பங்கள் 


243 


கொண்டான் 

10 

510 , 516 , 518 , 534 , 553 , 563 , 576 
கொண்டிடாய் 236 , 255 , 256 , 335 கோடி விதம் 

483 
கொண்டிடுவாய் 

484 , 508 கோபம் . - 

99 ; 379,526 
கொண்டேன் 502 , 557 கோமகன் 

140 
கொதித்து 12 கோமணம் 

515 
கொத்து 39 கோமயம் 

267 
கொம்பு 13 கோயில் 

29 
கொல்லன் கோவை 138 , 142 , 346 , 354 - கோரக்கர் 

410 
கொல்லும் 199 கோரோசனம் 

182 
கொழுந்திலை 

296 கோரோசனை 

367 , 435 , 461 
கொழுந்து 

145,233 , 330 கோர்த்து 

297 
கொழுப்பு 458 கோலமணி 

29 
கொளுத்தி 177 கோவில் 

530 , 5321 
கொள்பவர் 215 , 289 கோழை 

261 
கொள்வர் 484 கோளாறு 

438 
கொள்வாய் 484 கோள் 

184 
கொள்வான் 287 கோஷ்ட்டம் 

365 , 465 
கொள்ளப்பா 73 சகலசித்தி 

544 
கொள்ளடா 481 சகலநோய் 

45 
கொள்ளவே 12 , 453; 484 சகலபிணி 

560 
கொள்ளி 

440 

சகல நூல் 
கொள்ளு 6. 348 , 447 சக்தி தீட்சை 

516 
கொள்ளுமவர் 248 சங்கம் 

304 
கொள்ளுவாய் 570 சங்கிலி 

261 
கொள்ளொட்டாது 67 சங்கு 

92 
கொறுங்கை 13 சங்கை 

48 , 267 
கொன்றை 

145 சஞ்சாரம் 

257 , 415 
கொன்றைச் சதை 

150 சஞ்சீவிமார்க்கம் 

537 
கோடன் கிழங்கு 

159 சசம் 

46 , 47. 49 , 51 , 67 , 68 , 86 
கோடி 84 , 332 , 359,370 , 444 

99 , 123 , 127 , 120 , 228 , 250 


112 


244 


சத்தியபாமா 


302 , 325 , 337 , 386 , 479 , 520 சமத்தாய் 

328 
553 , 556 , சமத்தான 

13 
சடலம் 63 , 377 , 399 , 521 , 557 சமத்து 

169 
சடை 87 , 97 சமபாகம் 

178 , 191 , 470 , 471 
சட்டி 59 , 64 , 165 , 202 , 294 , 403 , 454 சமரசம் 31 , 33 , 52 , 53,270 , 462 
சட்டித்தூர் 

290 சமன் 65 , 111 , 235 , 331 , 333 , 445 
சட்டை 

20 , 87 , 134 , 176 , 280 சமாதி 127 , 139 , 232 ( அ ) 257 
288 , 349 , 458 

325 , 332 , 458 , 532 
சட்டை முனி 351 , 414 சமுசயங்கள் 

542 
சண்டாளர்கள் 

534 சமூலம் 

41 , 86 , 100 , 101 , 328 
சண்டாளன் 69 

435 , 484 
சதகோடி 299 சமைக்கும் 

401 
சதாசிவம் 

539 சமைத்திடாய் 

83 
சதிராக 174 சமைத்து 

200 , 397 , 410 
சதிர்கள்ளிக்காய் 63. 136 சம்சயம் 

348 
சதுரம் 106 சம்பழமளவு 

484 
சதுர்முகன் 232 ( அ ) , 299 சம்பழம் 

110 
சதை 24 , 44 , 45 , 319 , 402 சம்புக்கினி 

154 
சத்தி 68 , 170 சயம் 

67 , 81 , 422 , 446 , 480 , 
சத்தியம் 388 , 566 சயரோகம் 

534 , 574 , ( 386 ) 
சத்தியவாகி 

35 சரக்கு 

430 , 562 
சத்து 25 , 32 , 455 , 478 , 496,503 சரக்கூடு 

95 
சத்துரு 284 சரசோதி 

129 , 332 , 334 
சந்தி 377 சரதம் 

313 
சந்திரன் 

92 , 154 , 189 சரம் 
சந்திராதித்த பற்பம் 

187 சரஸ்வதி 

468 
சந்து 499 , 501 சரி 

273 
சபிக்கும் 156 சரீரம் 

336 
சமத்தன் 

551 சருவகாடி 

541 
சமத்தாக 

195 சருவாங்கம் 

534 


5 , 562 


மூலிகைக்கற்பங்கள் 


245 


378 , 488 , 536 


38 , 122 , 459 


சர்க்கரை 53 , 78 , 169 , 171 , 235 

264,278 , 377,392 , 393 

395 , 400 , 401 
சர்க்கரை வேம்புக்காய் 326 , 327 

328 , 330 


190 , 260 , 366,558 


366 , 432 


சாதி 
சாதிக்க 
சாதிக்காய் 
சாதிப்பத்திரி 
சாதிப்பாய் 
சாதிலிங்கம் 
சாத்திரம் 
சாபகோபம் 


223 


சர்பங்கள 


304 


31 


69 


538 ( 74 ) 


1 


சலக்கட்டு 
சலக்கழிச்சல் 
சலக்கடுக்காய் 


216,224,374 


521 


73 


228 


சாபத்திரி 
சாபம் 


சலசலம் 


38 


163 , 164 , 556 


374 


சாப்பிடவே 


457 , 458 


சலதோஷம் 
சலம் 


66,344 


சாமிபூரம் 


366 


சலனம் 


567 


சாமம் 


25 , 88 , 91 , 198 , 240 


521 , 524 


352 


சாம விருட்சம் 
சாம் 


452 


139 


303 , 353 


சவுக்காரம் 
சவ்வீரம் 
சற்குரு 
சற்கூரன் சூரணம் 
சற்புத்திரன் 
சாகாக்கல்வி 


368 , 370 , 553 சாம்பல் 

505 - சாயா விருட்சம் 
566 சாய்க்க 


352 


25 


502 


சாய்க்கவே 


293 


சாகாக்கால் 


534 


105 


சாகாது 


381 


சாய்த்திடாய் 
சாய்ந்திடும் 
சாய்ந்து 


182 


- 


சாகான் 


69 


9 


சாக்காடு 


38 


சாரணை 


240 , 437 , 444 


சாங்கம் 


179 , 252 , 332 


சாரம் 


10 , 185 , 452 , 501 


566 


சாராது 
சாராயம் 
சாரித்து 


96,371 , 562 


10 


சாசுவதம் 

49 
சாடி 

135 , 292 
சாடும் 

45 , 334 , 336 
சாதகமாய் 61 , 83 , 109 , 134 , 173 

233 , 264 , 333,340 , 470,471 
சாதகம் 

321 , 575 


சார் உலை 


124 


சாவது 
சாவல் . 


308 


246 


சத்தியபாமா 


சாவான் 


529 


சாவு 96 , 108 , 127 , 135 , 172 , 174 , 299 


4 


சாவேது 

510 
சாறு 

31 , 88 , 90 , 93 , 103 , 105 

107 , 114 , 125 , 188 , 194 
197 , 219 , 253 , 293 , 296 , 303 , 330 
சாஸ்திரம் 

174 , 542 , 555 
சிகப்பு 

173 
சிகாரம் 

509 
சிக்க 

112 


சித்தித்து 

507 
சித்தியாய் 

49 
சித்திர மூலம் 

572 
சித்திரை 

29 , 53 , 61 
சித்தோர் 

567 
சிதைந்து 

41 , 63 
சிதைய 

193 
சிதையாது 

113 
சிந்தி 

50 
சிந்தும் 

170 
சிந்தை 

193 , 415 , 417 
சிமிழ் 

561 
சிரசு 

68 , 99 , 170 , 261 
சிலேட்டுமம் 

112 , 277 
சிலேற்பணம் 

361 
சிலேற்றுமம் 

47 , 460 , 464 , 
சிலை 31 , 32 , 90 , 103 , 107 , 125 , 239 
சிலைகள் 

563 


15 , 54 , 284 , 289 


சிக்கும் 
சிக்கெனவே 


395 


சிங்கி 


288 


280 


275 


34 


சித்தம் 

370 
சித்தயோகி 

141 
சித்தரசம் 

40 
சித்தரத்தை 

559 
சித்தர் 

71 , 128 , 284 , 343 , 360 
372 , 408 , 506,509,511 

537,542 , 564 
சித்தர்கள் 

162 , 405 , 406,477 
சித்தன் 

244 , 370 , 533 
சித்தாந்தம் 

373 
சித்தாந்தி 

538 
சித்தி 18 , 42 , 54 , 73 , 96 , 283 , 250 

276,277 , 291 , 283 , 302 
327, 376 , 394 , 450 , 458 
455 , 484 , 508 , 540 , 541 

550 , 566,575,576,577 , 
சித்திக்கும் 

72 , 122 , 407 


564 - 


229 


51 , 96 


சில்விஷம் 
சிவ அண்டம் 
சிவக்கும் 
சிவகாமி நிலை 
சிவசத்தி தேகம் 
சிவசிந்தை 
சிவசொத்து 
சிவத்தியானம் 
சிவந்த பெண் 
சிவந்தி 
சிவதீட்சை 
சிவந்து 


168 


508 


545 


46 , 50 


516 


92 , 110 , 134 , 254 , 295 


மூலிகைக்கற்பங்கள் 


247 


484 , 561 


சினம் 


512 


- 


சீசா 


554 


சிவபூசை 

515 
சிவப்பு 13 , 107 , 112 , 169 , 320 
சிவப்பாகும் 

135 
சிவப்பு கற்றாழை 133,134 , 135 
சிவப்பு சித்திர மூலம் 

165 , 166 
சிவமயம் 

275 
சிவமூலி 

529 
சிவம் 

49 , 96 
சிவயோக மார்க்கம் 

193 


சீடன் 

510 , 571 
சீதநீர் 

274 
சீதம் 

43 
சீதளம் 

27 
சீந்தில் 

174 
சீந்தி 

172 
சீந்தி வித்து 

572 
சீமை 

529 
சீயக்காய் கொழுந்து 

411 
சீரகம் 

64,175 , 256 , 331 , 333 

365 , 389 , 399 , 445 , 465 
சீரப்பா 

494 
சீரியதோர் 

285 
சீலை 47 , 57 , 126 , 225 , 257 , 454 


சிவயோகம் 

370 , 380,577 
சிவயோகி 

537. 538 , 543 
சிவனார் வேம்பு 

331 , 333,335 , 346 
சிவன் 55 , 68 , 71 , 97 , 180 , 368 , 

394 


சிவன் கூறு 


66 , 168 , 335 , 494 

258 , 561 


சீலைமண் 


160 


189 


சீவகனை 


69 


414 , 416 , 419 


சீவன் 


49 , 186 , 498 


111 , 345 


சீவி 


460 


44 


சீனம் 


451 , 456 


389 


சீனி 


364 , 414 


சிறப்பாக 
சிறப்பான 
சிறப்பு 
சிறுகீரை 
சிறுசெருப்படி 
சிறுத்து 
சிறுதேக்கு 
சிறுநாகப்பூ 
சிறுநீர் 
சிறுபயறு 
சிறுபாலகன் 
சிறுபிள்ளை 
சிறுபெண்கை 
சிறுவன் 
சிற்றாமணக்கு 


366 


544 


30 , 41 , 138 , 528 


சுகதேவ முனி 
சுகதேவர் 
சுகபேதி 


543 


78 , 410 , 418 , 478 


365 


383 


சுகமாக 


66 , 81 , 223 , 444 , 446 


113 


480 , 484 


291 


சுகமான 


76 , 490 , 527 


382 


சுகாதீதம் 


381 


72 


சுக்கான் 


305 


-248 


சத்தியபாமா 


சுக்கில அஷ்டமினாள் 

484 
சுக்கிலம் 

23 , 40 , 145 , 189 , 205 
306 , 311 , 324 , 486 , 491 

500 , 521 , 532 , 547 , 548 
சுக்கின் கஷாயம் 

61 
சுக்கு 

53 , 64 , 137 , 235 , 256 , 263 

389 , 423 , 433 , 435 , 445 , 559 
சுக்லதம்பம் 

6 
சுடுவார்கள் 

528 
சுடுவான் 

520 
சுட்டபுண் 

440 
சுணங்கன் 

352 , 437 
சுண்டெலி 

418 


சுரபி 

352 
சுரபி குளிகை 

161 , 307 
சுரம் 

298 
சுருக்கம் 

570 
சுருக்கினேன் 

487 
சுருக்கு 24 , 31 , 88 , 93 , 94 , 101 

134 , 156 , 194 , 239 , 303 
சுருக்கெனவே 

501 
சுருங்கும் 

7 
சுரூபம் 

488 
சுரோணிதம் 151 , 547 , 548 , 549 
சுவாசம் 

298 


சுவாமி 


143 


சுண்டைக்காய் 


98 , 99 , 431 


20 


201 


சுண்ணம் 409 , 459 , 460 , 462 , 463 , 464 
சுண்ணாம்பு 

63 , 366 , 407 , 417 
453 , 461 , 462 , 463 


518 


சுவேதனம் 
சுவேதனை 
சுழித்து 
சுழிமுனை 
சுழினை 
சுறுக்காய் 
சுற்றத்தார் 


298 , 473 


371 


128 


381 


சுனை 


495 


சுன்னம் 240 , 415 , 500 , 501 , 521 , 527 


25 


சுத்தம் 

85 
சுத்தி 19,75,76,77 , 93 , 157 , 229 

233 , 269 , 296 , 334 , 340 

399 , 484 , 547 , 558 , 572 
சுத்தித்து 

225 
சுந்தரம் 

11 
சுந்தரானந்தர் 

350 
சுப்பிரமாய் 

303 
சுயம்பாட 

112 
சுயம்பாடும் 

45 
சுரங்கள் 

389 , 390 
சுரதோஷம் 

172 , 374 , 469 
சுரநோய் 

443 


94 , 194 , 195 


108 , 125,502,554 


484 


சூடம் 
சூடன் 
சூட்சம் 
சூட்டிடவே 
சூதபற்பம் 
சூதமணி 
சூதமுடல் 
சூதமுனி 


82 , 248 , 481 


95 


289 


542 


மூலிகைக்கற்பங்கள் 


249 


சூதம் 


19 , 24 , 32 , 38 , 39 , 88 , 93 
98. 107 , 115 , 125 , 144 , 167 
178 , 198 , 199 , 200 , 234 , 239 
280 , 296 , 297,301,307 , 311 

329 , 341 
சூத்திரம் 

578 
சூது 

376 
சூரணம் 

41 , 42 , 43 , 44 , 45 , 46 , 47 
55 , 86 , 98 , 109 , 169 , 173 
176 , 180 , 191,283 , 224 
229 , 232 ( அ ) 236 , 238 , 
259 , 264 , 269,276 , 280 
299 , 319 , 321 , 323 , 328 
335 , 365 , 370 , 484 , 507 

561,570 , 573 
சூரணித்து 

445 
சூரியன் 

91 , 96,192 , 195 
சூரிவிதை 

362 
சூலை 

80 , 374 , 424 , 499 
சூனியம் 

505 
சூக்ஷ்சம் 

383 
செகம் 

172 , 174,533 
செங்கடுக்காய் 61 , 70 , 71 , 72 , 76 
செங்கதிர் 

21 
செங்கரந்தை 

105 , 106 , 108 
செங்கரும்பு 

364 
செங்குமரி 

136 

545 
சொ கோட்டை 

118 , 338 , 343 

350 , 353,355 , 357 
( படிகள் 

36 

139 
செண்பகம் 

93 
செந்தூரம் 10 , 11 , 24 , 32 , 33 , 84 

93 , 122 , 123 , 166 , 196 
214 , 236 , 237,301 , 302 

483 , 492 , 556 


செபிக்க 

201 , 310 
செபிக்கும் 

267 
செப்பம் 

298 
செப்பினாள் 

143 
செப்பினேன் 

416 
செப்பு கட்டு 

204 
செப்புகிறேன் 

345 
செம்பரத்தம் பூ 

300 
செம்பருத்தியிலை 

391 
செம்புனற் பித்தம் 

80 
செம்பு 114 , 117 ( அ ) , 185 , 197 , 209 , 

218 , 219 , 228 , 234 , 288 , 329 
செம்பாகம் 

391 
செம்மை 

453 
செயசூதம் 

83 , 482 
செயநீர் 

554 , 555 , 556,560 
செயமாய் 

538 
செயல் 

380 
செயிப்பிக்கும் 

247 
செய்தார்கள் 

71 
செய்தி 

438 
செய்திடுவாய் 

484 
செய்யடா 

555 
செய்வார்கள் 

476 
செய்வார்கள் 

555 
செய்வாள் 

468 
செய்வான் 

531 
செய்வோர் 

469 
செருப்படி 

109 , 349 , 354 
செருப்படை 

339 , 340 
செலுத்தி 

273 
செல்வ மயக்கம் 

379 
செவி 

448 
செவியம் 

79 
செவ்வலரிப்பூ 

133 
செவ்விளநீர் 

361 
செழுங்கஞ்சம் 

1 


சொகுறுவை 


செண்பகப்பூ 


+ 


கத்தியபாமா 


250 


செழுந்தேன் 

429 சொன்னேன் 

62 , 84 , 330 , 376 
செனித்த 

119 

479 , 483,554 , 569 , 575 
செறிவு 152 சொன்னோம் 

555 
செனித்தோன் 

382 சோகை 

224 , 421 , 422 , 443 
சென்னி 40 , 152 சோடசம் 

309 
சேகரம் 

560 சோதனை 

347 , 348 
க்ஷசேதி 

74 , 466 சோதி 

295,297 , 352. 562 , 571 
சேத்துமம் 424 சோதிக்கும் 

200 
சேரப்பா 

111 , 465 சோதித்து 

296 
சேராதவர் 150 சோதிபாதம் 

536 
சேராதவர்கள் 182 சோபதம் 

379 
சேராது 381 சோபதாபம் 

389 
சேராதே 326 சோமப்பால் 

295 
சேர் 

576 சோம்பல் 

133 , 409 , 415 , 417 
சேர்ப்பார்கள் 567 சோர்வு 

498 
சேர்மானம் 74 சோறு 

134 , 395 
சேர்முறை 158 சௌராஷ்டிரம் 

50 
சேற்றுமம் 390 ஞாலம் 

155 , 432 
சொருபமணி 536 ஞானகற்பம் 

269 
சொரூபம் 536 ஞானக்கண் 

540 
சொரூப வெளி 537 ஞானத்தெளிவு 

116 
சொலிக்கும் 398 ஞான மார்க்கம் 

512 
சொல் 527 ஞான மூர்த்தம் 

537 
சொல்முறை 

258 ஞானம் 186,242 , 370 , 427 , 519 
சொல்லாதே 1861 

418 , 538 
சொல்லுகிறேன் 77,270 , 340 361,447,484 தகந்துமே 

194 
சொல்லுகிறோம் 

404 

106,114,197.227 
சொல்லும் 282 தகர்ந்து 

94 
சொல்லுவார் 542 தகர்ந்து போம் 

232 ( அ ) 
சொல்லுவேன் 538 தகலகம் 

90 
சொல்வார் 207,552 , 555 தக்கோலம் 

190 , 260 
சொல்வீர் 429 தங்க எடை 

83,157 
சொல்வேன் 83,347 , 340 , 364 தங்கபற்பம் 

81 , 480 
372 , 375,385 , 415 , தங்கம் 

32 , 83 , 89 , 94 , 102 , 
459 , 466 , 482 , 551 

129 , 150,156 , 157 , 175 , 
சொறி 175 , 421 

177 ( அ ) , 194 , 199,219 , 
சொன்னாய் 

556 

227 , 230 , 234 , 239 , 482 
தசநாள் 

57 


ஞானி 


தகடு 


மூலிகைக்கற்பங்கன் 


251 


தசமி 


368 


தயங்காதே 


82 , 166 , 481 


382 


தயவான 


521 


373 , 374 


571 


தசம் 
தசவாய்வு 
தசை 
தடவி 


தயவு 
தயிரான 


111 


340 


40 


தயிர் 


220 , 551.563 
147 , 155 , 244 


தயிலம் 


தரணி 


399 


51 


290 


299 


161 


15 


553 


தரிசித்தால் 
தரித்திட 
தரித்து 
தரிப்பு 
தரை 
தர்மவான் 
தலங்கன் 
தலம் 
தலை 
தலைகீழ் 
தலைப்பால் 
தலை முழுக 
தலை முழுக்கு 


530 


110 , 179 

3 , 471 


தடித்து 

440 
தடிப்பு 

493 
தடிபோல் 

371 
தட்சணா மூர்த்தி 

485 
தட்டி 

453 
தட்டியே 

450 
தணிந்து விடும் 

391 
தணிய 

292 
தண்டைக்கழி 

166 
தண்ணப்பா 

456 
தண்ணீர் 

59,177 ( அ ) , 238 , 255 , 

354,355 , 391 , 440 , 

448 , 461 , 472 , 498 
தண்ணீர் விட்டான் கிழங்கு 572 
தந்தம் 

188 
தந்திரம் 

23 , 163 
தந்தை 

143 
தப்பாது 

124 
தப்பாமல் 

403 , 545 
தப்பிளை 

95 
தப்பு 

299 
தம்பம் 

210 
தம்பி 

36 
தம்பனம் 

23. 48. 509 
தம்பனை 

210 


294 


566 


470 , 471 


412 


தவசு 


231 


தவம் 


537 , 550 


தவளம் 


454 


71 


33 


243 


தவறு 
தவிடு பொடி 
தழை 
தழைக்கும் 
தளதளப்பு 
தளம் 


174 


8 


77 


தளராத 


218 , 566 


252 


சத்தியபாமா 


தளர்ச்சி 


332 


179 


200 


தாக்குடம் 
தாணிக்காய் 
தாண்டி 


558 


94 , 230 , 325 


132 


481 


தாது 


14 172 , 174 , 276 , 


453 


325 , 332 , 334 , 401 


418 


தாதுவகை 


177 ( அ ) 


455 , 458 


276 


தளர்ந்தது 
தளுக்கு 
தள்ளடா 
தள்ளவே 
தள்ளியே 
தள்ளும் 
தறுகியது 
தனக்கு 
தனநிதிகள் 
தனம் 
தனிப்பிறவி 
தனித்தயிலம் 
தனிப்பால் 
தனல் 
தனிவீடு 


297 


110 


7 , 8 , 9 , 182 , 201 , 291 

518 


தாதுவன் 

21 
தாந்திரியம் 

183 
தாப் சோபம் 

390 
தாபம் 

99 , 179 
தாமப்பா 

404 
தாமரைத் தண்ணீர் 

376 
தாம்பூலம் 412 , 459 , 460 , 462 , 463 , 464 
தாய் 

143 
தாய்ப்பதம் 

534 
தாரணி 

71,284 , 519 , 524 , 571 
தாரப்பா 

111 
தாரம் 

19 


222 


408 


453 


514 


117 , 118 


537 


5 


295 , 491 


179 , 398 


151 , 213 


தனு 
தனுநிலை 
தனையன் 
தன்மை 
தன்னமுரி 
தன்னுடலம் 
தன்னுடல் 
தாகம் 


506 


498 


35 


தாரை 
தார் கொன்றை 
தாவாமல் 
தாவும் 
தாழை விழுது 
தாளகம் 
தாளப்பா 


498 


154 , 376 


361 


103 , 303 


60 , 69 , 238 , 374 , 
385 , 408 , 443 , 565 


109 


தாக்காக 


446 


377 , 439 , 494 


303 


64 , 366 , 389 


90 


தாளாது 
தாளிச பத்திரி 
தானாகும் 
தானோக்கும் 
தான்றி 


தாக்காக 
தாக்கி 
தாக்கிடுவாய் 
தாக்கினால் 


484 


1ts 


266 


483 


212 


மூலிகைக்கற்பங்கள் 


253 


தான்றிக்காய் 

235 
திகழ்வான் 

539 
திங்கள் 86 , 148 , 378 , 380 , 382 , 

439 , 441 , 478 , 493 , 494 . 

496 , 498 , 499 , 501 , 539 
திசை வாய்வு 

476 
திடம் 

73 , 126 , 484 , 550 
திண்மை 

130 
திப்பிலி 178 , 235 , 256 , 426 , 445 , 558 
திமிரம் 

140 
தியக்கங்கள் 

69 
தியக்கம் 

137 
தியானம் 

233 
தியானி 

384 
திரட்டி 

53 , 442 
திரட்டினேன் 

486 , 502 
திரண்டு 

89 
திரண்டெழும் 

6 
திரமாக 

493 
திரம் 

401,570 
திராவகம் 

501 
திரிகடுகு 

365 , 403 
திரிதோஷம் 

135 
திரிந்தால் 

4291 
திரிந்திடாதே 

302 
திரிபலை 

365 
திரிபுவனம் 

429 
திரியாதே 

351 
திரிவது 

496 
திரிவார் 

530 


திரிவிருதை 

47.50 
திரு 

116 , 121 
திருடாதே 

351 
திருநடனமூலம் 

503 
திருநீறு 

503 , 504 , 513 
திருப்பேர் 

143 
திருமூலம் 

485 
திருமேனி 

346 
திருவருள் 

245 
திருவள்ளுவர் 

485 
திரை 113 , 121 , 148 , 214 , 469 , 489 
திலதம் 120 , 181 , 182 , 242 , 243 , 285 , 286 
திவட்டினேன் 

486 
திறக்கும் 

274 
திறந்திட்டேன் 

108 
திறமாய் 

263 
திறமை 

508 
தினந்தோறும் 59 , 171 , 232 , 334 , 508 , 525 
தினம் 

54 , 111 , 139,175 , 

191,368 , 434 , 490 , 569 
தினமுண்டேன் 

502 
தினவு 

146,298 . 306 
தினை 

402 
தின்றவர் 

145 
தினறாக்கால் 

135 
தின்றால் 

131 
தின்றார் 

122 , 386 
தின்று 

484 
தின்னவே 

16 
தின்னு 

349 


1 


சத்தியபாமா 


254 


தீ 


305 


177 


225 


199 , 377 


272 


381 


564 


476 , 571 , 575 


537 


43 


தீ 

91 , 94 , 194 , 294 , 304 
தீட்சை 496 , 498 , 505 , 520 , 532 , 533 
தீட்சை மார்க்கம் 489 , 517 , 527 
தீண்டில் 

152 
தீண்டினது 

439 
தீண்டுங்கால் 

290 
தீபசோதி 

178 
தீபம் 

245 , 275 
தீபனங்கள் 

232 
தீபனம் 

439 
தீயெரிப்பு 

216,224 
தீரும் 

480 
தீர்க்க சுத்தி 

484 
தீர்க்கமுடன் 

488 
தீர்க்கம் 

577 
தீர்க்கும் 

574 
தீர்த்தம் 

530 . 
தீவட்டி சூலை 

505 
தீனி 

168 , 497 
துகில் 

2 , 3 
துஞ்சாமல் 

565 


171 


368 


395 


துளசி 
துளசிகுரு 
துருசு 
துரும்பு 
துருவம் 
துரை 
துர்க்கை 
துலக்கம் 
துலங்கா 
துலங்கி 
துலங்குவது 
துலாலக்கினம் 
துவரை பருப்பு 
துவர்ப்பு 
துவாதேச லேகியம் 
துவாலை 
துவைத்து 
துளசிச்சாறு 
துளசிமணி 
துளி 
துள்ளவே 
துறை 
துற்குணங்கள் 
துன்பங்கள் 
துன்பம் 
தூக்கம் 
தூங்கினோர் 


417 


364 , 369,373 


514 


125 


363 


522 


442 


453 


துடியான 


326 


530 


526 


147 , 151 , 381 

169 , 173 


65 


257 


381 


துணை 
துண்டு 
துப்புரவாய் 
துப்புரவு 
தும்பி 
தும்பை 


88 , 168 , 177 


374 


349 , 472 


544 


354 


தூண் 


377 


தும்பைச் சாறு 


442 


துயரம் 


தூதுவளையிலை 190 , 260 , 416 , 418 
தூபம் 

4 


469 


மூலிகைக்கற்பங்கள் 


255 


442 


தூரப்பா 
தூரம் 
தூரவிழி 


1.40 , 234 , 298 


140 


138 


தூர் 
தூவி 


7 , 105 , 403,561 


437 


தூளாய் 
தூள் 


52 , 95 , 111 , 156 , 169 , 
171 , 195 , 228 , 269 , 270, 

296 , 430 , 467 , 484 
தூஷித்து 

336 
தெண்டனிட்டால் 

507 
தெரிந்திட்டால் 

553 
தெரியும் 

26.140 
தெரிவை 

130 
தெவிட்டாத 

397 
தெளிந்து 

444 
தெளிவாக 

111 
தெளிவாய் 

120 
தெளிவார் 

311 
தெளிவு 

58 , 490 , 508 
தெள்ளுதமிழ் 

484 
தென்பாகம் 

138 
தேகசுத்தி 

44 
தேகம் 1 , 49 , 54 , 87 , 104 , 112,113 , 127 , 

129 , 132 , 174 , 191 , 229 , 


550 , 566 , 568 , 576 , 578 
தேசம் 

517 
தேடாயா 

493 
தேடி 

93 
தேத்தாம் வித்து 

85 
தேத்தாம் வேர் 

85 
தேத்தாம் வேர் பாத்திரம் 

388 
தேயு 

562 
தேய்க்க 

234 
தேய்த்திடாய் 

294 
தேய்த்து 

473,478 , 453 
தேரிலை 

285 
தேவர் 

242,564,576 
தேவ விருக்ஷம் 

484 
தேவன் 

576 
தேவாண்டு 

38 
தேவி 

346 
தேளடா 

539 
தேளப்பா 

525 
தேறப்பா 

494 
தேறாது 

379 , 550 
தேறியே 

484 
தேறுவிதை 

362 , 466 
தேற்றின் வித்து 

58 
தேன் 98 , 109 , 111 , 123 , 178 , 189 , 

205 , 223 , 229 , 251 , 259 , 
264 , 280 , 299 , 302 , 367 , 
387 , 388 , 392 , 401 , 406 , 
410, 416 , 418 , 465 , 484 , 
490 , 562 , 573 , ( 33 , 


ப 


234 , 238 , 240 , 274,275 , 


276 , 298 , 320 , 322 , 334 , 


378 , 379 , 394,396 , 400 , 


402 , 414 , 439 , 440 , 458 , 
484 , 496,502 , 507,539 , 


256 


சத்தியபாமா 


35,74 , 86 , 94 ) 


தை 


53 , 62 


442 


தைலம் 


24 , 25 , 34 , 39 , 185 , 
195 , 212 , 225 , 227 , 228 , 


294 , 331 , 333 , 334 , 335 , 


534 


தோளையிலை 

222 , 246 , 288 
தோள் 
தோற்றும் 

110 , 158 
தோற்றுவிக்கும் 

110 
தோன்றும் 

112 , 237 , 327 , 484 
தோவிம் 83 , 84 , 371 , 385 , 387 , 437 
நடத்தை 

517 
நடனம் 

485 
நடுங்கி 

230 
நடுநிலை 

274 
நடுவே 

339 
நட்சத்திர மொழி 

563 
நட்சத்திரம் 

484 , 522 
நட்பு 

283 


நதி 


189 


232 


477,544 


தொகுத்தவர் 

577 
தொக்கு 

220 
தொடலாகாது 

336 
தொடுகுறி 

497,523 
தொட்டால் 

479 
தொட்டி 

206 
தொட்டு 

40 
தொண்ணூத்தாறு 

522 , 526 
தொண்ணூற்றாறு 

376 , 379 
தொண்டு 

557 
தொந்தித்து 

26 
தொல்லுலகு 

510 
தொழிற்குளிகை 

283 
தொழுது 

569 
தோசம் 68 , 111 , 482 , 483 , 511 
தோடம் 

38 
தோணப்பா 

385 , 444 
தோணுமே 

497 
தோணும் 

326 
தோணுவான் 

540 
தோய்க்க 

114 
தோய்த்திட்டாக்கால் 

330 
தோய்ப்பாய் 

114 , 197 
தோல் 

30 , 200 , 469 


நதிமூலம் 
நந்தி 
நந்தி பதம் 
நந்தி பாதம் 
நமன் 


570 


569 


31 , 64 , 230 , 322 , 426 , 


484 , 491 , 506 , 544 


378 


நம்பினேன் 
நயந்து 


77 


1484 


271 


நயமாக 
நயம் 
நரசின்னம் 
நரம்பு 


370 


நரை 


377 , 441 
25 , 113 , 120 , 121 , 196 , 
213 , 222 , 342 , 469 , 484 

122 , 219 , 370 , 560 


நரை திரை 


* 



. 


மூலிகைக்கற்பங்கள் 


257 


282 


173 


566 


183 


472 


183 , 484 


நற்குளிகம் 
நற்நீந்தி 
நற்புத்திரன் 
நனவகம் 
நனைந்து 
நன்மை 
நன்முறை 
நன்றாய் 
நன்று 
நாகங்கள் 
நாகபற்பம் 
நாகம் 


27 


45 , 114 , 223 


54 , 61 , 171 


304 


366 


25 , 32 , 90 , 102 , 105 , 
106 , 125 , 177 ( அ ) , 
194 , 227,239 , 339 


நாகவிடம் 


124 


* 


நரை திரைகள் 133. 321 , 324 , 398 , 571 
நலக்கிடை 

469 
நலங்கி 

42 
நலத்ததோர் 

253 
நலமாக 

93 , 408 , 454 , 457,526 
நலமாம் 

398 
நலமான 

156,192 , 327,452 
நலியும் 

38 
நல்மனது 

554 
நல்மனம் 

553 
நல்வேளை 

125 
நல்விரம் 

184 
நல்ல சீந்தி 

169 , 171 
நல்ல தண்ணீர் 

157 
நல்ல நீர். 

358 
நல்லாரை 

419 
நல்லெண்ணெய் 

417,479 
நல்லோர் 

84 , 483 
நவக்கிரகம் 

522 
நவக்காரம் 

312 , 456 
நவதானியம் 

20 , 21 
நவநாள் 

148 
நவநீதம் 

522 
நவலோகம் 32 , 91 , 95 , 240 , 305 
நவில் 

539 
நழுவிடாது 

158 
நளுகாதே 

466 
நறுநெய் 

293 , 466 , 469 , 573 
நறுக்கி 

137 , 138 
நற்குளிகை 

185 


495 


நாக்கு 
நாசம் 
நாடகம் 


42 , 143,244 , 525 , 526 


300 , 486 


நாடாது 

504 
நாடாமல் 

27 , 230 
நாடி 21 , 438 , 129 , 172,277 , 304 
நாடிசுத்தி 

44 , 170 
நாடிடாது 

304 
நாடும் 

237 
நாட்டப்பா 

305 
நாட்டம் 

196 
நாட்டிடுவாய் 

102 
நாட்டுமே 

449 
நாதம் 

352 , 512 , 524 
நாதவிந்து 

503 , 537 


258 


சத்தியபாமா 


நாதன் 


539 


நாதம் 


565 


நாதா 

4 
நாதாக்கள் 

438 , 451 , 456 , 515 , 518 
நாதாந்தப் பெருவெளி 

196 
நாதாந்தம் 

378 
நாபி 

440 
நாமம் 

138 , 546 
நாமகள் 

121 
நாமப்பா 

404 
நாம் 

123 
நாய் 

530 
நாரி 
நாரியர் 

426 
நாரியார் 

205 
நாலு 

88 , 89 , 140 


273 


நாறு கரந்தை 

86 
நாறு பீநசம் 

80 
நாற்பது 

56 , 258 , 489 , 541 , 
நாற்பது நாள் 42 , 44 , 56 , 192 , 198 , 230 , 

280 , 304 , 324 , 432 , 484 
நாற்பத்தைந்து 

541 
நாற்றம் 

139 , 514 
நான்கு 

32 , 79 , 125 , 162 , 235 , 
252 , 256 , 264 , 280 , 303 , 496,572 
நான்கு சாமம் 

448 
நான்கு திங்கள் 

87 
நான்முகன் 

40 
நாக்ஷவாய்வு 

374 
நிகர்வார் 

278 
நிகழ்த்தினேன் 

503 
நிசமான 

177 
நிசம் 

176 , 491 , 552 
நிச்சயம் 

127 , 330 
நிச்சயித்து 

1 
நிதம் 

268 
நிதி 

318 
நித்தம் 262 , 332 , 420 , 489 , 568 
நித்தியம் 

117 , 124 
நித்தியல் 

151 
நித்திரை 67 , 133 , 409 , 415 , 417 
நிமிடம் 

491 
நிமிர்ந்து 

325 
நிர்த்தம் 

49 , 129 , 332 , 334 , 468 
நிர்மூடம் 

568 
நிலத்தாலங் கிழங்கு 

362 


நாலு சாமம் 


304 


355 , 484 


நாலு தரம் 
நால் சரக்கு 
நால் சாமம் 


528 , 529 , 568 
93 , 101 , 156,178 , 

293,306 , 451 


548 


525 


நால் மாதம் 
நாவு 
நாவெரி 
நாழி 


495 


363 


539 


நாளடா 
நாளப்பா 


525 


15 


நாளம் 
நாள் 
நாள்தோறும் 


183 , 184 , 206 , 213 


454 


மூலிகைக்கற்பங்கள் 


259 


487 


449 


487 


181,246 , 536 


நீட்டினேன் 
நீட்டுமே 
நீணிலத்தோர் 
நீதி 
நீத்திட்டார் 
நீராட 
நீராவி 
நீர் 


-- 


168 


16 , 408 


149 


2 , 11 , 26 , 153 , 159 , 


161 , 182 , 191 , 211 , 241 , 


1 


நிலப்பனை 

206 , 348 
நிலப்பனைக்கிழங்கு 190 , 260 , 365,572 
நிலமடந்தை 

207 
நிலவரம் 

46 
நிலைக்கவே 

392 
நிலைத்து 

557 
நிலைமை 

487 
நிழல் 86 , 98 , 100 , 109 , 152 , 176 , 208 , 

229 , 232 ( அ ) , 242 , 259 , 

299 , 319 , 321 , 335 , 573 
திறம் 45 , 47 , 97 , 126 , 228,336,508 
நிறை 

178 , 269 
நிறைக்கிறேன் 

572 
நிற்கும் 

46,91 , 299, 458 
நினைத்தபடி 

485 
நினைவாக 

403 
நினைவாய் 

395 
நினைவு 

193 
நினைவுரைக்கும் 

127 
நின்றோர் 

369 
நிஷ்டை 

371 
நீக்கவே 

463 
நீக்காக 

447 
நீங்கும் 

175 , 292 
நீங்காமல் 

122 
நீங்கிவிடும் 

402 
நீங்கும் 

121 
நீடியதோர் 

485 
நீடுக்கு 

543 
நீட்டான 

447 


245 , 246 , 390 , 395 , 432 , 514 
நீர்கட்டி 

338 
நீர்கட்டும் 

442 
நீர் கடுப்பு . 

440 
நீர் தாரை 

441 
நீர்ப்பாடு 

170 
நீர்முள்ளி 

194 , 201 
நீலக்கொடியின் வேர் 

432 
நீலநாண் 

206 
நீலி 

109 , 337 , 339 , 345 , 354 
நீறு 

46 , 305 
நீறும் 

198 , 440 
நுகர்ந்து 

302 
நுடங்காது 

232 
நுணுக்கமாய் 

387 , 449 
நுதலி 

475 
நுதல் 

181 , 242 


நுனி 


294 


நூல் 


84 , 483,552,571 


487 


நூல்கள் 
நூல்காப்பு 


206 


260 


சத்தியபாம 


152 


455 , 473 


நூலறிவு 

553 
நூலின் தோஷம் 

385 
நூறாண்டு 319 , 321 , 323,387,578 , 
நூறு 108 , 132 , 213 , 227 , 258 , 263 , 487 


151 


158 


139 


408 


நூறு சன்னி 


296 


நூறாண்டின் மரம் 


467 


நெறி 
நெற்றி 
நேசித்தான் 
நேசம் 
நேயம் 
நேராக 
நேரப்பா 
நேராய் 
நேரான 
நேர்த்தி 
நேர்பாகம் 
நேர்மை 


214 


402 , 442 , 465 


நூறு நாள் 


9 


505 


281 


259 


நூறுவிசை 

19 
நூறெரு 

449 , 454 
நூற்றுக்கொன்று 196 , 301 , 483 
நூற்றெட்டு 

282 , 308 
நெஞ்சு 

37 
நெடுங்காலம் 

31 
நெய் 

41 , 62 , 86,211, 212 , 
282 , 287 , 306 387 , 388 , 


9,78 , 415 


நைய 


55 


நொடி 


395 , 406 , 408 , 410 , 416 , 

418 , 467 , 468 , 470 , 478 
நெய் விளக்கு 

207 
நெய்வேத்தியம் 

484 
நெருஞ்சி வித்து 

572 
நெல்லி 

354 , 413 , 471 
நெல்லிக் குழம்பு 

214 
நெல்லிக்காய் 219 , 229 , 235 , 378 , 411 , 

419 , 465,470 , 478 
நெல்லிக்காய் பிரமாணம் 

236 
நெல்லிப்பூ 

216 , 224 
நெல்லி மரப்பட்டை 

211 
நெல்லி மூலி 

223 
நெல்லி வேர் 

225 
நெல்லுக் குழி 

211 


நையாது 

5 
நொச்சி 

354 

128,574 
நொந்து விடும் 

499 
நொறுங்கி 

102 , 197 , 228 
நொறுங்கும் 

95,139 
நோக்கும் 

112. 257 , 267 , 446 
நோகும் 

499 
நோய் 

12 , 18 , 51 , 81 , 218 , 
315 , 368 , 437 , 474 , 480 , 574 
நோய்கள் 60 , 110 , 423 , 424 , 425 , 

426 , 437 , 440 , 446 , 571 
நோவு 

386 , 498 , 504 , 506 
நோன்பு 

142 , 214 
பகர்ந்த 

49 , 123 
பகர்ந்தவன் 

141 
பகலிரவு 

158 


மூலிகைக்கற்பங்கள் 


261 


பகல் 


29 , 110 , 237 , 409 , 
472 , 484 , 538 , 560 


பக்கம் 

7 , 539 
பக்குவம் 12 , 85 , 174 , 200 , 330 , 34 

396 , 400 , 402 , 423 , 512 
பக்தர் 

484 
பக்தி 

541 


பஞ்சவர்ணம் 

47 
பஞ்சவன் 

37 
பஞ்சாக்கரம் 

282 
பஞ்சாங்கம் 

246 , 362 
பஞ்சு 

165 , 463 
59 , 66 , 88 , 93 , 105 , 125 , 


235 , 303,361 , 362 , 363 , 367 , 


பங்கு 


243 


395 , 397 , 398 , 399 , 466 


53 , 62 


95 


பங்குனி 
பசலிக்கீரை 


411 


படிகம் 
படிவம் 
படுக்க 


268 


பசி 


379 ( 175 ) 


40 


பசுக்கள் 


556 


படை 


14 


பசுங் கிழங்கு 


8 


படைப்பு 


299 


பசுபதி வேர் 


282 


பட்சம் 


283 , 326,413,470 , 471 


பசும் பயறு 


412 , 470 , 473 


பட்சி 


96 , 523 


பசும்பொன் 


34 


412 


பசுவின் நெய் 
பசுவின் பால் 


420 


பசை 


377 


பட்சிக்கும் 

205 
பட்டை 20 , 22 , 25 , 39 , 146 , 153 , 197 

223 , 225 , 232 ( அ ) 280 , 314 , 

321 , 323,326 , 328 , 329 , 362 
பட்டைத் தூள் 

287 
பண்டு 

376 
பண்டை 

181 


பசைக் கிழங்கு 


பச்சரிசி 


393 , 484 


பச்சிலை 


37 


பச்சை 


13 , 35 , 95 , 184 


பண்ணப்பா 


338 , 456 


பச்சைக்காய் 


199 


பண்பாக 


192 , 228 


பச்சைப் புண் 


439 , 495 , 499 


பண்பாய் 


340 


பச்சையரிசி 


392 


பண்பான 


369 , 468 


443 , 450 , 455 , 458 


பண்பு 


393 


390 


பணமரை 


435 


பச்சையுப்பு 
பஞ்ச கற்பம் 
பஞ்ச தீட்சை 
பஞ்சம் 


510 


பணம் 


147 


36 


பணவெடை 33 , 91 , 97 , 115 , 177 , 142 , 


262 


சத்தியபாமா 


பத்து 


39 , 63 , 84 , 102 , 168 , 199 , 
364 , 380 , 382 , 456 , 483 , 

501 , 520 , 525 


70 


பத்துநாள் 
பத்து திங்கள் 


383 


பத்து முறை 


75 


பத்து விசை 


89 , 107 


296 


பத்தெரு 
பத்தேறு 
பந்து 


89 


167 


பயம் 


176 


பயல் 


519 


பயல்கள் 


530 


214 , 228 , 240 , 254 , 304 , 431 
பணிந்து 

231 
பணியாரம் 

406 , 410 
பதஞ்சலியார் 

577 
பதம் 

72 , 103 , 340 , 344 , 367 , 

368 , 393 , 395 , 541 
பதனம் 

76 , 315,554 
பதனீர் 

562 
பதார்த்தம் 

78 
பதிக்க 

338 
பதிமூன்று 

526 
பதிமூன்று தீட்சை 

526 
பதினாயிரம் 

484 ; 
பதினாறு 167,315 , 489 , 522 , 527 , 540 
பதினாறு வயது 

104 , 127 , 200 , 237 
பதினெட்டு 

367. 481,540 
பதினெட்டு குஷ்ம் 

280 
பதினெண்பேர் 

542 
பதினைந்து 

56 , 365 
பதினொருக்கால் 

106 , 114 
பதினொரு நாள் 

197 
பதினொன்று 

505 
பத்தரை 

395 
பத்தரை மாற்று 

104 , 108 
பத்திக்கிறது 

339 
பத்திரம் 

281 
பத்தி 

245 
பத்தயம் 79,276 , 386 , 405 , 416 , 418 

419 , 438 , 442 , 459 , 484 
பத்திரி 

558 


பயறு 386 , 392 , 406 , 441 , 416,442 
பயனறிவார் 

549 
பயிர் 

339 , 340 


பரணி 


568 


பரபிரமம் 


531 


568 


87,535 


பரப்ப 
பரமசிவன் 
பரமான நீதம் 
பரவசம் 


394 


381 


பராபரம் 


232 , 504 


பராபரை 


378 


பரிசி 


51 


538 


பரிசுத்தம் 
பரிச்சுன்னம் 


412 


பரிச்சை 


356 


157 


பரிந்து 
பரிவாக 


258 


மூலிகைக்கற்பங்கள் 


263 


பரிவாய் 


249 


பரிவான 

111 , 239 
பரிவு 

56 
பருகிட்டாக்கால் 

196 
பருதி 

33 , 199,304 , 319 
பருத்தி விதை 

401 
பருத்து 

44 , 173 
பருப்பு 

222 
பருப்புவிரை 

220 
பருவம் 8. 62 , 298 , 330. 338 , 395,572 
பலம் 51 , 83 , 100 , 105 , 213 , 235 , 252 , 

253 , 256, 257,280 , 303 , 322 , 
363 364 , 365. 367 , 445 , 451 , 

452 , 456 , 482 , 566,572 


பழவகைகள் 

386 
பளபளத்து 

8 
பளிங்கு நிறம் 

454 
பறக்கும் 

424 , 426,427,505 
பறங்கிப் பட்டை 

366 
பறந்தோட 

422 
பறந்தோடும் 

437 
பறிப்பான் 

531 
பறைந்தான் 

142 
பற்படாகம் 

391 
பற்பம் 10 , 115 , 187,243 , 285 , 315 , 316 
பற்றும் 

291 
பனங்கள் 

561 


பனி 


33,252 


பல வடிவு 


536 


570 


பனிரெண்டாண்டு 
பனிரெண்டு 


91,177 ( அ ) , 240 

523,550 


பனை வெல்லம் 


364 


பன்னீர் 


348 


பலவிதம் 

552 
பலன் 

147 , 394 , 489 , 524 
பலிக்கும் 

78,164 
பல் 

16 
பல் விஷங்கள் 

304 
பவழ தரிச் சுன்னம் 

412 
பவழம் 

110 , 156,196.464 
பழங்கனி 

441 
பழச்சதை 

146,287 
பழச்சாறு 

447.462 
பழம் 13.78 , 128 , 326 , 410 , 416,418 
பழம் பாசி 

391 
பழம்பிசின் 

153 
பழரசம் 

79 


பன்னீர் குடம் 

555 
பன்றி நெய் 

293 
பன்னிரண்டு மாதம் 
பகடிசம் 

412 
பாகக் கடுக்காய் 

80 
பாகம் 

393 , 395 , 399 , 401 , 402 
பாகு 

364 , 559 
பாக்களவு 1 , 59, 66,92 , 115 , 127 . 

189 , 192 , 193 , 196 , 213 , 

255 , 279. 292. 337,342 , 447 
பாக்கியம் 

318 


பழவகை 


442 


264 


சத்தியபாமா 


பாங்காக 


32 , 90 , 157 , 252 , 


பார்வை 


99 


255 , 293 , 339 


பாலகனே 


77,231 


பாலரசு 


232 ( அ ) 


பாலனார் 


382 


பாங்கான 25 , 31 , 33 , 88 , 156 , 177 

( அ ) , 224 , 236 , 327. 337 , 465 
பாங்கு 

329 
பாசம் 

526 


பாலனே 


405 


பாலன் 


380 


பாசி 


50 


பாலாவி 


212 


பாசிப் பயறு 


414 


255 


பாலித்து 
பாவிப்பான் 


104 


பாலுணவு 


316 


பாடினார் 

181 
பாடுகிறேன் 

421 , 456 
பாட்டு 

456 , 516 , 517 
பாண்டு 

80 , 224 , 421 , 443 
பாதமுடம் 

180 
பாதம் 74,378 , 382 , 485,536,537 
பாதாதி 

285 
பாதி 

184 , 186 , 195 , 484 
பாத்தி 

338 , 353 
பாத்திரம் 58 , 85 , 387 , 388 , 390 
பாம்பு 

87 
பாயசித்தி 

180 
பாயும் 

95 
பாய் 

177 ( அ ) 
பாரப்பா 

111 , 393 , 402 , 442 , 

465 , 494,522 
பாரடா 

529 


பாலை 

352 , 379 
பால் 

1 , 6 , 9 , 14 , 15 , 17 , 21 , 55 , 
86 , 96 , 127 , 167,176,177 ( அ ) . 

182 , 192 , 193 , 196 , 198 , 215 , 
220 , 224 , 230 , 240 , 279 , 292 , 
298 , 304 , 337 , 340 , 342 , 387 , 
392 , 393,402 , 406 , 410 , 414 , 

416 , 418 , 474 , 484 , 563 
பால்வெள்ளி 

185 , 187 
பால்சோறு 

484 
பாவகம் 

314 , 319 


பாவி 


510 


பாவினை 


321 , 323 


பாவை 


352 


பாவையார் 


376 


பாரிப்பாய் 


494 


302 , 526 


535 


பாழான 
பாழ் 
பாறையுப்பு 


127 


477 


45 , 453 , 457 


பாருலகு 
பார்த்தவர் 
பார்த்தாக்கால் 
பார்த்தோர் 


304 


பானம் 


157. 397 , 418 


84 , 483 


பானை 


225 


மூலிகைக்கற்பங்கள் 


265 


பாஷாணம் 


25 , 134 , 199 , 234 


287 


129 


50 


பிகு 
பிசகு 
பிசரி 


552 


44 


பிராந்தி 
பிரிதிவி 
பிரிதிவியன் 
பிரிவு 
பிலக்கும் 
பில்லி 


447 , 448 


43 


98 


401 


131 


505 


59 , 66 


93 , 293,303 , 484 


பிசைந்து 
பிஞ்சு 
பிடி 
பிடுங்கி 
பிடுங்குங்கால் 
பிணி 


3 , 86,100 , 299 , 484 


186 


241 


பிழிந்து 
பிழை 
பிழைத்தவர்கள் 
பிழைத்து 
பிள்ளை 


444 


136 , 281 , 491 , 566 


186 


பிணிகள் 


561 


541 , 551 


பிண்டம் 


549 , 551 


பிதற்றாதே 

468 
பித்தமணி 

474 
பித்தம் 47 , 54,86,129 , 261,264, 

274,276,292 , 382 , 334 , 361,384. 

399. 402 , 404 , 421 , 422 , 424 , 464 
பித்த வியாதி 

281 
பிரட்டி 

253 , 338 
பிராணாயாமம் 

511 


பிறக்கின்ற 

511 
பிறந்த 

277 
பிறந்த வழி 

568 
பிறந்திடும் 

284 
பிறந்திட்டான் 

382 
பிறப்பு 

543 
பிறவி 

383 , 518 , 521 , 522 
பின்னீர் 

58 
பீங்கான் 17 ( அ ) , 263 , 367 , 484 , 490 
பீர்க்கங்காய் 

419 


பிாண்டு 


399 


பிரண்டை 


233 , 234 


பீலிகம் 


87 


473 


பிரபஞ்சம் 
பி. பல்யம் 


378 , 379 


538 


231 


பிரம கற்பம் 
பிரம தேவன் 
பிரமாணம் 
பிரமி 


புகலவே 

484 
புகலாதே 

577 
புகழாக 

81 , 480 
புகழான 66 , 128 , 169,277,326 , 554 , 
புகழ் 

155 , 205,536 , 542 
புகழ்ந்து 

333 
புகை 

31 , 211 , 562 
புக்கலாம் 

126 


99 


235 


பிரமை 


297 


பிரளயம் 


426 


266 


சத்தியபாமா 


புக்கி 


522 


புருவம் 


484 


புருஷன் 


489 , 523 


புலன் 


468 


புக்கும் 

237 , 295 
புங்கம் வேர் 

451 
புங்கம் வேர்ப் பால் 

452 
புசிப்பு 

522 
புடம் 24 , 89 , 102 , 106 , 115 , 121 , 


407 


புலால் 
புல்பூண்டு 


563 


புவனை 


564 


143 , 157 , 184 , 198 , 200 , 201 , 
210 , 215 , 227 , 228 , 246 , 247 , 
249 , 295 , 296 , 297,305 , 307 , 


புவி 
புளி 


315 , 331 333 , 449 , 454,457 


2 , 381 , 507,514 , 521 

60 , 63 , 377 , 384 , 407 , 409 , 
411 , 415 , 425 , 442 , 492 , 500 , 503 , 

514,525 
புளி நருணை 

411 
புளிப்பு 

26 
புளியாரை 363 , 411 , 414 , 419 , 


புணர 


151 


புணர்ச்சி 


386,409 


புணர்கல் 


15 , 708 


317 


புணர்ந்திடின் 
புணர் போகம் 


புனல் 


79 


147 


புண் 


14 , 175 , 440 , 441 , 499 


புண்ணியம் 


128 


புனிதம் 

438,511 ( 76 ) 
புன்னைக்காய் 

6 
பூ 29 , 39 , 117 , 128 , 145 , 176 , 202 , 

203 , 218 , 232 , 286 , 292 , 307 . 

310 , 311 , 314 , 327,531 


புதன் 


539 


புதுமை 


495 , 500 , 527 


212 


பூசம் 


29 


547 


பூசரி 


310 


527,573 


457 


370 , 371 , 373 


புதைக்க 
புதைந்து 
புதுப்பாண்டம் 
புத்தி 
புத்திரர் 
புத்தேன் 
புரட்டாசி 
புரியஷ்டம் 
புரிவார் 


பூசி 
பூசித்து 
பூசுவாய் 


534 


245 


513 


147 


பூசை 


62 , 346 , 406 , 467 , 
488 , 497 , 507 , 531 


61 


373 


31 , 40 , 156 


147 


447 


புருடர் 


பூச்சாறு 
பூட்டான 
பூட்டினார் 
பூட்டினேன் 


551 


438 


புருவமையம் 


455 , 458 


487 


மூலிகைக்கற்பங்கள் 


267 


102 


19 


பெத்தயம் 
பெரியோர் 


444 , 479 , 480 


347 


510 


பெரியோர்கள் 


485 


497 


449 


540 


72 


பூட்டிடுவாய் 
பூணப்பா 
பூணுகின்ற 
பூணுமே 
பூணுவான் 
பூத்தாது 
பூதரம் 
பூநீர் 
பூநீறு 
பூப்புடம் 


315 


204 , 409 , 445 


246 


68 


452 


253 


467.504 


பெருகவே 
பெருங்கடுக்காய் 
பெருங்காயம் 
பெருமை 
பெரும்புடம் 
பெருவயிறு 
பெற்றவர் 
பெற்றறிந்தோர் 
பெற்றார் 
பேசாதே 
பேணி 


442 


335 


155 


பூமி 


343,514 , 539 , 563 , 567 


379 


பூரம் 


558 


18 , 568 


பூரகம் 


76 


377 


241 , 273 


பேணுதல் 


174 


42 


பேதம் 
பேதங்கள் 
பேதி 


378 


377 , 424 , 438 , 493 


496 , 498 , 499 


494 


பூரணதரிசனம் 

96 
பூரணம் 

76 , 78 , 126 , 232 , 379 , 
425 , 477 , 504,514 , 

515,518 , 520,524 
பூரணாதி லேகியம் 

556 
பூரிக்கும் 

287 , 306 
பூலோக மாதர் 

484 
பூலோகம் 

277 
பூவரசுப்பட்டை 

303 
பெட்டி 

161 
பொன் 112 , 181 , 209 , 284 , 386 , 

409 , 415 , 417 , 489 , 

490 , 507,521, 539 
பெண்கள் 

545 


484 


158 


361 


42 


பேதிக்கும் 
பேதைமனம் 
பேய் 
பேய்க்கூத்து 
பேய்ச்சுரைக்காய் 
பேய்த்திமிட்டி 
பேய்த்தும்பை 
பேய்த்தோற்றம் 
பேரருள் 
பேரன் 
பேரா 


241 
181 


183 


468 


519 


பெண்தாய் 
பெண் மாயை 
பெத்தம் 


193 


551 


144 


229 


268 


சத்தியபாமா 


பேரான 


225 , 228 , 471 


பேரின்பம் 


174 


528 , 533 


பேருலகு 
பேர்கள் 


553 


273 


பொசித்தல் 
பொசிப்பான் 


4 


பொடி 


7 , 45 , 57 , 65 , 72 , 79 , 
90 , 102 , 103 , 105,107 , 194 , 
195 , 209 , 239 , 245 , 253 , 258 , 
259 , 260. 280 , 301 , 306 , 341 , 


பொற்சீந்தி 

169 , 171 , 173 
பொற்கொன்றை 

156 
பொற்கொன்றைப்பூ 190 , 259 , 260 
பொற்சடையோன் 

191 
பொற்பாதம் 

536 
பொற்பூ 

149 
பொற்பொடி 

117 
பொற்றலை 109 , 114 , 115 , 279 , 

337 , 339 , 342 , 345 
பொற்றலைக் கையாந்தகரை 116 , 117 
பொறி 

425 
பொறிகள் 

179 
பொறுக்கி 

24 
பொறுக்கும் 

266 
பொறுப்பாய் 

435 
பொறுமை 

399 
பொன் 

29 , 87 , 116 , 118 , 


403 , 450 , 467 , 559,560 , 568 


64 , 85 , 114 , 398 


354 


பொடித்து 
பொடுதலை 
பொட்டு 
பொத்தல் 
பொய் 


182 


292 


135 , 195 , 351 


பொய்கை 


515 


பொய்யன் 


533 


234 , 380 , 496 , 578 


பொன்மலை 


126 


பொன்னாக்கும் 

205 
பொன்னாங்காணி 406 , 414 , 416 , 419 


பொன்னிறம் 


13 , 112 , 117 


118 , 154,472 
175 , 204 , 218 , 409 , 


போகம் 


பொய்யாது 

484 
பொருந்தியே 

448 
பொருந்தவே 

127 
பொருந்தி 

274 
பொருமி 

198 , 305 , 463 
பொருள் 231 , 500 , 523 , 539 , 544 , 570 
பொல்லாது 

379 
பொல்லார் 

271 
பொழியுமோ 

42 
பொற்கடுக்காய் 

52 , 1 
பொற்கனி 

406 
பொற்காப்பு 

2 , 117 


518 , 523 , 546 


269 


457 


போக நிஷ்டை 
போகாது 
போகாதே 
போகாமல் 


575 


54 , 498 





போதிக்க 


209 


மூலிகைக்கற்பங்கள் 


269 


போகும் 


மகத்தான 


25 , 60 , 65 , 110. 129 
134 , 135 , 136,172,515 


41 , 42 , 176 , 177 ( அ ) , 

337 , 396 , 464 , 487 , 


504 , 511,556 


527 , 560 , 569,574 

479 , 484 


போக்கான 


மகனே 


373 


போக்கி 


3 


69 


மகாகஷாயம் 
மகாமோசம் 


62 , 83 , 230 , 482 , 487 , 534 


531 


போக்கு 
போக்கும் 


மகார நீர் 


567 


113 , 147 , 175 , 218 

318 , 574 


மகிமை 


155 , 269 , 503,504 


போக்கே 


397 


177 , 553 


போசனம் 


302 , 495 


மகிழ்ச்சி 
மகிழ்ந்து 
மக்களே 


78 


போச்சு 


127 


364 


496 , 501 , 526 


மக்காள் 


234 , 340 , 505 


போச்சுதப்பா 
போடு 
போட்டார் 


340 


மங்கை 


382 


2,567 


மங்கையர் 


15 


102 , 447 


மச்சம் 


409 , 417 


போட்டிடுவாய் 
போட்டேன் 


97 


மச்சை 


377 


போதம் 


492 


536 


போதிக்க 
போந்தேன் 
போமடா 


மஞ்சள் 45 , 235 , 357 , 413 , 465 , 470 , 

471 , 475 , 478 
மஞ்சிய தேசம் 

50 


142 


482 


மடமாது 


377 


போய்விடும் 


479 


மடையர் 


530 


போர் 


147 


மட்டியே 


450 


போவாய் 


493 


மட்டை 


547 


போவான் 


230 


மணல் 


430 


76,231 , 241 , 382 , 537 


553 


போற்றி 
போற்றிட்டார் 
போற்று 
போற்றும் 
போனார் 


557 


மணி 

226 , 305,331 , 389 , 491 
மணி விளக்கு 

536 
மண் 12 , 344 , 350 , 350 , 455 , 456 , 458 
மண்டலம் 3,7 , 25 , 26 , 28 , 33 , 41 , 

43 , 45 , 46 , 47 , 48,70 , 
73 , 74 , 80 , 91 , 92 , 99 , 


5 


71 


மகத்தாம் 


73 


270 


சத்தியபாமா 


108 , 110 , 115 , 129 , 132 , 
133,134 , 135 , 136 , 139 , 
142 , 149 , 157 , 167 , 169 , 
171 , 173 , 176 , 177 , 191 , 
193 , 204 , 211 , 223 , 224 , 
229 , 232 , 238 , 240 , 256 , 
259 , 260 , 264 , 274 , 274 , 
281 , 295 , 298. 299 , 302 , 
319,322 , 325 , 329 , 331 , 

334 , 335 , 337 , 342 , 368 , 
443 , 434 , 436 , 484 , 561 , 574 


மது 

96 , 465 , 562 
மத்தி 

153 , 166 
மத்திக்க 

246 , 288 , 313 , 314 
மத்திக்கிறது 

339 
மத்தித்து 20 , 21 , 156 , 198 , 560 , 566 
மத்தியானம் 

28 
மந்தம் 

79 
மந்தாரை 

251 , 259 
மந்திரம் 11 , 96 , 309 , 516 , 535,562 
மயக்கங்கள் 

69 


மயக்கம் 


60 , 99 , 137 , 179 , 385 , 

389 , 390 , 439 , 443 


மண்ணப்பா 


110 , 338 


மண்ணிலாக் கொட்டை 


மயனம் 


436 


மண்ணுலகு 


289 


மயங்கி 


82 


177 


மயிர் 7 , 145 , 221 , 265 , 312 , 316 , 348 


மண்தோண்டி 
மண்டையிடி 


424 , 494 , 495 


மயிர் முடி 


5 


மதம் 


396 


563 


மரங்கள் 
மரப்பட்டை 


மதயானை 


167 


288 


9 


மதர்த்து 
ட்தன் 
மதி 


28 


193 , 199 , 228 , 262 , 292 , 
372 , 379 , 380 , 383,562 


மரம் 

42 , 72 , 168 
மரை 

410 , 419 
மருதோன்றியிலை 

252 , 253 
மருந்திலை 

391 
மருந்து 30,67 , 122 , 129 , 195 , 

205 , 226 , 236 , 265 , 381 , 
388 , 390 , 420 , 465 , 478 , 495 


228 


294 


435 , 436 


484 


மதிக் காப்பு 
மதித்தகடு 
மதி நீர் 
மதியமிர்தம் 
மதியம் 
மதியளவு 
மதியினுப்பு 
மதிரசம் 


மருவல் 


296 


77 


302 


385 


339 


மருவி 
மருவியதோர் 
மருள் கிழங்கு 
மலசலம் 


445 . 


367 


548 


81 , 234 , 480 , 523 , 524 


மூலிகைக்கற்பம் 


271 


மலம் 


63 , 131 , 132 , 256 , 442 , 567 


மலர்ந்து 


523 


மலை 


125 , 230 , 238 , 326 , 350 


468 , 484 , 488 , 494,507 . 
513,538,570 . ( 175,273 , 295,302 ) 
மனதுரிமை 

394 
மனவுறுதி 

396 
மனம் கோணி 

540 


மலைகள் 


356 


மனை 


352 


458 


மனைத்தாய் 
மனையாள் 


10 


533 


மனுக்கள் 
மனுவோர் 
மனோசிலை 


543 


156 , 195 , 225 , 227 , 

301 , 448 , 449 


மனோன்மணி 


51 , 382 


112 , 176,342 , 399 


மன்மதன் 
மன்னர் 


376 


154 


மன்னியதோர் 
மாக்கல்வம் 


318 


மல்யுத்தங்கள் 

376 
மல்லிகைச்சாறு 

323 
மல்லிகைப்பூ 

259 
மவுனதீட்சை 

516 
மழை 

243 
மறவாதே 

157 , 158 , 335 
மறவாமல் 

54 , 198 , 557 , 569 
மறைத்த 

554 
மறைத்து 

552 , 567 
மறைந்தது 

48 
மறைந்து 

82,576 
மறைப்பாக 

554 
மறைப்பு 

486. 487 , 542 
மறையவே 

290 
மறுகற்பம் 

277 , 484 
மறுதரம் 

347 
மறுதேசம் 

60 
மறுநாள் 

75 
மறுபடி 

89 
மறுபிறவி 

502 
மறுவிப்பார் 

512 
மனக்கலக்கம் 

455 
மனக்குரங்கு 

262.371 
மன்தறிவு 

371 
மனதினில் 

115 
மனது 

306 , 370 , 375 , 409 , 439 , 


417 


மாங்கிஷங்கள் 
மாங்கிஷம் 


409. 415.443 


மாசி 


53 , 62 


மாசு 


53.61 , 91 , 92 , 94.96 , 
99 , 125 , 193 , 199,240 , 298 


64 


மாஞ்சில் 
மாடு 


531 , 547 


மாட்டல் 


513 


மாட்டான் 


538 


-- 


506 


486 , 487 


மாட்டிடவே 
மாட்டினேன் 
மாட்டு 
மாட்டுவாய் 


158 


505 


- 


272 


சத்தியபாமா 


மாட்டேன் 


68 


மாலை 


மாணாக்காள் 


572 


28 , 59 , 60 , 64 , 66 , 
77 , 137 , 236 , 255 , 258 , 
259 , 422 , 423 , 426 , 431 


மாணிக்கம் 


115 


மாண்டார்கள் 


510 


மால் 


312 


மாண்பர் 


552 


மாள்வர் 


477 


183 


மாற்று 


84 , 177 ( அ ) , 196 , 228 , 

254 , 292 , 305 , 483 


216,326 , 466,491 , 548 


மாதகம் 
மாதம் 
மாதர் 
மாதர் நலம் 
மாதளம்பூ 


96 


மான் சாதி 


545 


26 


மிளகு 


91 , 126 , 254 


மாதா 


484 


59 , 66 , 68 , 81 , 235 . 
236 , 255 , 256,258 , 263 , 
341 , 406 , 413 , 414 , 416 , 
435 , 445 , 446 , 465 , 470 , 
471 , 475 , 478 , 480 , 492 ) 


மாது 


379 


373 


மாத்திரை 
மாந்துளிர் 
மாப்பிள்ளை 


336 


8 


267 


7 


மினுக்கும் 
மினுங்கும் 
மின்னும் 
மின்னல் 


328 


92 , 298 , 337 , 457 


மாம்பழம் 
மாயச்சின்னம் 


167 


144 
380 


மாயப் போதனை 


215 


மாயம் 


112 


146 


மாயாது 


144.270 


மிடுக்கு 
மீட்கும் 
மீறிடாது 
மீளாது 
மீளாமல் 


292 


மாயி 


166 


380 


மாயை 


295 


557 


-- 


மாய்கை 


397 


மீளார் 


380 


மாய்வார் 


370 


472 


மீறும் 
மீள்க 


152 


மார்கழி 
மார்க்கம் 


மீன் 


237,443 , 472 


53,62 
176 , 350 , 486,509 , 
523,530 , 545 

297 


மீன்கள் 


110 


மார்பு 


77 


மாலவன் 


36 


முகங்கள் 
முகந்து 
முகம் 


25 


மாலனந்தல் 


26 


91 , 92 , 192 , 193 


மூலிகைக்கற்பங்கள் 


273 


468 


25 , 320 


213 , 520 , 571 , 525 

525,571 , 575 


260 , 335 


48 , 521 


339 


532 


347 


419 


569 


387 


377 


371 


479 


497 


முகவசியம் 
முகாந்தம் 
முக்கழஞ்சு 
முக்கால் 
முக்கால் வாசி 
முக்கியமாய் 
முக்கோணம் 
முக்தி 
முசியாதே 
முடி 
முடிக்கும் 
முடிவு 
முட்டை 
முட்பன்றி நெய் 
முதல் சாதி 
முதல் தரம் 
முதல் கற்பம் 


454 


423 


4 , 148 , 283 


418 


25 


137 


முப்பூ 
முப்பொருள் 
மும்மலம் 
மும்மூலம் 
முயல் 
முயற்சியாய் 
முரடு 
முரமுரத்து 
முருக்கன்பூ 
முருங்கை 
முருங்கை யீர்க்கு 
முருங்கைப்பால் 
முருங்கைப்பிசின் 
முருங்கை விரை 
முலைப்பால் 
முழஉயரம் 
முழக்கம் 
முழங்கிடவே 
முழம் 
முழிப்பான் 
முழகருப்பு 
முழுகி 


569 


559 


153 , 247 


124 


260 


185 


488 


366 , 466 , 565 , 566 


347 


343 


372 


496 , 535 


301 


376 


339 


522 


464 


547 


412 


355 , 360 


489 


390 


213 


முழுகு 


16 


முதுமை 
முத்திக்கிறதோர் 
முத்து 
முத்துச் சுன்னம் 
முந்தி 
முந்திரிகை 
முப்பது 
முப்பத்தொன்று 
முப்பது நாள் 
முப்பத்துயிரண்டு 
முப்பால் 
முப்பழம் 
முப்பான் 


56 , 143 


466 , 468 


293 


305 


56 , 490 


478 


516,517 , 570 


முழுகுவாய் 
முழுக்கட்டு 
முழுக்கு 
முழுக்கொட்டை 
முழுங்கி 
முழுமோசம் 
முழுவாசி 


344 


533 


95 


392 


514 


156,203 , 210 


347 


274 


சத்தியபாமா 


மூழ்கி 


479 


மூங்கில் முளை 

383 
மூச்சப்பா 

496 
மூச்சாடாது 

127 , 224 
மூச்சு 

189 
மூச்சை 

233 
மூடர் 

520 , 555 

531 , 532 , 540 , 
மூடி 

126,157,225 , 296 , 457 
மூட்டுமே 

449 
மூதண்ட கஷாயம் 

66 
மூதண்ட பூரணம் 

68 . 


மூடன் 


முளைக் கட்டி 

100 
முளைக்கும் 

188 
முளைத்து 

277 
முளைத்தது 

71 
முள் பன்றி நெய் 

191 
முள்ளியிலை கஷாயம் 
முறிக்க 

58 , 85 
முறிஞ்சு 

81 , 446 
முறித்து 

465 
முறிந்த 

81 , 483 
முறிந்தது 

377 , 480 
முறிந்து 

85 , 135 , 261 
முறிந்து போய் 

387 
முறிவாகும் 

152 
முறுக்கம் 

42 
முறுக்கு 

48 
முறை 

393 , 488 , 489 , 498 

505 , 507 , 519 


- 


மூதண்டம் 


268 , 344 


576 


170 


387 


மூதூழி 
மூத்திர கிரிச்சி 
மூத்திரம் 
மூப்பு 
மூர்க்கமுள்ள 
மூர்க்கம் 
மூர்ச்சை 


519 


490 


521,532 


210 , 237 , 389 , 390 


முறை மசக்கி 


346 


191 


முறை வாய்மை 


422 


மூல குரு 
மூலப்புளி 
மூலம் 


422 


228 


2 , 29 , 46 , 67 , 69 , 80 
206 , 233 , 277 , 308 , 383 


130 


முற்றல் 
முற்றாக் குமரி 
முனிவர் 
முனைந்து 
முன்னிலை 


564 


400 , 415,558 


257 


374 


449 


275 


மூலரோகம் 
மூலநிலை 
மூலி 
மூலிகை 


முன்னீர் 


58 


484 


முன்னூறு 
முன்னூறு நாள் 
முன்னெய் 


121,289 , 429,548 , 550 

343 , 347 , 351 , 35 : 3 
356 , 357 , 516 , 528 


546 


236 


மூழ்கி 


479 


மூலிகைக்கற்பங்கள் 


275 


490 


மெல்லியதாய் 


57,296 


மூள்வது 
மூன்றளவு 


6 


72 , 404 , 456 , 457 


மெழுகு 
மெழுகுபதம் 


மூன்றாந்தரம் 


359 , 360 , 


403 | 


மூன்று 


6 , 186.110 , 120 , 122 


மெள்ளிலை 


440 


140. 184 , 187 , 216 , 226 , 


மெள்ளவே 


453 


227. 287. 364 , 456 , 511,572 


மேகம் 


170 , 172 , 174,218 


மூன்றுகுளம் 


94 


292,318 , 401 , 505,563 
மேக வெட்டை 

374 , 404 


மூன்றுதரம் 


197. 339 


மேரு 


90 , 140 , 195 , 429 


மூன்று திங்கள் 


345 , 353 


மேலோகப் பெண்கள் 


484 


மூன்று தினம் 


340 


மேல் மூச்சு 


499 


மூன்று நாள் 


303 , 340 , 449 , 490 


மேல் தோல் 


44 , 171,173,321 


மூன்று பலம் 


212 


மேவி 


154 


மூன்று படம் 


253 , 301 , 402 


மேவுதல் 


484 


மூன்று வகை 


368 


மேவுவார் 


484 


மெச்சி 


184 


34 


மெத்த 


494 , 495 , 498 , 499 , 500 , 514 


மேற்றிலை 
மேற்கொள்ளாது 


472 


மெத்த தூரம் 


332 


மேனி 


34,74,92 , 126,141 


மெய் 


34 , 141 , 172 , 180 , 324 


230 , 254, 325 , 336 , 440 , 472 , 501 


மெய் ஞானம் 


474 


மேனிக்கன்னல் 


170 


மெய்மறத்தல் 


170 


மேனி சுரசுரப்பு 


292 


மெய்யடா 


555 


மேனோக்கும் 


23 , 145 


மெய்யன் 


533 


மேன்மை 


561 


மெய்யாக 


28 


மை 


98 , 102 , 114,178 , 181 


மெய்யாகும் 


291 


207 , 296,430 , 453 , 462 


276 


சத்தியபாமா 


| 


மைந்தர்களே 


571,578 


யோகிகள் 


406 


மைந்தனே 


63. 111,128 , 234 


யோகிக்கு 


407 


322. 347. 465 


யோசனை 


71,298 


மைந்தா 


231 , 270 , 334 , 401 , 402 


யோனி 


380 


மையல் 


377 


யோனிப்பால் 


565 


மொழி 


291 


ரசக்குளிகை 


144 , 309 


மோகமாம் 


409 


ரசபற்பம் 


288 


மோகம் 


112. 267 , 472 , 565 


ரசமணி 


547,548 


மோகனம் 


509 


ரசம் 


101. 177. 194,288 , 307 


மோகிப்பார் 


519 


547 , 548 , 563 


மோதிப்பாள் 


209 


ரசனை 


500 


மோசம் 


347 , 429 


177 


ரத்தக்கள்ளி 
ரவிகாந்தி 


மோட்சம் 


568,569 


332 


மோர் 


14 , 187 , 212 , 216 , 409 


ரலிமதி 


157 


415 , 417 , 443 , 563 


ரவி மந்திரம் 


308 


யந்திரம் 


309 


ராஜயோகம் 


381 


யவ்வனம் 


484 


ராஜாங்கம் 


380 


யானை 


286 


ரிஷிகள் 


356,564 


யுகம் 


553 


ரிஷிமூலம் 


232 


யோகம் 


78 , 92 , 104,262 , 314 


ருசி 


231 , 394 


320 , 409 , 431 


ருது 


96 


யோகர் 


310 


ரூபம் 


536 | 


யோகசித்தி 


309 , 329 


ரேசகம் 


76 


யோகி 


311 , 316 , 408 , 540 


ரோகணி 


43 


மூலிகைக்கற்பங்கள் 


277 


ரோகம் 


வசியம் 


41 , 45 , 166 , 197 , 225 
383 , 447 , 448 , 449 , 451 
452 , 484 , 493 , 505 

573,574,577 


வசீகரம் 
வச்சிர காயம் 


487 , 509 

282 , 286 
396 , 402 , 484 


வச்சிரப்பை 


383 


ரோமங்கள் 


286 


249 , 400 


வச்சிரம் 
வடமயிலாள் 


ரோமம் 


441 


118 , 120,149,179 
250 , 325 , 349 , 352 , 466 

468 , 469 , 473 


88 , 171 , 232 , 257 


467 


வடிகட்டி 
வடிகலசம் 
வடிகொண்டு 
வடியுப்பு 


லகிரி 


158 , 371 


55 


லகுபுடம் 


101 , 108 


165 


லட்சம் 


310 


115 


லட்சியங்கள் 


வடிவு 
வணங்கும் 


446 


271 


வண்ணம் 


18 , 46 , 96 


வண்டர் 


556 


99 , 476 , 558 


வண்டு 
வண்டோடு 
வயக்கடம் 


316 


211 , 218 


லட்சியம் 

557 , 564 
லவங்கம் 

366 
லவணம் 

278 , 407 
லிங்கத்திலைச்சாறு 

289 
லிங்கம் 90 , 157 , 227 , 305 , 448 , 449 
லேகியம் 

361 , 367 , 368 , 372 

375,513,569 
லோக சித்தி 

329 
லோக பற்பம் 

224 , 366 
லோகம் 

104 , 177 ( அ ) 
வகாரம் 

509 
வகை 

235 , 257 , 264 , 276 , 363 
365 , 367 , 432 , 445 , 567 , 569,571 


வயது 56 , 70 , 484 , 506 , 524 , 565 
வயதுப்பெண் 

489 
வயித்தியம் 

421 
வயிரம் 

94 
வயிறு 

495 
வயிறு நோவு 

497 
வயிற்று வலிப்பு 

390 , 
வரட்சி 

41 
வரம் 

264 
வரிகடுக்காய் 

72 
வரிக் குமரி சோறு 

136 
வரிசை 

385 , 471 , 491 
வருத்தம் 

99 , 38 


வங்கக் கம்பம் 


167 


வங்கம் 


157 , 161 , 162 , 168 


வசம் 


336 


வசம்பு 


365 , 559 


வசளை 


430 


278 


சத்தியபாமா 


வருஷம் 


73 , 75 , 484 , 550 , 560 


வாசல் 


484 


வரை 


271 


வாசனை 


99 , 110 


வர்ணம் 


948 


வாசி 


33 , 58 , 60 , 62 , 69 , 100 
108 , 158 , 179 , 189 , 233 


வர்த்தனை 

10 
வலி 

69 146 
வல்லாரை 77 , 109 , 269 , 271 , 272 , 

276 , 277,278 , 279 , 337 , 339 

342 , 345 , 349 , 354 , 543 


237 , 254 , 302 , 337,371 
409 , 455 , 472 , 571,575,576,578 
வாசிகத்து 

158 
வாசி யோகம் 

509 


550 , 551 , 553 , 554 , 555 , 557 


வாசினை 


411 


வாடை 


469 


வாணி 


562 


வல்லாரைக் காடி 

569 
வல்லாரை மூலி 

543 , 546 
வல்லாரை லேகியம் 

560 
வல்லார் 

215 , 216 , 218 , 265 

278 , 310 


வல்லைப் பிணி 


278 


வழலை 54 , 73 , 384 , 522 , 523 , 524 
வழலை மார்க்கம் 

73 
வழுதலங்காய் 

419 


வாதங்கள் 

42 , 484 
வாதசித்தி 

511 
வாதபித்தம் 

174 
வாதப்போக்கு 

500 
வாதமடக்கி 

43 , 423 
வாதமடம் 

167 
வாதம் 42 , 47 , 54 , 86 , 104 , 139 

261 , 264 , 236 , 292 , 332 
364 , 376 , 424 , 464 , 487 

509 , 520 , 528 


வளையம் 


297 


382 


535 


வளையாது 

188 
வறுமை 

533 
வற்றல் 

130 
வஸ்து 556 , 561 , 562 , 563 , 564 , 565 
வஷ்து 

410 
வன்மை 

255 , 382 , 383 , 484 
வன்னி 

43 , 87 , 174 , 472 
வாக்கு 

112 , 113 , 129 , 279 
வாங்கிடு 

430 
வாங்கு 

567 
வாசம் 264 , 328 , 336,512 , 514 , 525 


வாதாடி 
வாதி 
வாதிமார்கள் 
வாந்தி 
வாமம் 


528 


287 , 494 , 496 

384 , 562 


489 


வாயாது 
வாயில் 


177 


வாயு 


37 , 112 , 179,289 , 562 
233 , 439 , 495 , 523 , 524 , 525 


வாய் 


மூலிகைக்கற்பங்கள் 


279 


198 , 292 


438 


வாய்நீர் 
வாய்ப்பு 


விகற்பம் 
விக்கல் 


288 


170 


வாய்மலர் 


565 


விசயன் 


42 , 50 


வாய்வு 


170 , 424 , 441 , 499 


500 


111 


396 , 435 


வாரப்பா 
வாரம் 


10 , 216 , 221 , 465 , 468 


131 


470 , 473 


36 


வாராது 


8 


விசாரம் 
விசிதம் 
விசிறிடும் 
விசுவாசம் 
டத்தோர் 
விடத்தோர் 
விடிதல் 
விடியற்காலம் 
விடுகாதே 


280 


284 


14 , 156 


வாராமுலை 
வாரி 


430 


16 


575 


59 


வாருதி 
வார்த்தை 
வார்மதியம் 


337,516 


171 


484 


விட்டகுறை 


436 


வாலை 


விண் 


141 


112 , 383 , 428 , 468 , 530 

539 , 564 


விண்ணப்பா 


110 


வாலை பூசை 


489 


331 , 335 , 365 


190 


வாலுளுவை 
வாலுளுவை விதை 
வாலுளுவை வித்து 
வால்குறுவை சாதம் 
வால் மிளகு 


260 , 333 


414 


430 , 559 


199 , 354 


503,512 , 534 


வாழை 
வாழ்க்கை 
வாழ்த்தினான் 
வாழ்வார் 
வாளப்பா 


விதம் 

515 
விதி 

531 , 535 
விதியளவு 

385 
விதியிருந்தோர் 

436 
விதை 

16 , 306,315 , 328 , 329 

339 , 355 , 358 , 359 
வித்து 

30. 345 , 381 
வித்தை 

74 , 345 , 506 , 512 
விந்திய தேசம் 

50 
விந்தீஸ்பரன் 

378 
விந்து 26 , 263,376 , 380 , 482 

503 , 565 , 567 
விந்துணர்வு 

317 
விந்தை 

318 
விபரம் 

357 , 387 , 496 , 502 


142 


574 , 576 


109 , 414 


வாள் 


262 


வானவர்கள் 


5 . 


வானோர் 


248 


வான் 


142 


280 


சத்தியபாமாா 


570 


177 


விள்ளுவாய் 
விறகு 
விறைக்கிறேன் 
வினை 


572 


129,377 , 380 


வினைகள் 


574 , 575 


வினையளவு 


385 


336 


63 , 472 


503 , 507 , 535 , 545 
விபூதி 

77 
வியாக்கிரமர் 

571 
வியாதி 

46 
விரணங்கள் 

224 
விரண்டிடுவான் 

519 
விரதம் 

146 , 202 
விராகனெடை 

64 
விராகன் 

506 
விரிதலை 

3 
விருப்பம் 

526 
விரை 146 , 184 , 222 , 242 , 245 , 307 
விரைத்தயிலம் 

229 
விலக்கு 

222 
விலங்கு 

22 , 39 , 168 
விலங்கு நாள் 

490 
வில்லை 106 , 114 , 126 , 197 , 335 


96 


298 


விஷக்கடிகள் 
விஷநீர் 
விஷம் 
விஷ்ணு கிரந்தி 
வீங்கி 
வீங்கிற்று 
வீங்கும் 
வீசமெடை 


82 


481 


8 


126 , 167 , 198 , 202 , 

201 , 267 , 312 


வீசம் 


வீசும் 


110 


வீச்சப்ா 


496 


வில்லை வேர் 


362 


383 


வீடு 
வீட்சம் 


வில்வம் 


282 , 289 


569 


513 


வீணப்பா 


385 , 479 


விவரிதாய் 
விவேகம் 


362 , 396 


வீணர் 


529 


337 , 569 


வீண்பேச்சு 


533 


விழல் 
விளக்கு 
விளங்கம் 


181 , 183 


541 


366 


402 


வீதி 
வீரப்பா 
வீரம் 
வீரன் 


விளம்பினார் 


414 


11 , 125 , 305 , 558 , 575 


363 


241 


520 


வீரியமாய் 


- 


விளாம்பழம் 
விளைந்ததப்பா 
விளையாடும் 
விளைவு 
விள்ளும் 


541 


வீரியம் 


401 


381 


126 , 346 , 349 , 354 , 481 


வீழி 
வீழியன் வேர் 


313 , 486 , 499 , 535 


82 


மூலிகைக்கற்பங்கள் 


281 


114 , 167 , 442 , 494 


வெண்பா 


224 


வீழம் 
வெகுதூரம் 
வெகுநூல்கள் 
வெகுபாடு 


438 


வெண்புரசுப்பூ 

303 
வெந்நீர் 100 , 408 , 420 , 471 , 473 , 475 
வெயில் 

24 , 79 , 156 , 198 , 248 


381 


வெங்காரம் 


448 


457 , 560 


453 


வெயில்புடம் 


567 


வெடிப்பு 
வெடியுப்பு 
வெட்டவெளி 


252 , 451 , 456 


74 


வெட்டி 


85 , 177 


வெட்டை 


172,174 , 263 , 318 


387 , 505 


வெற்பேந்தி 

318 
வெற்பேந்தி சூரணம் 

317 
வெற்றி 

180 , 545 
வெற்றிலை 

460 , 464 
வெருக்கடி 109 , 273 , 484 , 573 
வெருக்கடித் தூள் 42 , 57 , 65 , 100 , 169 , 

173 , 176 , 251 , 257 , 323 , 
வெருளாதே 

173 
வெல்லம் 61 , 282 , 317 , 364 , 398 


362 


வெட்பூலா 
வெண்கடுக்காய் 


72 


வெண்கரந்தை 


93,97 


வெண்கரு 


4591 


வெண்கருட பச்சை 


365 


399. 406 , 416 , 418 , 538 , 559 


வெண்கலம் 


238 


வென்னீர் 


257 , 391 , 413 , 498 


வெண் கனகம் 


154 


420 


பெண் காரம் 


31 , 105 , 107 , 225 


வெளிமூலம் 
வெளுக்காக 
வெளுப்பு 


466 


301 , 449 , 457 


34 , 360 


வெண் குராய் 


306 


வெள்ளம் 


52 


வெண் சாரை 


232 


வெள்ளரி 


367 


( 


பண்டானா தண்டை 


12 


வெள்ளாடு 


410 , 418 


வெண்ணப்பா 


456 


வெள்ளாட்டுப்பால் 


232 ( அ ) 


வெண்ணீறு 


198 


வெள்ளி 


101 , 108 , 168 , 184 , 185 


வெண்ணை 


8 , 66,68 , 88 , 93 , 180 


186 , 306 


225 , 263 


வெள்ளிச் சிமிழ் 


309 


வெண்பட்டு 


282 


வெள்ளெருக்கு 


308 


282 


சத்தியபாமா 


வெள்ளெழுத்து 


5237 , 292 


வேப்பம் வித்து 


413 


வெள்ளை 


119 , 312 , 313 , 318 


வேப்பம் வேர் 


387 


312 


வேம்பு 


319,321 , 323,327 , 388 


வெள்ளைக் குட்டம் 
வெள்ளை நீர்முள்ளி 
வெள்ளைப் பூ 


193 , 196 


474 , 475,478 , 481 


251 , 259 


வேம்புக் கற்பம் 


82 


வெள்ளை மயிர் 


92 


வேம்பரிசி 


470 , 471 ( 465 ) 


வேர் 


10 , 13 , 16 , 30 , 34 , 120 


வெள்ளை விஷ்ணு கிரந்தி 299 , 300 
வேகம் 228 , 237 , 238 , 379 , 500 


1.47 , 177 , 212 , 232 , 244 


( 41 , 63 , 109 , 174 ) 


308 , 326 , 327 , 362 , 379 , 552 


வேகாச் சுன்னம் 


534 


வேர்க் குளிகை 


246 


வேடிக்கை 


185 


வேர்ப்பட்டை 


307 


வேட்டயம் 


338 


வேர்வை 


30 , 1.33 , 371 


வேண்டாம் 


112 , 554 , 577 


வேல் 


285 


26 


வேளப்பா 


414 


436 


வேளையிலை 


202 


74 , 168 


வைகாசி 


53,61 


379 , 381 , 476 


வைகுண்டம் 


564 


76 


வைத்தார் 


372 


334 


வைப்பாம் 


22 


420 


வையகம் 


378 , 548 


வேண்டினோர் 
வேத சாஸ்திரம் 
வேதம் 
வேதனை 
வேதாந்த கற்பம் 
வேதாந்த சாரம் 
வேதாந்தப் பாலை 
வேதாந்தம் 
வேதாந்தி 
வேதாளம் 
வேதாளை 
வேதிச்சு 
வேதியர் குளம் 
வேதை 


332 , 537 


வைரம் 


234 , 240 , 296,320 


538 


322 , 324 , 457 


285 


றகாரம் 


509 


484 


383 


305 


ஜெனித்து 
ஜென்ம பாதகம் 
ஜென்ம வினை 


381 


378 


380 


157 , 185 


க்ஷயம் 


427 


பின்னிணைப்பு 
அச்சு நூல்களில் கற்பங்கள் 

அயகம்பீரக் கற்பம் 
ஆட்டுத் துகள்கறி தீர்பப் பத்தரை 

யை எண் ணெண்ணருணக் 
காட்டுக் கனியுள்ள வையம் பூதத் 

தொருகல முள்ளிடு திலநெய் 
கூட்டுத் தொகைமுற் கூறிரு சில்லிடு 

குழை யிடு மண்டலமே 
ஓட்டுப் பிளவொன் றிருமோ 

துணுபாண் டொடுசோபையு மறுமே 
அயப்பொடி 10 பலம் , மிளகு 10 பலம் , பூண்டு 5 பலம் இவைகளைத் 
தனித்தனியாகப் பொடித்து , பிறகு சேர்த்து அரைத்து , முற்றிப் பழுத்த 
எழுமிச்சம்பழம் 40 வாங்கி , ஒவ்வொன்றையும் நன்னான்காகப் பிளந்து , 
ஒவ்வொன்றினுள்ளும் அரைத்த மருந்தை அடைத்து , ஒரு மட்பானையில் 
வரிசையாக அடுக்கி , அதில் எள் நெய் ஐம்பது பலம் ஊற்றி , பானை வாய்க்குப் 
பொருத்தமான ஓட்டால் மூடி , சீலைசெய்து பூமியில் 1 மண்டலம் புதைத்து 
வைத்தெடுத்து , வேளை ஒன்றுக்கு ஒரு பிளவாக இருவேளை நோய்க்குத் 
தக்கவாறு நான் அளவுப்படுத்திக் கொடுக்க பாண்டும் சோபையும் தீரும் . 

(சித்தவைத்தியத் திரட்டு பக் . 271 ) 


அய பிருங்கராஜ கற்பம் 
கரும்பொ னயோமல மறைசாத் திரவெண் 

கழறுந் தொடிபொடிசெய் 
கரிசாலைச்சுர தம்படி பெய்து 

கலக்கெலி லுலரவிடு 
விரும்பு சதாபல சுரசத் தவ்வண 

மிட்டு முன் விதிபுரிமுன் 
விடுசுர சம்பா லந்தஞ் சேறாம் 


284 


சத்தியபாமா 


விண்டு தழைக்குழியுள் 
கரும்பினில் வந்திடு வட்டென விடு அரி 

காணப் பொடிபணமே 
கமழ்மது துப்பு முருகு ததிக்குள் 

கையா டிருபொழதும் 
அரும்பதி வாவொரு பதுபது 

ஆமிலம் விட்டுதிரத் 
தழிவுமு மலநரை அசதிய தாமிவை 
அழலிடு துலவமரோ 


அயத்தூள் 4 பலம் மண்டூரம் 6 பலம் இவைகளை நன்றாகப் பொடித்து , 
ஒரு பாத்திரத்திலிட்டு , ஒருபடி கரிசாலைச் சாறு ஊற்றி வெய்யிலில் வைத்துக் 
கலக்கி கலக்கி நன்றாக உலரும்படிச் செய்யவும் . பிறகு மேற்படியாகவே 
பழஇரசம் படி ஒன்று ஊற்றி வெய்யிலில் வைத்துக் கலக்கிக் கலக்கி 
உலரவிடவும் பிறகு கரிசாலைச்சாறு 112 படி ஊற்றி வெய்யிலில் வைத்துச் 
சுண்டிக் குழம்பு பக்குவம் வந்தவுடன் ஆலயிலையால் தொன்னைகள் செய்து 
அதில் ஊற்றி வெய்யிலில் உலர்த்திப்பிறகு பொடிசெய்து கொள்ளவும் 
பணவெடை 3 3/4 குன்றிமணி வீதம் தேன் , நெய் , பழச்சாறு , தயிர் 
இவ்வனுபானங்களில் இருவேளை 40 நாட்கள் கொள்ள இரத்தக் குறைவு நரை , 
அசதி இவைகள் தீரும் , பத்தியம் : புளியையும் , புளிப்புச் சுவையுள்ள 
பொருள்களையும் நீக்கவும் 
( சி . வை . பக் . 272 ) 


அயகாந்த செந்தூரக் கற்பம் 
கேளடா காந்தமது பலந்தா னைந்து 

கெடியாக வாங்கிவந்து சொல்லக் கேளு 
நாளடா வெள்ளாட்டு தோல்பைக் குள்ளே 

நலமாக வெள்ளாட்டு இரத்தம் விட்டு 
வேளடா பன்றிரத்தங் கூட விட்டு 

விளங்களே கோழிரத்தங் கூட விட்டு 
மாளடா வெள்ளாட்டு ரத்தத் துக்கும் 
மற்றரத்த மெல்லாமே எட்டுக் கொன்றே 


( 26 ) 


மூலிகைக்கற்பங்கள் 


285 


( 27 ) 


ஒன்றாகச் சேகரித்து செம்முலைப்பால் வார்த்து 

உத்தமளே யெட்டிலொன்றாய் மேனிச் சார்வார் 
நன்றாகப் படிவீதம் சேர்த்துக் கொண்டு 

நலமாகக் காந்தத்தை உள்ளே ( ப் ) போட்டு 
சென்றாக நெற்குழிக்குள் நடுவே வைத்து 

சிறப்பாக யெட்டானாள் யெடுத்துக் கொண்டு 
மன்றாடு மமுரியினால் கழுவிப் போட்டு 

வாகாக காந்தத்தைக் கிழியாய்க் கட்டே 
கட்டியபின் சொல்வேன்கேள் குன்றிச் சாறு 

கன்னியுட அமுரியினா லிடித்து வாங்கு 
நெட்டியபின் படியிரண்டு அளந்துக் கொண்டு 

நேராகச் சொல்லுகிறே னின்னுங் கேளு 
ஒட்டியதோர் கொள்ளங்கே படிதா னொன்று 

உதகமொரு படியெட்டு ஒன்றாய்க் காய்ச்சி 
விட்டுவிடு சாறுடனே சேர்தா ளிக்குள் 

விளங்களே காந்தத்தை தோளாந்திரந் தூக்கே ( 28 ) 
தூக்கியே வந்துவொன்றாய் யெரித்துக் கொண்டு 

சுகமாக வுவருப்பைப் பலமொன் றிட்டு 
தாக்கியே சலம் விட்டு கழுவிப் போட்டு 

தான்பார்க்க காந்தமது மகத்தாஞ் சுத்தி 
ஆக்கியதோர் காந்தமது கழஞ்சு பத்து 

அப்பனே பாஷாணங் கெவுரி சூதம் 
தேக்கியே தாளகமுங் கார சாரஞ் 

சிறப்பாக பூனிருங் கழஞ்சு யிரண்டே 
இரண்டாகும் வகைவீதம் நிறுத்துக் கொண்டு 

நேராக வெண்கருவை எருக்கன்பால் நீரால் 
ஒண்டவே தானரைத்து யிரண்டு சாமம் 

உததமனே காயவைத்து குகையில் செம்மி 
மண்டவே ஓடுகொண்டு குகைவாய் மூடி 

மண்சீலை செய்துநன்றா யுலர வைத்து 
கண்டிதமாய் துருத்திரெண்டு போட்டு ஊது 
காந்தமது வெண்கலம்போல் சத்தங் காணே 


- 


( 29 ) 


( 30 ) 


286 


சத்தியபாமா 


காணப்பா காந்தசத்து சூட்சமாக 

கருவோடே சொல்லிவிட்டேன் யெவருஞ் சொல்லார் 
பூணப்பா காந்தசத்து உறுதி மெத்த 

புகழான சுத்தியென்றா லுறுதி மெத்த 
வீணப்பா அவரவரே சுத்தி சொன்னார் 

வெகுசுருக்கு இதுபோலே சொல்ல வில்லை 
பேணப்பா காந்தசத்து சோதித் தேதான் 
பிலமான பூநீறு சாரங் கூட்டே . 

( 31 ) 


கூட்டப்பா சாரமொடு பாஷாணம் சீனம் 

கூர்ப்பான கல்லுப்பு அமுரி யுப்பு 
நீட்டப்பா துரிசியொரு ரெங்கு சூடன் 

நிலையான யிந்து அன்ன பேதிக் கூட்டி 
மூட்டப்பா சவ்வீரம் வகையொன் றுக்கு 

முழங்கவே சமனாக முலைப்பால் விட்டு 
நாட்டப்பா பழச்சாறு தாசானபூ விட்டு 
நன்றாக வரைந்திடுவாய் சாம மொன்றே 


( 32 ) 


வொன்றான மருந்தெல்லா மரைத்த பின்பு 
உத்தமனே காந்தசத்து உருகும் போது 

1 
சென்றாக சமனாக மருந்தை தாக்கு 

செகமெல்லா மெச்சுதற்கு சோதினையு மாச்சு 
நன்றாக மூன்றுதிர மிப்படியே செய்தால் 

நலமாகும் காந்தசத்து சூதத்தைக் கால்லும் 
யென்றேநான் உங்களுக்காய் சொன்னேன் மக்காள் 

யிதைப்போலே காந்தசத்து யியம்ப லாமே 
யியம்பாதே போனதுவும் மெத்த நன்று 

யேனென்றால் தேசமெல்லாம் சித்தாய் போகும் 
பயம்பெறவே காந்தத்தைப் பதனம் பண்ணி 
பாசமா யதினுடைய நாதங் கேளு 


( 33 ) 


1. சமன்காரம் 


மூலிகைக்கற்பங்கள் 


287 


- 


( 34 ) 


தயங்காதே அயப்பொடிதான் கழஞ்சு பத்து 

சம்பழச்சாறு தாசானபூ சாற்றில் விட்டில் 
முயங்காதே னான்குநாள் கழுவி வாங்கு 

முன்போலே யுருக்கியிரு யீய மாமே 
ஆமப்பா அயகாந்தம் வெவ்வே நீயம் 

அப்பனே வகையொன்று பலமுங் கால்தான் 
வேமப்பா ரெண்டுமொன்றாய் யுருக்கும் போது 

விளங்கவே தங்கமரை பலந்தான் கூட்டு 
தாமப்பா நாகமது கழஞ்சு மூன்று 

தன்னோடே சூதமது கழஞ்சு மூன்று 
ஓமப்பா சவ்வீரம் சூதத் திற்கு 
ஒன்றாரை பங்கீட்டுநீ யூணி வாங்கே 


( 35 ) 


ஆட்டையிலே அட்டைபோல் வாலை யாகும் 

அப்பனே பூநீறு கழஞ்சு போடு 
மூட்டையிலே முலைப்பாலா லரைத்துப் போடு 

மூன்றுனாளாய் பனியிலே மூளப் போடு 
சாட்டையிலே தினமொன்று சாம மொன்று 

சாதியுள்ள செம்முலைப்பால் தன்னா லாட்டி 
நீட்டையிலே வாலைரச மாகு மாகும் 
நேராக உருக்கிமணி தொந்திப் பாயே 


( 36 ) 


தொந்தித்த பின்பதிலே மாவரைத்துத் தூளாய் 

சுகமாகப் பொற்றலையின் சாற்றா லாட்டி 
கெந்தியிடு மூன்றுபலந் தாரங் கேளு 

கெடியாக நாலரைதான் கழஞ்சு கூட்டிச் 
செந்தூர மாவதற்கு சிலைகழஞ்சு கூட்டிச் 

சிறப்பாக மூன்றுநா ளரைத்துக் கட்டி 
நந்திகூறு பூனிறு கழஞ்சு கூட்டி 
நாலானாள் வில்லை செய்து காயப் போடே 


( 37 ) 


1. பலந்தான் 


288 


சத்தியபாமா 


( 38 ) 


போடப்பா காய்ந்தபின்பு சுட்ட செங்கல் 

போட்டதிலே தாய்மூடிக் குள்ளாய் வைத்து 
சூடப்பா சீலையது யேழுஞ் செய்து 

சுகமாக மண் மறைவிற் புடத்தைப் போடு 
ஆடப்பா பின்பெடுத்து பொற்றலையின் சாற்றால் 

ஆட்டியே முன்போலே புடத்தைப் போடு 
தேடப்பா யிப்படியே தசபுடமே சென்றால் 

சிறப்பாகப் பிறகுவெளிப் புடத்தில் போடே 
புடம்போட்டு முருக்கன்பூ வர்ண மானால் 

பிலத்துதடா தேகமது சித்தி யாகும் 
திடம் பெறவே புடந்தோறும் பொற்றலையின் சாற்றால் 

சேர்ந்தரைப்பாய் யிருசாமம் செல்லு மட்டும் 
உடம்பறியா செந்தூர மென்ன சொல்வேன் 

உத்தமனே ரசவாலை யூட்டி னேன்யான் 
யிடம்பெறவே யிக்கருவை மறைத்துச் சொன்னார் 
யென்னரசன் சட்டைமுனி யியம்பி னாரே 


( 39 ) 


இயம்பினா ரெந்தனுட சேய்பி ழைக்க 

வென்றுநான் தெண்டனிட்டே னருளிச்செய்தார் 
மயங்காதே யென்று சொல்லி கைலாசத்தில் 

வாழ்ந்துகுடி யிருப்பதற்கு மவுனஞ் சொன்னார் 
தயங்காம லெந்தனுட பிள்ளைகட்கு சொன்னேன் 

சாதித்து கற்முண்டார் தவறா வண்ணம் 
செயம்பெறவே அவ்விருந்து செந்தூரந் தின்று 
தெளிவாக யிரண்டாங்கற் பத்தி னாலே 


( 40 ) 


நாளான பூரணத்தை யுள்ளே வாங்கும் 

நலமான புரியாட்டம் வெளிகொள் ளாது 
மேலான வாசியிலே யூத வேண்டும் 
விளங்கியதோர் கண்டத்தில் வைத்து ஊதி 


மூலிகைக்கற்பங்கள் 


289 


( 41 ) 


பாலாகும் வருஷமொன்றில் வாசி யோகம் 

பத்துமடா பூரித்துக் கும்பி ரேசி 
சேலாகும் திசநாடி சுத்தி யாகும் 

தேவியுட கால்பிடித்த பலன்தான் காணே 
பலனான அயகாந்த செந்தூரத்தை 

பணவெடைதா நாளொன்றுக் கிருநே ரந்தான் 
புலனான லேகியத்தை வைத்துக் கொள்வாய் 

போக்கோடே ரெண்டு பத்து வயதில் கொண்டால் 
பிலனாகு மண்டலந்தான் கொண்டு தேறு 

பிராயந்தான் முப்பதிலே ரெண்டு மாதம் 
நலமாக நாற்பதிலே மண்டலந்தான் யிரண்டு 

நாடுதற்கு ஐம்பதிலே மருந்துண் ணாதே 
மருந்துண்ணும் சற்குருவை யடுத்துக் கார்த்தால் 

மனங்கொண்டு போராடி வலிமை செய்வார் 
திருந்தவே யிப்படியே யிரண்டாங் கற்பம் 

தின்றாக்கால் யெமதூதாள் செல்ல மாட்டார் 
அருந்தவே தசநாடி சித்தி யாகுங் 

ஆதாரம் சித்தியதாந் தத்து வங்கள் 
பொருந்தவே சித்தியதாம் மனோவென் றில்லை 
புகழான வாசியினால் போகப் பாரே 


( 42 ) 


( 43 ) 
- ( கொ.க.மு ) 


காந்த கற்பம் 
தேறியபின் காந்தமென்ற கற்பங் கேளு 

செகமறிய மயிர்காந்தம் உருளை காந்தம் 
மாறியதோர் ஊசிதன்னைப் பிடிக்குங் காந்தம் 

மைந்தனே அரக்கான காந்த மொன்று 
ஆறியதோர் இதுநான்கில் அரக்கு நன்று 

அப்பனே கிடையாட்டால் நீதான் கேளு 
கூறியதோர் ஊசிதனைப் பிடிக்குங் காந்தம் 
கொண்டுவந்து உருக்கிநன்றாய் புடத்தில் போடே ( 49 ) 


290 


சத்தியபாமா 


போடப்பா வெள்ளாட்டு இரத்தத் துள்ளே 

பிரட்டியல்லோ வெள்ளாட்டின் கொழுப்பும் போட்டு 
நீடப்பா அதன் தோலைக் கூட்டி நன்றாய் 

நிலையான நெற்குழியில் கூட வைத்து 
ஊடப்பா நாலுதிங்க ளான பின்பு 

உத்தமனே யிதையெடுத்து உருக்கக் கேளு 
கூடப்பா யிந்திடைக்குப் பாதி சாரம் 
குறையாமல் காரமைந்து காந்தம் பத்தே 

( 50 ) 
பத்தோடு துரிசிரெண்டு பலமுங் கூட்டி 

பாங்கான சாரமரைப் பலமும் போட்டு 
கொத்தோடு சன்னமீ னுளுந்து மொச்சை 

குறையாத கோதுமை குன்றிமணி யெள்ளு 
சித்தோடு புறாவினெச்சம் சர்க்கரைதேன் வெண்ணை 

சிறப்பாக வகையொன்று பலந்தா னொன்று 
ந ( ய ) த்தோடு ஆட்டுரத்தம் விட்டு ஆட்டி 
நலமாக ஐந்துபங்காய்க் கூறு செய்யே 

( 51 ) 
செய்தபின்பு காந்தத்தி லோர்கூறு கூட்டித் 

திரன் நன்றாய்த் தாக்குலையி லூதி யாட்டு 
பைதபின்பு உடைத்தெடுத்து ஊதிப் போட்டு 

பாங்கான பின்னுமொரு பங்கு கூட்டி 
நைதபின்பு முன்போலே உருக்கி ஆட்டி 

நல்மான ஐந்துபங்கு உடைத்து ஊது 
கைதபின்பு காந்தமது சத்தாய் நிற்கும் 
காயசித்தி தன்பெருமை காட்டு றேனே 

( 52 ) 
காட்டுறேன் காந்தசத்து பலந்தான் யிரண்டு 

கல்மிசமில் லாததங்கம் பலந்தா னொன்று 
ஊட்டுறேன் ரெண்டு மொன்றா யுருக்கி வாங்கி 

உத்தமனே சூதமதில் பலந்தா னொன்று 
நீட்டுறேன் கந்தகமும் பலந்தான் நான்கு 

நோயிதை பொற்தலையின் சாற்றா லாட்டி 
மூட்டுறேன் வில்லைதட்டி சட்டி மூடி 
மூதண்ட மணல் மறைவில் புடத்தைப் போடே ( 53 ) 


1. காரத்தில் 


291 


மூலிகைக்கற்பங்கள் 


( 54 ) 


போடப்பா யிப்படியே பதினொன்று புடந்தான் 

புகழாக யிதையெடுத்து அரைத்துக் கட்டி 
நீடப்பா ஓட்டிலிட்டுச் சீலை செய்து 

நேர்பாக வெளிர்புடமும் யேத்திப் போடு 
ஊடப்பா செந்தூர மாகக் கட்டும் 

உத்தமனே புடம்போட்டுத் தீர்ந்து வாங்கி 
தேடப்பா யிரண்டுபண வெடைகாந்தந் தானும் 

தினந்தோறும் மண்டலந்தான் தின்று யேறே . 
ஏறயிலே காயமெல்லாம் சிவந்து மின்னும் 

யெழுந்ததொரு நரைகளெல்லா முதிர்ந்து போகும் 
தேறயிலே கண்கள் ரெண்டுஞ் சிவந்து காணும் 

சிறுபிள்ளை முகம் போலே சிறந்து தோன்றும் 
நாறயிலே உடம்பெல்லாங் கஸ்தூரி வீசும் 

நலமான தந்தமெல்லாம் யிறுகி யேறும் 
கூறயிலே காயசித்தி சுருக்கு மெத்த 
கோரக்கர் சித்தியெல்லா மிதுக்கு ளாச்சே 

( காந்த வேதை ) 
ஆச்சப்பா காந்தத்தால் வேதை சொல்வேன் 

அண்டரண்டந் தானெட்டும் ஆடலாகும் 
ஓச்சப்பா யிதின்வேதை சித்தர் மெச்சும் 

ஊட்டுகின்ற வரிசை சொல்வேன் சுந்தரானந்தர் 
பாச்சப்பா காந்தத்தில் சமனாய்த் தங்கம் 

பரிவாக யிரண்டெடைக்குச் சமனாய் நாகம் 
ஓச்சாப்பா உஉருகையிலே நாகயெடை சூதம் 

ஊட்டியொரு மணியாக வாங்கு வாங்கே 
வாங்கியிந்த மணியெடைக்குக் கெந்த கந்தான் 

மருயதோர் மணிக்குக்கால் பனோசிலையுங் கூட்டி 
ஓங்கியிதைப் பொடியாக்கிக் குப்பிக் கேற்றி 
உத்தமனே வாலுகையி லெரித்து யேறு 


( 55 ) 


( 56 ) 


1. தேகமெல்லாம் 


2. குகையிலே 


சத்தியபாமா 


292 


( 57 ) 


தாங்கியது செந்தூர பதத்தைக் கேளு 

சிலாகையிட்டால் வாக்காகும் அடியி லேதான் 
பொங்கியிந்த பதத்தோடு செந்தூரம் வாங்கி 

புகழான தேவியைத்தான் பூசை பண்ணே 
பூசைபண்ணி அவள்பதமும் சிவனுடைய பதமும் 

புகழ்பெரிய யீசுபரன் திருவாணி பதமும் 
பூசைபண்ணு வஸ்துவைத் தியானம் பண்ணிப் 

போக்கோடே தராகத்தில் நின்று பாரு 
பூசை பண்ணு மறந்தாக்கால் காயசித்தி போய் 

பூட்டுகிற வேதையெல்லாம் பொய்யாய்ப் போகும் 
பூசைபண்ண தேவியுட பத்து தீட்சை 
புகழாகக் கேட்டவரே சித்த ராமே 


( 58 ) 


- ( ச.க.நூ ) 


கந்தக மெழுகு 
கேளப்பா அண்டத்தைப் பணம்போல் போற்று 

கெடியான வீரமொடு கற்பூரம் சாரம் 
தாளப்பா வெடியுப்புச் சவுக்கார சுன்னம் 

சாதகமாய் வகையொன்று பணந்தா னொன்று 
நாளப்பா பொடிசெய்து நான்கு அண்டத்தில் 

நலமாகப் போட்டதனை வெயிலில் வைக்க 
தேளப்பா கொட்டியதோர் கடிய வேகம் போலே 

சணத்திலே ரெண்டுகருச் சலமு மாச்சே 
ஆச்சப்பா கந்தகமும் பலந்தான் பத்து 

அப்பனே கல்வத்தில் இட்டுக் கொண்டு 
ஓச்சப்பா அண்டநீர் விட்டு ஆட்டு 

உத்தமனே அண்டங்கள் தண்ணீர் பண்ணி னொன்று 
வீச்சப்பா கந்தகத்தை தினந்தான் விட்டு 

விரைத்தபின்பு வெண்காரம் பலந்தா னொன்று 
தேச்சப்பா கழுவியதை யதிலே போட்டு 
திறமாக ஒருாள்தான் அரைத்துக் கூட்டே 


( 82 ) 


( 83 ) 


மூலிகைக்கற்பங்கள் 


293 


( 84 ) 


கூட்டியதோர் வில்லைதன்னை ஆமை யோட்டில் 

கடுகவைத்து வாலுகையி லேற்றி மெள்ள 
ஓட்டியதோர் தீயெரிப்பா தினந்தா னொன்று 

உறவாகக் கட்டிப்போம் கெந்தி கெந்தி 
நீட்டியதோர் கெந்திக்குப் பாதி சூதம் 

நீட்டியல்லோ பொடியாக்கி வைத்துக் கொண்டு 
நெட்டியதோர் பூநாகம் கழுவிப் போட்டு 

நேராக பீங்கானில் கழுவிப் போடே 
போட்டதிலே சவுக்காரச் சுன்ன சாரம் 

புகழாக வெடியுப்பு மூன்றுங் கொட்டி 
நீட்டதிலே வகைக்கு ஒரு காசு தூக்கி 

நேராகப் பொடிசெய்து அதிலே ( ப் ) போட்டு 
மூட்டதிலே துள்ளியது தண்ணீராகும் 

முகந்தந்த தண்ணீரை கந்தகத்தில் விட்டு 
ஆட்டதிலே தினம்மூன்று மெழுகு போலே 

அப்பிறகு வாங்கிவைத்து அறையக் கேளே 
பண்ணியதோர் கெந்தகத்தின் மெழகு தன்னை 

பணவெடைதான் யிரண்டுதினம் தின்னு தின்னு 
ஒண்ணியதோர் மண்டலத்தில் சட்டை தானும் 

உத்தமனே தளமாகத் தள்ளிப் போடும் 
தண்ணியதோர் மேனிதன்னைப் பார்க்கும் போது 

நலமான அருணனைப்போல் காணுங் காணும் 
புண்ணியமே செய்தவர்க்கு யித்தனையு மெய்தும் 
பொய்சொல்லும் பாவிக்கு யெல்லாம் பொய்யே 


( 85 ) 


( 86 ) 


- ( ச.க.நூ ) 


அண்ட கற்பம் 
ஆகவே அண்டகத்தின் கற்பங் கேளு 

அப்பனே கருங்கோழி சேவலுடன் பேடு 
வாகவே வளர்த்ததின் முட்டையெல்லாம் வாங்கி 
வகையாகக் கல்லுப்புக் குள்ளே வைத்து 


294 


சத்தியபாமா 


ஏகவே யிருபதுநான் கழித்துப் பின்பு 

எடுத்தல்லோ அயச்சட்டிக் குள்ளே யிட்டுப் 
போகவே கருடனது கிழங்குச்சார் விட்டுப் 
புகழாக யிடுப்பேற்றி யெரித்தி டாயே 

( 295 ) 
எரித்திடவே சாறெல்லாஞ் சுண்டிப் போகும் 

இதமாக ஆறவிட்டு வைத்துக் கொண்டு 
பரித்திடவே யண்டமொன்று மேலோடு வாங்கிப் 

பதறாமல் யிரண்டாக்கி அந்திசந்தி கொள்ளு 
தரித்திடவே தினமொன்று மேலோடு வாங்கிச் 

சாதகமாய்த் தினந்தினமு மொவ்வொன் றாக 
மரித்திடவே யெடுத்தசடங் கற்பாந்த காலம் 

வைத்திருக்க வேண்டுமென்றால் மண்டலந்தான் கொள்ளே ( 296 ) 
கொள்ளவே காயமது சிவந்து மின்னும் 

குறிப்பாக கண்கள் ரெண்டுஞ்சிவந்து போகும் 
விள்ளவே கைகள் ரெண்டுங் கற்றூ ணாகும் 

மெலிவான நரம்பெல்லா மிறுகிக் கொள்ளும் 
துள்ளவே யனுபவித்தால் விந்து வீழா 

சுக்கிலந்தா னிறுகியங்கே மேலே யோடும் 
தள்ளவே சட்டையொன்று கக்கிப் போடும் 
சத்துடனே யிவ்வளவு சாதித் தேறே 

( 297 ) 
- ( போ . சூ . மெ ) 


பிழைப்பதற்கு யின்னமொரு கருவைக் கேளு 

பிலமான க . ஞானி அண்டம் வாங்கி 
நிலைப்பதற்கு தண்ணீரும் ஆவின் பாலும் 

கோமையுடன் சிறுநீரும் வொன்றாய்ச் சேர்த்து 
வலப்பக்கல் அண்டமதை அவித்துக் கொண்டு 

மார்க்கமுடன் யிருத .. வும் தேனில் போட்டு 
வலப்பமுடன் அந்திசந்தி கொள்ளும் போது 
மகத்தான தேகமடா யிறுகும் பாரே 


மூலிகைக்கற்பங்கள் 


295 


யெறுக்குமடா யிந்திரியம் கட்டிப் போகும் 

யேகாந்த வாசியது யகலா தய்யா 
வறுக்குமடா கமலரச அமிர்தம் தானும் 

உத்தமனே வுள்ளு ..... வாய் கொள்ளு 
வறுகுமடா சகலகலாத் தியான மெல்லாம் 

மனதுபரி பூரணமாய் மனது கொண்டால் 
பெருகுமடா அறிவுபூ ரணமாய் நின்று 
பேச்சடங்கும் சூட்சமதை பேண லாமே. 


- ( அ.வை.கா ) 


பாடினதோர் கற்பமதை கடந்த பின்பு 

பார்மைந்தா அண்டத்தின் கற்பஞ் சொல்வேன் 
நீடிய தோர் கருங்கோழிச் சேவலுடன் பேடு 

நிலையான வளர்த்ததனில் முட்டை யெல்லாம் 
ஊட்டிதோர் கல்லுப்புக் குள்ளே வைத்து 

உத்தமனே கல்லுப்பு மேலே மூடி 
தேடியதோர் யிரண்டுதிங்கள் கடந்த பின்பு 
சிவசிவா அண்டமெல்லாங் கட்டிப் போச்சே 


( 31 ) 


கட்டியதோர் அண்டமெல்லா மெடுத்துக் கொண்டு 

கைமுறையாய்க் கருடனுட ( கிழக்கு ) சாற்றில் விட்டு 
மட்டிய தோர் அண்டமிட்டு ரெண்டு சாமம் 

வாகாக யெரித்தபின்பு எடுத்துவைத்துக் கொண்டு 
தட்டியல்லோ மேலோடு தள்ளிப் போட்டு 

சாதகமாய்த் தினமொன்று அண்ட மொன்று 
துட்டியல்லே யிரண்டாக்கிப் பாதி கொள்ளு 

துயர்தீருஞ் சுகமாக கொள்ளு கொள்ளே . 
கொள்ளப்பா யிருபதுநாள் காயந் தானும் 

குறுகாது நெடுகாது கல்தூணாகும் 
விள்ளப்பா சுக்கிலத்தை கட்டி நிற்கும் 
மேலேற்று மல்லாமல் கீழோ டாது 


( 32 ) 


296 


சத்தியபாமா 


துள்ளப்பா அடங்கிற்று காம வித்தை 

சுகபோகஞ் செய்தாலும் விந்து வீழா 
தள்ளப்பா யிவ்வளவில் சொன்ன மார்க்கம் 
சட்டைபோம் சாதித் தோர்க்கே . 


( 33 ) 


( 34 ) 


சாதிக்க யிவ்வளவும் பத்தியத்தைக் கேளு 

தாம்பூலந் தின்பதற்குச் சுண்ணஞ் சொல்வேன் 
ஒதிக்கக் கற்பூரச் சிலையை வாங்கி 

உத்தமனே வெண்கருவா லரைத்துக் கட்டி 
பேதிக்க கரியோட்டில் ஊது ஊது 

பேரான சுண்ணாம்பாம் பின்னுங் கேளு 
வாதிக்கக் கல்நாரை யிப்படியே ஊது 

மகத்தான அண்டத்தில் ஊதி டாயே . 
ஊதிடவே சுண்ணாம்பாம் ஒவ்வொன் றப்பா 

உத்தமனே பழுத்திருந்த வெற்றிலையில் பூசி 
கோதிடவே கொட்டைபாக் 

கதனை 

சீவி 
தமுறவே தாம்பூலந் தின்ன நன்றாய் 
ஓதிடவே முன்சாற்றை உமிழ்ந்துப் போடு 

உண்டபின்பு தாம்பூலந் தின்று துப்பு 
வாதிடவே சிலேட்டுமத்தை யறுத்துப் போடும் 

மகத்தான உபரசத்தின் கற்பந் தானே 
தானென்ற தலைமுழுக வரிசை கேளு 

சாதகமாய் மிளகோடு கடுக்காய் மஞ்சள் 
வேனென்ற வெப்பரிசி நெல்லிக் காயும் 

மீறாமல் சமபாகம் நிறுத்துக் கொண்டு 
கோனென்ற ஆவின்பால் விட்டு ஆட்டி 

குமுறவே முழுகிவா பட்சந் தோறும் 
ஊனென்ற நெய்முழுக வாரந் தோறும் 
உத்தமனே பசும்பயறு அரப்பாய் பண்ணே 


( 35 ) 


4 


( 36 ) 


297 


( 37 ) 


அன்னத்தின் உப்பு 
பண்ணப்பா அன்னத்தில் உப்போ டுண்ண 

பாடுகிறேன் நாதாக்கள் பாட்ட தெல்லாம் 
தண்ணப்பா அண்டமைந்து கல்வத் திட்டு 

கல்லுப்பு பலமரைத்து அதிலே போட்டு 
வெண்ணப்பா வெடியுப்பு பலந்தா னைந்து 

மேவியதோர் நவச்சாரம் பலந்தான் ரெண்டு 
ஒண்ணப்பா சீனமது பலந்தான் மூன்று 

ஒக்கநன்றா யரைத்துலர்த்த மெழுகு மாமே 
மெழுகெடுத்து பாறையுப்பை யுடைத்துப் பூசி 

வெய்யிலிலே உலரவைத்து காய்ந்த பின்பு 
ஒழுகெடுத்து உபரசத்தை மேல்கீழ் வைத்து 

ஓட்டிலே மூடிநன்றாய் புடத்தைப் போட 
நழுகெடுத்து போகாது உப்புக் கட்டும் 

நலமாக உடைத்துசெய வைர மின்னும் 
தழுகெடுத்து உப்பையல்லோ கறிசோற்றி லிட்டு 

சாப்பிடவே மிகநன்று சாப்பி டாயே 
சாப்பிடவே யிந்தவுப்பு சட்டையெல்லாந் தள்ளும் 

சாமாதிக்கும் புருவமையந் தள்ளி நிற்கும் 
கூப்பிட்டால் உன்மனைத்தாய் வாவா வென்பாள் 

கூசாமல் யெட்டோடே யேறு யேறு 
யேப்பிட்ட அமுரியிலே யிறங்கா துப்பு 

இதுவுமொரு கற்பமா யிறுகுந் தேகம் 
வாப்பிட்ட கொழுப்பாலே பச்சையுப்பைத் தின்றால் 

வைத்திருந்த சித்தியெல்லாம் மண்ணாய்ப் போமே 
போமென்ற உப்புக்கு கார மேற்றி 

புகழாக ஊதிடவே சுண்ண மாகுந் 
தாமென்ற சுண்ணத்தில் சாரஞ் ( சரியிடை ) சேர்க்க 
சலமாகும் யிதுக்குள்ளே வீரம் போடு 


( 38 ) 


( 39 ) 


1. பலம்பத்து 


298 


சத்தியபாமா 


ஆமென்ற சரக்கெல்லாம் போட்டு வாட்ட 

அசையாது அசையாது மணிபோ லாகும் 
நாமென்ற நவலோகத் துள்ளே யீய்ந்தால் 
நாலாறு மாற்றாகும் நயந்து காணே 


( 40 ) 


காணப்பா யிதையெடுத்துச் செலவு செய்து 

கனமான கற்பத்தை தின்று யேறு 
வீணப்பா கெடுக்காதே கதியில்லை யென்று 

வேதாந்த வாலையைத்தான் நித்தம் பூசி 
தோணப்பா யென்னைப் போல் சொன்னா ரில்லை 

சொன்னதினால் சித்தரென் மேல் பகையு மாச்சு 
ஊணப்பா யிதைவிட்டு கற்பஞ் சொன்னேன் 
உத்தமனே வெகுசுருக்கு உரைத்துப் பாரே 


( 41 ) 


- ( ச.க.நூ ) 


2 


( 192 ) 


அறியவே அண்டத்தின் கற்பங் கேளு 

அரக்கமாங் கருங்கோழி சேவலுடன் பேடு 
வரியவே வளர்ந்தந்த முட்டை வாங்கி 

மாசற்ற கல்லுப்பைப் பொடியாய்ப் பண்ணி 
பரியவே பாண்டத்தில் பாதி போட்டு 

பதித்துமே முட்டையைத்தான் மேலும் போட்டு 
செரியவே ஆகாச கெருடனாங் கிழங்கு 

சாறுபடி விட்டுபின்பு முடிப் போடே 
மூடியே யிருபதுநாள் கழிந்த பின்பு 

முரியாம லெடுத்துப்பார் கட்டிப் போகும் 
ஓடியே வெருவொன்று கிழங்கு சாற்றில் 

ஊறப்போட்டு நீர்வற்றக் காய்ச்சிக் கொண்டு 
தேடியே மேலோடு தள்ளிப் போட்டு 

சிறப்பாக ரெண்டாக்கிப் பாதி கொள்ளு 
ஆடியே அந்திசந்தி மண்ட லந்தான் 
அன்றாட மன்றாட வித்துக் கொள்ளே 


( 193 ) 


மூலிகைக்கற்பங்கள் 


299 


கொள்ளவே மண்டலந்தா னந்தி சந்தி 

குத்தினால் காயசித்தி லத்தி டாது 
கள்ளவே கருங்கல்லாய் சடலந் தானுங் 

கற்பாந்த காலந்தான் மசக மாச்சு 
துள்ளவே நித்திரைதான் கொள்ளொட் டாது 

சோபமில்லை துற்பசியும் போச்சு போச்சு 
விள்ளவே சுக்கிலந்தான் கீழோ டாது 
வேண்டியதோர் பெண்ணோடே மருவ லாமே 


( 194 ) 

- ( போ.க.வி ) 


மயிலுடைய அண்டம் 


பேணவே மயிலுடைய அண்டம் வாங்கி 

பிலமாக கட்டுதற்கு வகையைக் கேளு 
காணவே வெடியுப்பு யிந்துப்பு சாரம் -- 

கடிதான சூடனுட சரக்கு கூட்டி 
தோணவே அமுரியினி லரைத்து மைந்தா 

சுகமாக சந்தனம்போ லரைத்துக் கொண்டு 
பூணவே மயிலுடைய அண்டம் வைத்து 
புத்தியுடன் நீர்வார்த்து அவித்துப் பாரே 


( ) 


பாரப்பா அவித்தகரு யிரண்டு மொன்றாய் 

பக்குவமாய்த் தானுருக்கி கட்டிப் போகும் 
சாரப்பா கட்டினதை யெடுத்துக் கொண்டு 

கருணைவளர் அமிர்தரசம் பானம் சேர்த்து 
நேரப்பா தேனதுவும் கூடச் சேர்த்து 

நேர்மையுடன் ரவியினிலே நவநாள் போடு 
சாரப்பா அந்திசந்தி கொண்டா யானால் 
சதைநரம்பு வலுவாகக் கதியுண் டாகம் 


( ) 

- ( அ.வை.கா ) 


300 


சத்தியபாமா 


அண்ட மெழுகு 
வாங்கப்பா அண்டமது வாங்கு தற்கு 

வளமையென்று சொல்லுகிறேன் மைந்தா கேளு 
பாங்குபெற ஜெனித்ததொரு பதினாறாநாள் 

பசுமையுடன் கொண்டுவந்து பதன மாற்றி 
தீங்கான தீங்கெல்லாஞ் சுத்தி பண்ணி 

திருவான முப்பூவும் வீரம் பூரம் 
சாங்கமாய் வகைக்குஒரு பலமாய் வாங்கி 

சமரசமாய் கல்வமதில் சாத்தி டாதே 
சாத்தியே குருபரனைத் தியானம் பண்ணி 

தருவான செயநீரை விட்டு மைந்தா 
போற்றியே மெழுகுபோ லரைத்துக் கொண்டு 

புதுமையுள்ள அண்டமதிற் கவசம் பண்ணி 
தேற்றியே பானையரை யுப்பைக் கொட்டி 

திருவான அண்டமதை யதின்மேல் வைத்து 
வாழ்த்தியே யுப்பைமிக நிரம்பக் கொட்டி 
வரிசையுடன் மேல்மூடிச் சீலை செய்யே 


( 1072 ) 


( 1073 ) 


செய்யப்பா சற்குருவைப் பணிந்து போற்றி 

திடமாகக் குழிவெட்டி சமாதி வைத்து 
பையப்பா கேசரியி னெருவைக் கொட்டி 

பாங்காக மேல்மூடி மண்ணுஞ் செய்து 
மெய்யப்பா அதின்மேலே யிருந்து நீயும் 

மேன்மையாய் சபதங்கள் செய்து மைந்தா 
கையப்பா தவறாமல் மண்டலமே சென்து 

கருத்துறவே ஈசானம் பூசை பண்ணே 
பண்ணப்பா சிவபூசை குருவின் பூ செ 

பண்பாகச் செய்தபின்பு பதன மாக 
விண்ணப்பா நிறைந்ததோ ரண்டந் தன்னை 
விரும்பியே யெடுத்துப்பா ரென்ன சொல்வேன் 


( 1974 ) 


மூலிகைக்கற்பங்கள 


301 


பொன்னப்பா மென்மெழுகு போல மைந்தா 

புதுமையுள்ள அண்டமது மெழுகாய் நிற்கும் 
நண்ணப்பா மெழுகெடுத்து பதன மாக 
நாடியே பரணிதனில் வைத்துக் கேளே 


( 1075 ) 


கேளப்பா தேகமது சுத்தி பண்ணி 

கிருபையுட னாத்மாவைப் பூசை பண்ணி 
மேலப்பா மவுனமதை மனதுட் கொண்டு 

மேன்மையுள்ள அண்டமது மெழுகாய் நிற்கும் 
ஆளப்பா மூலவன்னி கனலைத் தூண்ட 

அரகரா ரேசகபூ ரகமும் கொண்டு 
தாளப்பா கும்பழத்தில் தாழ்ந்து ( க் ) கொண்டு 
தன்மையுடன் மேருசக் கரத்தை செய்யே 


( 1076 ) 


செய்ததொரு சக்கரத்தை நன்றாய்க் கீறி 

திரமாகப் பரணிதனை யதன்மேல் வைத்து 
மெய்யான சடத்தினுட வலுகை கண்டு 

மேலான அண்டமதின் மெழுகி லப்பா 
கையாரப் பணவெடைதா னெடுத்து நல்ல 

கண்ணொளியை விண்ணொளிக்குள் கருதிப்பார்த்து 
ஐயா கொள் மெழுகுதனைப் பூசை பண்ணி 
அப்பனே தேகமது கட்டிப் போச்சு 


( 1977 ) 


போச்சென்று விடுகாதே வின்னங் கொள்ளு 

பூரணத்தைப் பற்றி மன தறிவில் நில்லு 
ஏச்சென்று நரைதிரைக ளென்ன சொல்வேன் 

இயல்பாக நரைகளெல்லா முதிர்ந்து ( ப் ) போச்சு 
போச்சென்ற திரைகளது சட்டை போலே 

பேணியே திரைகளெல்லாங் கழன்று போச்சு 
ஆச்சென்ற தேகமது வாலை யாச்சு 
அரசுரா கைலாசத் தேக மாச்சே 


( 1087 ) 


302 


சத்தியபாமா 


( 1079 ) 


தேகமென்ற ஆதிதனைப் பூசை பண்ண 

சிவசிவா ஆண்டொன்றில் கெவுன மாகும் 
பாகமுடன் ரெண்டாண்டி லஷ்ட சித்தும் 

பலிக்குமடா மூன்றாண்டில் பான்மை கேளு 
ஆகமுடன் அண்டவரை ஒளிதான் தோற்றும் 

அப்பனே நாலாண்டில் அதிசயங்கள் காணும் 
தாகமுடன் தூரதூலை செய்தி சொல்ல 

தரனிதனில் சற்குருவாய்த் தானா வாயே 
தானவனாய் நின்றநிலை தானே தோற்றும் 

தன்மையுள்ள பூரணமே சித்தியாகும் 
காணலா மூலமுத லாறா தாரங் 

கைலாசத் திருநடனங் கண்ணிற் காட்டும் 
பேணவே வாசியது பிசகா தையா 

பிசகாத வாசியது வுறுதி யாகும் 
கோணவே ஐந்துமுத லதிக மானால் 

சொல்லுகிறேன் யுத்தமரேநல் தேக மாச்சே 
தேகமென்ற சடமறியா மாந்தர் மெத்த 

செய்வினைகள் தீராத திருடர் மெத்த 
யோகமென்ற யோகநிலை யறியார் மெத்த 

ஒண்டவிடந் தனையறிந்து வொண்டார் மெத்த 
பாகமென்ற சுவையறியாப் பழுதர் மெத்த 

பரமறியார் குருவறியார் பாரில் மெத்த 
ஆகமென்ற பொருளறியா ருலகத் துள்ளே 

அம்பரத்தை யறியாம லலறி னாரே 
அலறினார் வேதமதைக் காணாமல்தான் 

அப்பனே கவியாளர் மொழியைப் பார்த்து 
குளறினார் குரலறிந்து கூறாமல் தான் 
குறும்பர் வெகு வேடமதைக் குணமாய்ப் போட்டு 


( 1080 ) 


( 1082 ) 


மூலிகைக்கற்பங்கள் 


303 


தளருவார் தயங்கி மிகத் தன்னைக் காணார் 

சக்திசிவ குருபதத்தின் தன்மை காணார் 
மலரறிந்து மலரினுட வாசங்கண்டு 

மதியமிர்தங் கொள்ளாதா ருடன் சேராதே 
சேராதே துஷ்டருடன் வாதா டாதே 

தெவிட்டாத மதியமிர்தம் பொருள்சொல் லாதே 
கூராத மந்திரத்தின் குறிசொல் லாதே 

குறித்தவிடங் காட்டாதே குணஞ்சொல் லாதே 
நேரான மனதுறுதி நீசொல் லாதே 

நேர்மையுள்ள யோகநிலைக் கால்சொல் லாதே 
மாறாத வாசியுடக் கருசொல் லாதே 
மகிமையுள்ள புலத்தியனே யின்னங் கேளே 


( 1083 ) 


- 


கேளப்பா முப்பூவின் கருச்சொல் லாதே 

கிருபையுள பூரணத்தின் வழிசொல் லாதே 
வாளப்பா வாழ்வதோர் வகைசொல் லாதே 

மகத்தான மெய்யுடனே பொய்சொல் லாதே 
தாளப்பா அகங்கொண்ட சண்டா ளர்க்குத் 

தாழ்ந்ததிக குற்றமில்லை தன்மை யாகும் 
காலப்பா காலறிந்து யோகஞ் செய்யும் 
கற்பமுள்ள தேகமதைக் காரு காரே 


( 1084 ) 


காரப்பா அவர்கள் மனங் கனிய வேதான் 

கனிந்ததனால் சகலசித்துங் கைக்குள் ளாகும் 
பாரப்பா பனிரெண்டு நூறை மைந்தா 

பக்குவமாய்த் தானெடுத்துப் பதன மாக 
சேரப்பா பொருளனைத்து மனதிற் சேரு 

சேர்ந்துகொண்டு மனதடங்கி அறிவில் நில்லு 
ஆரப்பா உனக்கீடு சொல்லப் போறேன் 
அரகரா அடிமுடியி லமர்ந்து நில்லே 


( 1085 ) 


304 


சத்தியபாமா 


( 1086 ) 


அமர்ந்துமிக நின்றதனா லருள்கை கூடும் 

மானந்தல கிரியுடைய அருளே வாய்க்கும் 
நமந்துமிகப் போகாமல் நாளைக் காரு 

நாலான பூரணமே தெய்வந் தெய்வம் 
சிவந்தசடந் தவறாமல் கற்பங் கொள்ளு 

சிவசக்தி யிரண்டையுமே தினமும் காரு 
சமைந்தகரு கற்பமதைத் தினமுங் கொண்டு 

சதாகாலம் பூரணத்திற் சார்ந்து நில்லே 
நில்லென்ற சொல்லறிந்து நின்று கொண்டு 

நேரான பூரணத்தில் மனதை வைத்தால் 
சொல்லொன்றுந் தப்பாது எல்லாஞ் சித்தி 

சொரூபமுள்ள அமிர்தரசஞ் செலிக்கு மப்பா 
கல்லென்ற கல்லறிந்து கார மேற்றிக் 

கடுங்கார மானதொரு ஆனைக் கல்லாந் 
தெல்லென்ற ஆனைக்கல் மடிந்து தானால் 
சென்றசரக் கத்தனையுங் கட்டிப் போச்சே 


( 1087 ) 

- ( அ.க.ஞா ) 


ஆதியண்ட கற்பம் 


அண்டமென்றா லாரறிவார் முதண்டப் போக்கு 

அப்பனே பக்குவமாய் அன்பாய்ப் போற்றி 
பிண்டமதின் தோடகற்றிக் கருவை வாங்கி 

பிசகாமல் சட்டிக்குள் ளிட்டு மைந்தா 
கண்டதொரு அமுரியினால் கரைத்துக் கொள்ளு 

கருத்துறவே ரவிமுகத்தில் வைத்துப் பாரு 
விண்டிடவே ரவிமுகத்தில் நன்றாய்க் காயந்தால் 
விரும்பியே முன்போல கரைத்துக் காச்சே . 


( 1103 ) 


மூலிகைக்கற்பங்கள் 


305 


காச்சப்பா தீட்சைமுப் பத்து யிரண்டு 

கைமுறையாய் செய்தபின் கழறக் கேளு 
ஆச்சப்பா அமுதமென்ற முலைபால் விட்டு 

அன்பாகக் கரைத்துரவி முகத்தில் வைப்பாய் 
போச்சப்பா முலைப்பாலில் மூன்று தீட்சை 

பிலமாகச் செய்தபின்பு திருநீறாச்சு 
பாச்சப்பா திருநீற்றைக் குப்பிக் குள்ளே 
பக்குவமாய் தானடைத்துப் பதனம் பண்ணே 


( 1104 ) 


( 1105 ) 


பண்ணப்பா நாற்பத்து மூன்று கோணம் 

பக்குவமாய் தானெழுதி நடுகோ ணத்தில் 
நண்ணப்பா திருநீற்றின் குப்பி வைத்து 

நலமான மலரதனா லர்சனைகள் செய்து 
கண்ணப்பா விண்ணோக்கிக் கமல தீபம் 

கருத்துறவே கண்தெரி சனத்தைப் போற்றி 
உண்ணப்பா திருநீற்றில் பணவெடைதா னப்பா 

உண்டபின்பு குழியாத மூணிப் பாரே 
ஊணி மிகப் பார்க்கையில் ரேசகமே பண்ணு 

உத்தமனே ரேசகத்தால் கும்பகமே செய்து 
பேணியே கும்பகத்தில் மனதுறுதி யானால் 

பிறளாது வாசிசுழி முனையில் நிற்கும் 
காணியாய் நின்றதலங் கைவசமே யானால் 

காயாதி யுறுதியடா நரைதிரைகளில்லை 
ஆணியா யெந்நாளுந் தேகஞ் செத்தால் 
ஆண்டுவொரு நாழிகையா யமருந் தானே 


( 1106 ) 


தானென்ற திருநீற்றில் தைலஞ் சேர்த்து 

தன்மையுடன் பிசைந்துருட்டி பணவெடைதான் கொள்ள 
ஊனென்ற தேகமசை யாது கல்லாய் 
உத்தமனே யெந்நாளும் பசியும் தோணா 


306 


சத்தியபாமா 


தேனென்ற கற்பங்கா யாதி யாகுஞ் 

சிந்தைமன தொன்றாகி தினமுங் கொண்டால் 
கோனென்ற தேகமது தங்கநிற மாகுங் 
குருவான அமிர்தரசக் கற்பம் பாரே 


( 1107 ) 

- ( அ.க.ஞா) 


ரசகெந்தி கற்பம் 
ஆனபின்பு முன்சொன்ன ரசமுங் கெந்தி 

அப்பனே மண்டலந்தான் உண்ணு உண்ணு 
ஆனபின்பு தினந்தானும் குன்றி யெடை 

அடவான மண்டலந்தான் உண்ணு உண்ணு 
ஆனபின்பு கந்தகமும் பச்சைரசம் மக்காள் 

அடவாக உண்டுவர யேது செய்யா 
ஆனபின்பு சட்டைபோம் நாதவிந்து யிரண்டும் 

அடவான இரசத்தாலே தேக மாமே 
ஆமப்பா தேகமது அருணனைப் போலாம் 

ஆத்தாளும் அப்பனுமாம் இரசமுங் கெந்தி 
ஓமப்பா சிவசக்தி யிரண்டால் தேகம் 

உத்தமனே சடந்தானும் என்றும் போலாம் 
போமப்பா கெவுனமது கோடி காலம் 

பேணிடவே தேக்கு விருஷம் போலே யுண்ணு 
நாமப்பா யிப்படித்தான் உண்டு தீர்ந்தோம் 
நம்மைப்போல் உண்டுமக்காள் நலத்தி டீரே 


( 9 ) 


( 10 ) 

- ( கொ.க.நூ ) 


அப்பிரகச் சத்து 
சத்தென்ற அப்பிரகச் சத்தை ( க் ) கண்டால் 

தறுகியதோர் கற்பமெல்லாம் நன்றாய் தேறும் 
பத்தென்ற காயசித்தி முத்தி யாகும் 
பரமோட்ச கதியுண்டாஞ் சுழினை யுள்ளே 


மூலிகைக்கற்பங்கள் 


307 


சித்தென்ற சித்தியெல்லாம் சணத்தில் காட்டும் 

சேய்ரசமாம் குளிகை செய்யும் வாசி னைக்குள் 
கொத்தென்ற சரக்கெல்லாம் மறந்து போகும் 
சொல்லாமற் சொல்லுமடா மனத்திற் காணே 


( 68 ) 


யேறவே அப்பிரகச் சத்தை சொல்வேன் 

இதமாக தாளகத்தின் சுன்ன மொன்று 
கூறவே வீரமொன்று கார மொன்று 

குறியான சவ்வாது தேன் முலைப்பால் வெண்ணை 
தேறவே சர்க்கரையும் பழமுங் கூட்டி 

சேரடா நவமணியை பலமொன் றேதான் 
வீறடா வில்லை செய்து வுலர்ந்த பின்பு 
மேலான மூசையிலே பொதிந்து ஊதே 


( 77 ) 


( 78 ) 


ஊதடா மணிமணியா யிருக்குஞ் சத்து 

உத்தமனே சோதித்தால் சரிகைவெள்ளி யொக்கும் 
வாதடா வைத்தேதான் சரக்கைக் கொல்லு 

மணியென்றால் ரசக்குளிகை கோடி கட்டும் 
யேதடா பூமியுட னாத சத்து 

யிதைவிட்டால் குளிகைக்கு யிழப்பு மெத்த 
சூதடா சத்தங்கே பலந்தா னொன்று 

துடியான தங்கமது பலந்தா னொன்றே 
ஒன்றாகச் சேர்த்துருக்கி கிண்ணம் வார்த்து 

உத்தமனே அடித்ததூரில் சீலை செய்து 
நன்றாக வேண்டியதோர் சூதம் விட்டு 

நாட்ட்டா வாலுகையி லெரிக்கும் போது 
குன்றான யெள்ளெண்ணை சுருக்குப் போட்டு 

குலையான கிண்ணியிலே மாண்டு ( ப் ) போச்சு 
வென்றேநா னுங்களுக்குச் சொன்னேன் மக்காள் 
வெகு சுருக்காய் குளிகையஷ்ட கர்மத் துக்கே ( 79 ) 


308 


சத்தியபாமா 


கற்மமெட்டு மாடுமடா குளிகை வேகங் 

காரீயங் கழஞ்சுரெண்டு மணிதா னொன்று 
நிற்மயமாந் தம்பனம துக்கு மாகும் 

நேரான ஆகிருஷ்ண துத்த நாகத் 
தற்மமென்று வசியமடா தங்கஞ் சேரில் 

சாற்றுறேன் பேதனத்தில் வெள்ளி யீய்ந்தால் 
வர்மமென்ற மாறணமாங் காந்த மீயம் 
வளமான மோகனத்தி விரும்பு தானே 


( 80 ) 


( 81 ) 


இரும்பீயஞ் சேர்ந்தமணி மகத்தான மோகம் 

யென்ன சொல்வேன் தாம்பிரத்தி லுச்சாட னந்தான் 
விரும்பாத வித்துவே க்ஷணத்துக் கொன்றால் 

மேலான அப்பிரகச் சத்தே சேரு 
பெரும்பாதை மணியிட்டால் கர்ம மெட்டும் 

பேசியதோர் வார்த்தையெல்லா கர்ம சித்தி 
தரும்பாரு புரியஷ்ட குளிகை போலே 

தப்பாமல் தோலைநீ யெரித்து வாங்கே 
வாங்கியதோர் மணிகளெல்லாம் லகிரி யேற்றி 

வாகாக சோடசத்தின் மணிகள் தோடும் 
தாங்கியதோர் முகமணியாய் தியானஞ் செய்யில் 

சக்தியெட்டும் பாலரெட்டு நாக மெட்டு 
மோங்கியதோர் கிரியெட்டுங் கிசங்க ளெட்டு 

உத்தமனே யேவல் செய்யுங்குருவை யொண்ணும் 
பாங்குதனை யொளிதல்லோ மூலமுத லாகும் 
பாசாங்கா மறைத்தார்கள் வெளியிட் டேனே 


( 82 ) 


வெளியாக அப்பிரக சத்தே சொன்னேன் 

மேலேறிப் பிழைப்பதற்கு வழியுஞ் சொன்னேன் 
பளிப்பான லகிரியெல்லாம் தள்ளச் சொன்னேன் 
பாழாகிப் போகாமல் குளிகை சொன்னேன் 


மூலிகைக்கற்பங்கள் 


309 


களியான சத்தியென்ற வாலை சுவாமி 

கண்டத்தி லொளிபெறவே சாஸ்திர ஐநூறில் 
தெளிவாக அங்கமெல்லாம் சொன்னேன் சொன்னேன் 
தீனிவிட்டுஞ் சாராயம் தேறா தெண்ணே 


( 83 ) 


( 84 ) 


தேறாது சாராய மயக்க மப்பா 

சிறுபெண்கள் மேலாசை யிதுக்கொப் பல்ல 
மாறாது சற்குருவு னுபதேச மெல்லாம் 

மாயமடா திரோதாயி வலையை நீக்கிப் 
பேறான அப்பிரக செந்தூ ரந்தான் 

பிலக்கவே அயகாந்த செந்தூரம் போல 
கூறான செந்தூர மான பின்பு 

கொள்ளப்பா மண்டலந்தான் குன்றி தானே 
குன்றியிடை யப்பிரக செந்தூர ரத்தை 

கொண்டுவா பசுவின்பால் கால்படிக்குள் 
நன்றிபெற்ற தேகமெல்லாம் ஒளியாய் வீசும் 

நலம்பெறவே பூரணத்தில் மூன்றுள் ளாகும் 
மொன்றுமாத் திரஞ்சுழினைத் தன்னி லாடும் 

உத்தமனே யதின்பலன்கேள் யுகமூன் றானால் 
சென்றிடுங்காண் கடிகையொன்று அய்யா கேளு 

சித்தாந்த கிரியைவிட்டு தேறு வாயே 
தேறுடைய மரவையொன்று நூறாண்டின் வேம்பில் 

செய்திடுவாய் மரவையொன்று கற்ப முண்ண 
வீறுடைய காந்தத்தின் கிண்ண மொன்று 

விளங்கியதோர் செந்தூர .... ளுண்ணு 
கூறுடனே அன்னமுண்ண பீங்கான் நன்று 

கொடுஞ்சுருக்காய் காந்தத்தின் கிண்ணந் தன்னில் 
பேறுமிக வருஷிக்கும் சித்த ரெல்லாம் 
பிள்ளையென்றே வந்துபணி வார்கள் காணே 


( 85 ) 


( 86 ) 


310 


சத்தியபாமா 


காணப்பா யிதன்பிறகு சிவன்மூலி கொள்ளு 

கைமுறையாய் சக்தியுட மூலி கொள்ளு 
பேணப்பா முப்பத்தி யிரண்டு மூலி 

பிலமாகக் கொண்டிடவே பலத்த சித்தாம் 
ஆணப்பா யிதன் பிறகு மூலி யுண்ணு 

அப்பனே உபரசங்கள் செந்தூ ரத்தின் 
பூணப்பா ஒளியாகும் பிடித்தவிடம் பொய்யாம் 
பொற்சடையோன் கோலமெல்லாம் பூண லாமே 


( 87 ) 

( கொ.க.மு ) 


பூநாகச் சத்து கற்பம் 


வாறான பூநாகங் குளக்கரைகள் தோறும் 

மண்தின்று கக்கியல்லோ புற்றாய் நீற்கும் 
தாறான புற்றெடுத்து தண்ணீர் வார்த்து 

சமரசமாய் அரித்திறுத்து அடியில் பார்க்க 
வீறான பளபளப்பாய் மின்னல் கொண்டு 

விளங்கியதோர் சத்தெல்லாம் கீழாய் நிற்கும் 
கூறான யிதுவெல்லாம் வழித்துக் கொண்டு 
குமுறவே காரமிட்டு உருக்கி டாயே . 


( 60 ) 


உருக்கியது மணிபோலே யெடுத்துக் கொண்டு 

உத்தமனே கருவளையில் சவ்வீரம் காரம் 
மருகியது நாலுக்கு ஒன்று கூட்டி 

மைந்தனே குகையிலிட்டு நன்றாய் ஊது 
செரிகியது மணிபோலே சத்தாய்ள் நிற்கும் 

சிவசிவா பூநாகச் சத்து மாச்சு 
சுருக்கியிதைச் சொல்லாமல் எடுக்கச் சொன்னேன் 
சொல்லுக்கோர் சித்தரெல்லாம் மெச்சினாரே . 


( 61 ) 


311 


மூலிகைக்கற்பங்கள் 


மெச்சினதோர் சத்துக்கு நான்கு ( க் ) கொண்டு 

மேலான தங்கத்தை யிட்டு ஆட்டு 
நச்சினதோர் நற்சூதம் யெடைக்கெடையே கூட்டி 

நன்றாக அரைத்திதனை பொடிபோ லாக்கி 
கச்சினதோர் கந்தகத்தை யெடைக் கெடையே கூட்டி 

கைத்தாளம் -பாலாலே அரைத்துக் கூட்டி 
ஒச்சினதோர் வில்லையைத்தான் ஓட்டில் வைத்து 

உத்தமனே மணல் மறைவில் புடந்தான் பத்தே . ( 62 ) 
பத்தான புடம் எருவை யேற்றிப் போட்டு 

பாங்கான புடம்பத்து தீர்ந்த பின்பு 
முத்தான கைத்தாளம் பாலா லாட்டி 

முதிராமல் ஒருவில்லை யாகத் தட்டி 
அத்தனவெளியிலே புடமேற்றிப் போட்டு 

அகரா பூநாகம் செந்தூர மாச்சு 
சித்தாக வேண்டுமென்றால் தினமும் யிரண்டு ( பணவெடைதான் ) 

தேன்கூட்டி சர்க்கரையில் குழைத்துக் கொள்ளே . ( 63 ) 
கொள்ளப்பா யிருபதுநாள் சட்டையொன்று போகும் 

கூப்பிட்டால் சித்தரெல்லாம் வார்த்தை சொல்வார் 
விள்ளப்பா அவரோடே குளிகை மார்க்கம் 

வேதாந்த திருமூலர் மார்க்க மென்றால் 
உள்ளப்பா நம்முடைய வர்க்க மொன்று 

ஓடுகின்ற குளிகையைத்தான் கைக்கு யீய்ந்து 
நள்ளப்பா யாருடைவர்க்க மென்றால் 
நலம் பெரிய சட்டைமுனி வர்க்க மென்னே . ( 64 ) 

- ( ச.க.நூ ) 


வீரகற்பம் 
பொன்னான தேகமதை வைத்துக் கொண்டு 

புகழான கற்பவகை யின்னங் கேளு 
அன்னான ஆதியடா அந்தம் அந்தம் 
அப்பனே அந்தமடா சோதி சோதி 


1. மடலாலே . 


312 


சத்தியபாமா 


( 214 ) 


விண்ணான சோதியடா வீரம் வீரம் 

விளங்குகின்ற சோதியடா வீர கற்பம் 
கண்ணான கோரையடா வீரம் வாங்கி 

கனமான பூனீரில் சுத்தி பண்ணே 
பண்ணடா பாண்டத்தின் குழித்தைலம் வாங்கி 

பரிவான தைலத்தில் வழலைச்சுன்னம் போடு 
கன்னடா வைரவாக்கு பூசைப் பண்ணி 

கனமான வீரகற்பம் மண்டலமே கொள்ளு 
வண்ணடா வாசிக்கு உயிரதாகும் 

வளமான சட்டையது ஏழு தள்ளும் 
நண்ணடா எட்டாவது மாதம் வாங்கி 
நலமான மற்றொன்று மாகாது பாரே 


( 215 ) 


(த.நி.மு ) 


சோதி கற்பம் 
பாரடா வென்மகனே சொல்வேன் பாரு 

பகரரிய சோதியடா சோதி கற்பம் 
ஆரடா சொல்வார்கள் சோதி கற்பம் 

அப்பனே சொல்லவில்லை சொல்வேன் கேளு 
வாரடா வன்னியடா தேய்வு தேய்வு 

வளமான தேயுவடா செம்மை செம்மை 
காரடா செம்மையென்ன மூலிப் பூண்டு 

கனமான பூண்டப்பா யார்காண் பாரே 
காணடா சொல்லுகிறேன் கேளு கேளு 

கருத்தான நாதமடா கமலத் துண்டு 
வாணடா வல்லியென்றும் அவுண கற்பம் 

வளமான கற்பமடா நாத கற்பம் 
சோணடா சோதியது சமதே துண்டு 

சொல்பெரிய கற்பமடா வுந்தி கற்பம் 
ஆனடா ஆறுந்திங்கள் வகுத்துப் பாரு 
அரனெடுத்துப் புசித்திட்டார் கற்பந் தானே 


( 216 ) 


( 217 ) 


313 


மூலிகைக்கற்பங்கள் 


தானான செம்மையடா செகப்பு மெத்த 

தாரணியில் அநேகமுண்டு அறிந்து கொண்டால் 
வாணான வாசியடா தேகம் பொன்னாம் 

வளமான தேகமதுக் கழிவே யில்லை 
தேனான தேகமடா வச்சிர தேகம் 

தெவிட்டாத போதமடா சோதி கற்பம் 
ஆனான அடிநாவில் அமிர்தம் ஊறும் 
அப்பனே மௌனமென்ற அமிர்தங் கொள்ளே 


( 218 ) 

- ( த.நி.மு ) 


மதியமிர்த கற்பம் 


விரும்பினோம் மதியமிர்தங் கற்பங் கேளு 

வேதாந்த காரமடா சவுக்கா ரந்தான் 
அரும்பினோம் காரமுடன் சரக்கு மாகும் 

அப்பனே நாதமுடன் விந்துவிட நாத மாகும் 
திரும்பினோம் அண்டவிந்து மதியமிர்த மாகும் 

நாதாந்த விந்துவடா செயநீ ரப்பா 
கரும்பினோம் கரும்புரசம் கொண்டு விட்டால் 
கனமான ஆக்கையது வலுத்துப் போமே 


( 221 ) 


போமப்பா யாக்கையதற் கழிவே யில்லை 

பொருளான கற்பமடா கொள்ளு கொள்ளு 
வாமப்பால் மதியமிர்தங் கொண்டு விட்டால் 

வருதியாம் அஞ்சுவாய் தாகும் பாரு 
நாமப்பா வயது சொல்ல முடியா தப்பா 

நமனேது கோடியண்டம் கட்ட லாம்பார் 
காமப்பால் காணிலப்பால் ரெண்டுங் கொள்ள 
கருவான சூரியன் போல் தேக மாச்சே 


( 222 ) 

- ( த.நி.மு ) 


314 


சத்தியபாமா 


கொள்ளென்ற அமிருதமிது மௌனவாழ்வு 

குணமான அமிருதமடா போதை போதை 
விள்ளென்ற பொருளெல்லாம் விள்ளும் விள்ளும் 

வேதாந்த ஞானமெல்லாம் மனதில் காணும் 
அள்ளென்ற ஆறுமுகமும் கண்ணில் காணும் 

அப்பனே பன்னிரண்டு அஸ்தம் தோன்றும் 
கள்ளென்ற கருவிகள்தான் அறுவில் காணும் 
கனமான கெவுனசித்து குளிகை சித்தே 


( 219 ) 


சித்தாகப் பிறப்பதற்கு ராசி வேணும் 

சிறுபதவி கிடைக்கவே தருமம் வேணும் 
வத்தாக செல்வோர்க்கு யோகஞ் சித்தி 

வளமான சிவயோகிக்கு ஞான சித்தி 
நத்தாத வொருவருட பொருளுக் குத்தான் 

நலமான ஸ்தீரிகளைநீ நத்த வேண்டாம் 
விஸ்தார மானதொரு விளையாட் டெல்லாம் 
வேதாந்திக் காகாது விரும்பி னோமோ 


( 220 ) 

- ( த.நி.மு ) 


அமுரி கற்பம் 


ஆச்சப்பா அமுரியுடைக் கற்பங் கொள் 

ள்ளு 
அப்பனே சுத்தசலம் வாங்கிக் கொண்டு 
போச்சப்பா பேசாமல் அண்டசுண்ணம் போட்டு 

பேரான அமுரியடா மண்டலமே கொள்ளு 
வாச்சப்பா அமுரிகற்பம் கொண்டா யானால் 

வளமான வாசிக்கு உயிர தாகும் 
நேரப்பா வெகுநீச்சு அமுரி நீச்சு 
நிசமான அமுரியடா பன்னீ ராமே 


( 223 ) 

- ( த.தி.மு ) 


மூலிகைக்கற்பங்கள் 


315 


சூதரிஷி கற்பம் 
ஆமப்பா இன்னமொரு விபரஞ் சொல்வேன் 

அருள்பெருகும் சூதமுனிக் கருளும் வார்த்தை 
நாமென்ற விஞ்சையடா ஆதி யுப்பு 

நலமான வுப்புடனே துருசு சேர்த்து 
காமப்பால் வெடியுப்பு நேராய் சேர்த்து 

கல்வத்தில் மூன்று மொன்றாய் கருவா லாட்டி 
வாமப்பால் விட்டாட்டிப் புடத்தைப் போடு 

மகத்தான சுன்னமடா நீறிப் போமே 
நீறியதோர் சுண்ணாம்பில் வீரம் பூரம் 

நேரப்பா நேர்பாதி மசேர்த்துக் கொண்டு 
ஊறியதோர் வாய்நீரால் கல்வத் தாட்டி 

உத்தமனே நன்றாக அரைத்த பின்பு 
காரியமாய் ரவி முகத்தில் காய வைப்பாய் 

கருவாக வுருட்டியதை வட்டி பண்ணி 
ஆறியதோர் மண்சீலை யேழுஞ் செய்து 
அன்புடனே புடம்போடச் சுன்ன மாமே 


( 260 ) 


( 261 ) 


ஆச்சப்பா சுன்னமது வாய்நீ ராலே 

அப்பனே பூரத்துக் கங்கி பூட்டி 
போச்சப்பா லொன்றுமிலை மண்சீலை செய்து 

பிசகாமற் புடம்போட நீறிப் போகும் 
காச்சப்பா அந்நீரில் வீரம் பூரங் 

கருவிட்டு மத்திச்சு துருசுக் கப்பி 
பாச்சப்பா மண்சீலை யேழுஞ் செய்து 
பக்குவமாய் புடம்போடச் சுன்ன மாச்சே 


( 262 ) 


சுன்னமென்ற துருசிணுட சுன்னந் தன்னை 

துரிசான் ரசந்தனக்கு பத்துக் கொன்று 
புண்ணியனே தான் கொடுத்து வாய்நீர் விட்டு 
புதுமையுடன் மத்திக்கத் திரண்டு போகும் 


316 


சத்தியபாமா 


| 


தண்மையுட னுருட்டியதை சுன்னத் துள்ளே 

தான் முடித்திற் புடம்போட வுருகி நிற்கும் 
உண்மையுடன் பரியதனை யுருக்கிக் கொண்டு 
வுருண்டுநின்ற ரசங்கொடுக்கக் களங்க மாச்சே 


( 63 ) 


( 264 ) 


களங்கமில்லா களங்கதனை யெடுத்துக் கொண்டு 

கருணைபெற செம்புகனி நூற்றுக் கொன்று 
மலங்காமல் கொடுத்துடனே மாற்றுப் பத்தாய் 

வரிசைபெறக் காணுமடா வெள்ளிக் கீய்ந்தால் 
உளங்கனிந்த பதினாறு மாற்று காணும் 

உத்தமனே குடவனிலே யீய்ந்தா யானால் 
ஜெலங்கனிந்த வூறலெல்லா மற்று நல்ல 

தீர்க்கமுட னெட்டுவய தாகும் பாரு 
பாரப்பா வக்களங்கை நொறுக்கிக் கொண்டு 

பழுதில்லா கெந்திதனை யெடையே சேர்த்து 
சாரப்பா வீரமுடன் பூரம் லிங்கந் 

தயவான மனோசிலையுங் கூடச் சேர்த்து 
நேரப்பா மகல்வத்தில் பொடிய தாக்கி 

நேர்மையுள்ள குப்பிதனி லரைமாடிட்டு 
சீர்ப்பா மண்சீலை யேழுஞ் செய்து 

சிவசிவா வாலுகையில் வைத்துப் போற்றே 
போற்றியே குருபரனைத் தொழுது கொண்டு 

புதுமையுள்ள சருகுருகம்பூ விற்கால் மைந்தா 
தேற்றியே தீயெரிப்பா யாறு சாமம் 

சிவசிவா செந்தூர மென்ன சொல்வேன் 
நாற்றிசையும் போற்றுமிந்த செந்தூ ரந்தான் 

நலமாகப் பணவெடைதான் கொண்டா யானால் 
பார்த்திபனே யாக்கைதனக் கழிவே யில்லை 
பணிந்திடுவாய் குருபரனைப் பணிந்து போற்றே 


( 265 ) 


( 266 ) 

- ( அக ஞா ) 


மூலிகைக்கற்பங்கள் 


317. 


பிரமரிஷி கற்பம் 


பணிந்துமிக இன்னமொரு கருவைக் கேளு 

பார்தனிலே பிரமரிஷிக் கருளும் வார்த்தை 
கணிந்துமிக பூரணத்தைக் கனிந்து ( க் ) கொண்டு 

கமலமதி லேயிருந்த மதுவை வாங்கி 
அணிந்ததொரு கமலமதில் விட்டு மைந்தா 

அருள்பெருகுங் கங்கைதனை யதனில் விட்டு 
துணிந்துமிக ரெண்டுமொன்றாய் ரேசித் தேதான் 
துலங்குரவி முகந்தனிலே காய வையே . . 


( 267 ) 


வையப்பா இந்தவிதம் பத்துமுறை யப்பா 

வைத்ததினால் காரமுடன் சாரம் யிரண்டும் 
மெய்யப்பா சொல்லுகிறேன் யிரண்டு மொன்றாய் 

விரவியே திருநீறாய்ப் போகும் பாரு 
செய்யப்பா அந்நீற்றில் முன்போல் பத்து 

தசதீட்சை பண்ணிடை சேதி கேளு 
அய்யனே அமிர்தரச மான கற்பம் 
ஆருக்கும் விள்ளாதே யருமை தானே . 


( 268 ) 


தானென்ற அமிர்தரசம் கற்பங் கொண்டு 

தரணிதனில் பிரமரிஷி நானே யென்று 
ஊனென்ற வுயிர்தனை தான் திருஷ்டிப் பாலே 

யுண்டாக்கி யண்டமெல்லாம் மயனாய் நின்று 
கோனென்ற குருவாகி குருவு மானான் 

குருவான பிரம குரு யார்தான் காண்பார் 
நானென்ற ஆவணத்தை யொடுக்கி மைந்தா 

நன்மையுடன் இந்நூலைப் பதனம் பண்ணே . 
ஒன்றான கற்பமடா பிரம கற்பம் 

உண்மையுடன் செய்தவனே சித்தர் சித்தன் 
பண்டான சோதியடா பரப்பிரம மாச்சு 
பாருலகில் பூரணத்தைப் பணிய மாட்டார் 


( 269 ) 


318 


சத்தியபாழா 


நன்றான பிரமகுரு யார்தான் காண்பார் 

நன்மையுடன் கண்டவனே சீவன் முத்தன் 
உண்டான சேதியொன்று முரைக்க மாட்டார் 
உரைத்தாக்கா லருநரக முண்டாம் பாரே . 


( 270 ) 


பாரப்பா நரகமதில் சேர நன்றோ 

பராபத்தி னருள்பெருகி யிருக்க நன்றோ 
நேரப்பா நின்ற பொருள் காண வேண்டும் 

நிர்மலமாம் பிரமகற்பங் கொள்ள வேண்டும் 
காரப்பா அடிமூலங் காக்க வேணுங் 

காராட்டால் சகலசித்துங் காணா தோடும் 
ஆரப்பா அறிவார்கள் கார சாரம் 
அடங்கிநின்ற பொருளறிந்து அருளைப் போற்றே . ( 271 ) 


மற்றொரு முறை 
கற்பமென்று சொல்வதெல்லாங் காயாதி கற்பங் 

கருவறிந்து உருவறிந்து கருவைப் பார்த்து 
அற்பமென்று நினையாமலாதி யுப்பை 

அறுசுவையோ டெடுத்துவந்து அறுநீர் விட்டு 
மெய்ப்பாக அப்புமுப்பு மொன்றாய்ச் சேர்த்து 

விசையான ரவிமுகத்தில் வைத்துப் பாரு 
உற்பனமாய்க் கைப்பேறி கற்ப மாகும் 

உடலினுட வலுவறிந்து ஊட்டு வாயே . 
ஊட்டுவது தினமிளகு அளவு கொண்டு 

உறுதிபெறக் கொண்டதின்மேல் கழஞ்சு கொள்ளு 
நாட்டுவது பூரணத்தில் மனதை நாட்டு 

நன்றான பேரொளியில் நின்றால் மைந்தா 
வாட்டரவு மொன்றுமில்லை நரைதிரையு மாறும் 

மகத்தான காயமது வலுத்துப் போகும் 
தாட்டிகமாய் நின்றதொரு காயாதி கற்பந் 
தனையறிந்து கொண்டவனே சித்த னாமே 


( 294 ) 


( 295 ) 


319 


( 296 ) 


மூலிகைக்கற்புக்கள் 
சித்தான காயாதி கற்பந் தன்னைச் 

செகத்திலுள்ள மானிடரோ காணப் போறார் 
முத்தான மகிமைதனை யார்தான் - காண்பார் 

மூர்க்கமுள்ள சப்தரிஷி முனிவர் காண்பார் 
வற்றாத பூரணத்தைக் கண்டால் மைந்தா 

வலுவாகக் காயசித்தி யோகங் காணும் 
பத்தான தசதீட்சை பருவங் கண்டால் 

பலிக்குமமடா சகலசித்தும் பலிக்குந்தானே. 
தானென்ற தத்துவத்தையறிந்து கொண்டு 

தன்மையென்ற பூரணத்தைப் பணிந்து கொண்டு 
கோனென்ற குருவருளைப்போற்றிக் கொண்டு 

கும்பமுனி தஞ்சமென்று நின்றால் மைந்தா 
மானென்ற மதியமிர்தங் கசிந்து காணும் 

மார்க்கமுள குண்டலியின் மகிமை தோற்றும் 
ஊனென்ற ஊனறிந்தா லெல்லாஞ் சித்தி 

ஊடாடும் வாசிதனை யுற்றுப் பாரே . 
பாரென்று சொன்னீரே கும்பமுனியய்யா 

பராபரத்தின் வகையதனை யார்தான் காண்பார் 
நேர்நின்ற வாசிதனை யறிவார் பற்றி 

நிலையான குருபதத்தில் நேர்த்துக் கொண்டால் 
தூரமென்ற அடிமூலங் கணேசன் கோவில் 

துலங்குமடா கற்பத்தல் சூட்ச மெல்லாம் 
வேரென்று மயங்காதே ஐயா ஐயா 
விஞ்சைசெயன்ற மூலமந்திர மிதுதான் பாரே . 


( 297 ) 


( 298 ) 

- ( அ.க.ஞா ) 


வன்னி கற்பம் 


பாரடா வன்னியுட கற்பந் தன்னை 

பாச்சுதடா வெள்ளி செம்பில் நூற்றுக் கொன்று 
சேரடா கற்பமது தங்கிற் றானால் 
சிவசிவா சோதியுட திரமோ மெத்த 


சத்தியபாமா 


320 


( 315 ) 


ஆரடா அறிவார்கள் வன்னி கற்பம் 

அறிந்தவனே சிவயோகி அதுதான் மைந்தா 
கூரடா குருபதத்தைத் தொண்டு பண்ணி 

குருவிருக்குந் சந்நிதியைக்குறித்துப் போற்றே . 
போற்றுவது பூரணத்தைப் போற்ற வேண்டும் 

புதுமையுள்ள குருபதத்தைப் பணிய வேண்டும் 
நாட்டுவது சுழிமுனையில் மனத்தை நாட்டி 

நாலான பூரணத்தை நாட்டிப் பாரு 
தாட்டிகமாய் மனதுறுதி யாக நின்றால் 

சடாதரக் கோவைமிக தானே தோற்றும் 
ஆட்டுவிக்கும் வாசியுட கருவைக் கண்டால் 

ஆதியந்தப் பதிதோற்று மாதி தானே . 
ஆதியென்ற சோதிதனைக் கண்டால் மைந்தா 

அரகரா மனோன்மணியை யற்புதமே செய்து 
நீதியென்ற ரவிதனிலே சேர்த்தால் மைந்தா 

நிச்சயமாய் சித்தியதாம் நீதான் பாரு 
சோதியென்ற தொடுகுறியை யென்ன சொல்வேன் 

துருவமுள்ள மேருவதில் ரவிமதிதான் சேரு 
வாதியென்ற மனமொத்து நிலையில் வைத்தால் 
மகத்தான குருவருளால் மைந்தா பாரே . 


( 316 ) 


( 317 ) 

- ( அ.க.ஞா) 


சவுக்காரக் கற்பம் 
பூரணமா யின்னமொரு காரஞ் சொல்வேன் 

புத்தியுள்ள புலத்தியனே புகழ்ந்து கேளு 
காரணமாய் நீகேளு எட்டாந் திரங்கள் 

கன்னியடி மூலமடா கருவை வாங்க 
மாரணமாய் வாங்குவதற்கு வகையைக் கேளு 

மருவியே வெல்லமதில் ரவிபீசங் கூட்டி 
வாரணமா முக்கண்ணை வேண்டிக் கொண்டு 
மடக்கொடிக் கீந்திடுவாய் வரிசை பாரே . 


( 183 ) 


மூலிகைக்கற்பங்கள் 


321 


வரிசையுடன் மூன்றுநா ளுப்பை வாங்கி 

மகத்தான வெந்நீரில் போட்டு மைந்தா 
புரிசமுடன் மறுநாள்தா னுப்பை வாங்கி 

புண்ணியனே தண்ணீரில் கரைத்துக் கொண்டு 
பரிசான பாண்டமதி லிட்டு மைந்தா 

பக்குவமாய் ரவிபீசங் கார சாரம் 
உரிமையுடன் பாண்டமதில் கரைத்து மைந்தா 
உண்மையுட னடுப்போற்றி யெரித்தி டாயே . 


( 184 ) 


ப 


எரித்துமெள்ள பதம்பார்த்துக் கிண்டு மைந்தா 

இன்பமுடன் திரண்டுவரும் பருவந் தன்னில் 
குறித்ததொரு தைலமதை விட்டு மைந்தா 

குருகவே கிண்டியதை யெடுத்துக் கொண்டு 
பருத்துமிகப் போகாமல் உருண்டை செய்வாய் 

பக்குவங்கள் தப்பிவிட்டா லுதிர்ந்து போகும் 
வருந்திமிக எரிப்பதுவுங் குறைந்து தானால் 
மைந்தனே யிளகுமதுவகையாய்ப் பாரே . 


( 185 ) 


பாரப்பா வெரிப்பதுவு மிஞ்சிற் றானால் 

பாகதுவு முறுகியதுவுதிர்ந்து போகும் 
சீரப்பா வெரிப்பதுவுங் குறைந்து தானால் 

சிவசிவா இளகியது போகும் போகுங் 
கூரப்பா தானெரித்து பதத்தோ டப்பா 

குணமாக வுருட்டிவைக்க இறுகிப் போகும் 
ஆரப்பா அறிவார்க ளிந்த காரம் 
அதீதமுள்ள காரமடா அருளைப் போற்றே . 


( 186 ) 


அருளான போதமல்ல மடங்கும் வீடு 

ஆயிதிரோ தாயிஇருந் தடங்கும் வீடு 
இருளான காமியந்தா னிருக்கும் வீடு 
இச்சையுள்ள மாயமது இருந்த வீடு 


322 


சத்தியபாமா 


( 187 ) 


மருளான பேய்க்கூத்து ஆடி நின்று 

மாயமெல்லாங் குடியிருக்கு மகத்தாம் வீடு 
கருவான கருவிகளும் நிறைந்த வீடு 

கருவழிந்து திகைத்துநின்ற காலன் வீடே 
வீடறிந்து பதிவியுட ளிருக்க மாண்பர் 

வீட்டிலுள்ள பேர்களைத்தான் விரும்பா மாண்பர் 
காடறிந்து நாடறிந்து கருதா மாண்பர் 

கருவான பூரணத்தைக் காணா மாண்பர் 
கூடறிந்து குடியிருக்க மாட்டா மாண்பர் 

குருவருளைப் போற்றாத குருட்டு மாண்பர் 
காடறிந்து பயனறிந்து கொள்ளா மாண்பர் 
பாவிகள்தான் மெத்தவுண்டு பார்த்தி டாயே 


( 188 ) 

- ( அ.க ஞா ) 


பராசரிஷி கற்பம் 
பாரப்பா இன்னமொரு புதுமை கேளு 

பராசமுனி தான்செய்து பகர்ந்த வித்தை 
ஆரப்பா அறிவார்க ளத்த வித்தை 

அன்பான புலத்தியனே யுனக்குச் சொல்வேன் 
நேரப்பா பிரமகுலத் துதித்த தொன்று 

நிச்சயமாய் மூலமதை சமூலங் கொண்டு 
வீரப்பா செய்யாமல் ரவியிற் றாக்கி 

வீறடங்கிக் காய்ந்தபின்பு வித்தை கேளே 
கேளப்பா கல்லுரலி லிட்டு மைந்தா 

கிருபையுள்ள இரும்புலக்கை தன்னாற் குத்தி 
கேளப்பா வாராமல் கொழித்துக் கொண்டு 

கூர்மையுட னிடித்திடுவாய் தவிட தாக்கி 
வாளப்பா இடித்ததைடூ சமூலங் கொண்டு 

மைந்தனே தண்ணீரில் பிசைந்து வைத்து 
நீளப்பா மிஞ்சாமல் பிசரிக் கொண்டு 
நேரான ரவிமுகத்தில் வைத்துப் போற்றே 


( 275 ) 


( 276 ) 


323 


மூலிகைக்கற்பங்கள் 


( 277 ) 


போற்றுவது தசதீட்சை முகிந்துதானால் 

புதுமையுள்ள வுப்பதுதா னென்ன சொல்வேன் 
தாட்டிகமாய் யமிர்தரச வுப்பை மைந்தா 

தாளியென்ற பீங்கானி லிட்டுக் கொண்டு 
பூட்டுவாய் சூடனொன்று இணங்க னொன்று 

பொல்லாத வீரமொன்று கருவுப் பொன்று 
நாட்டியே ஒன்றாகச் சேர்ததுக் கொண்டு 

நலமாக பானைவாய் சில்லுப் போடே . 
போட்டபின்பு மண்சீலை யேழுஞ் செய்து 

புதுமையுட னிடுப்பளவில் குழியில் வைத்து 
மாட்டுவா யானையுட கட்டம் போட்டு 

மைந்தனே மணல்கொட்டி வைத்துக் கேளு 
தாட்டிகமா யதின் மேலே திரணை போட்டு 

தன்மையுடன் தானிருந்து தன்னைப் போற்றி 
நாட்டுவாய் லட்சமுரு நீல கண்டம் 
நன்மையுடன் தினந்தொழுக நன்மை யாமே . 


( 278 ) 


நன்மையது என்னவென்றால் மைந்தா கேளு 

நலமான மெழுகாகு யெடுத்துக் கொண்டு 
உண்மையுடனம் மெழுகை யெடுத்துக் கொண்டு 

ஊட்டுவாய் தினந்தோறும் மெழுகு போல 
திண்மை யென்ற சடலமது நன்மை யாகுஞ் 

சிவசிவா ஆக்கையது பிலத்துப் போகும் 
தண்மையென்ற மெழுகினுட பெருமை தன்னைச் 

சதாகாலம் போற்றிப்பூ ரணத்தை நோக்கே 
பூரணமாய் நின்றதொரு மெழுகு தன்னில் 

புதுமையொன்று சொல்லுகிறோம் புகலக் கேளு 
காரணமாய் நின்றகளிம் பான செம்பில் 
கருத்துடனே நூற்றுக்கு ஒன்று போடு 


( 279 ) 


சத்தியபாமா 


324 


மாரணமாய் போகுமடா செம்பு தானும் 

மாற்றேது என்னவென்றால் மைந்தாகேளு 
நாரணத்தின் பொருளதினால் நூறும் மாற்று 
நன்மையுடன் காணுமடா நாம்சொன் னோமே . 


( 280 ) 

- ( அ.க.ஞா ) 


அமிர்தரச கற்பம் 
ஆமப்பா அமிர்தரச கற்ப மொன்று 

அன்பான புலத்தியனே சொல்லக் கேளு 
தாமப்பா வடிமுடியு மொன்றாய்ச் சேர்த்து 

சமத்தாக பாண்டத்தி லிட்டுக் கொண்டு 
நாமப்பா குழித்தைலம் நன்றாய் வாங்கி 

நன்றாகக் குப்பிதனில் பதனம் பண்ணி 
காமப்பா ரவிபீசம் பொடித்துள் ளிட்டு 
கமலமென்ற பீங்கானில் பதனம் பண்ணே . 


( 1042 ) 


பண்ணியதோர் தைலமதைப் பணவெடைதா னெடுத்து 

பத்தியுட னிருபொழுது மண்டலந்தான் கொள்ள 
உண்ணிய தோர் வியாதியெல்லா மொழிந்து போகும் 

உத்தமனே யாக்கைதனில் சட்டை தள்ளும் 
நன்னயமாய் தேகமதிற் காந்தி மீறி 

ரவிபோல வொளிவீசும் நாட்டங் காணும் 
புண்ணியனே அமிர்தரச தேக மாகும் 
புத்திமிக வுண்டாகும் புனித மாமே . 


( 1043 ) 

- ( அ.க.ஞா) 


புசுண்டரிஷி கற்பம் 


பூரணமென் றானுமக்குத் தெரியு மோதான் 

புத்தியுள்ள புலத்தியனே சொல்லக் கேளு 
காரணத்தின் குருவருளால் காண வேண்டும் 
கருவான காரணத்தைக் கேளு மைந்தா 


325 


மூலிகைக்கற்பங்கள் 


( 258 ) 


சீரணித்த தேகமென்றா லறிவா னோசொல் 

சிவசிவா ஜந்துருவு மாதி யாதி 
மாரணித்துக் கொண்டுவந்து ஐயா கேளு 

மவுனமதில் கறியுப்பை வகையாய்ச் சேரே . 
சேர்த்தபின்பு ரவிமுகத்தில் வைத்துப் பாரு 

சிவசிவா மெழுகதுபோல் இருக்கு மப்பா 
பார்த்தபின்பு ரவிமுகத்தில் நவநாள் காய்ந்தால் 

பாலகனே யுப்பாகும் பசுமை யாக 
கார்த்ததொரு காரசா ரத்த னுப்பை 

கருணையுடன் தினந்தோறும் கொண்டால் மைந்தா 
மூர்த்திகர முண்டாகி தேக சித்தா 
மூதண்ட ராஐரிஷி முறைதா னப்பா . 


( 259 ) 

- ( அ.க.ஞா ) 


பூரண கற்பம் 
கேளப்பா ஆதியென்ற பூரணத்தைப் பற்றி 

கிருபையுட னாதவிந்து வொன்றாய் வாங்கி 
வாளப்பா பீங்கானில் பதனம் பண்ணி 

மகத்தான செயநீரால் கரைத்துக் கொண்டு 
கேளப்பா வாராமல் ரவியில் வைக்க 

குறுகிநின்றாய் வற்றியபின் மைந்தா மைந்தா 
ஆளப்பா யிப்படியே பத்துமுறை காய்ச்சு 

அப்பனே கசடற்று நீறிப் போமே . 
நீறிப்போ மறுபடியும் பத்துமுறை காய்ச்சு 

நிச்சயமாய் நீறியது பற்ப மாகும் 
கூறியே நீறினதோர் பற்பந் தன்னை 

குணமாகக் குண்டலியை ( க் ) கண்டு போற்றி 
வாரியே பீங்கான்தன் பரணி தன்னில் 

மார்க்கமுடன் பதனமாய் வைத்துப் போற்றி 
தேறியே மனதறிவால் பூரணத்தைப் பற்றி 
சிவசிவா ரேசகபூ ரகமுஞ் செய்யே . 


( 1039 ) 


( 1040 ) 


326 


சத்தியபாமா 


செய்யப்பா கும்பத்தில் மனதை வைத்து 

செயமான பற்பமதில் பணவெடைதா னெடுத்து 
மெய்யப்பா சொல்லுகிறேன் சற்குருவைப் பற்றி 

மேலான பற்பமது கொண்டால் மைந்தா 
பைய்யப்பா தேகமது வலுத்துப் போகும் 

பாரதனில் வெகுகோடி காலம் வாழும் 
ஐயப்பா வென்றசொல் லகன்று போகும் 
அரகரா மவுனமென்ற வமுத மாமே . 


( 1041 ) 

- ( அ.க.ஞா) 


( 1044 ) 


மேரு கற்பம் 
ஆமப்பா யின்னமொரு கற்பங் கேளு 

ஆண்டுமொரு பூவாத காயை வாங்கி 
போமப்பா கல்லுரலி லிருப்புக் கோலால் 

புத்தியுடன் மைபோலே யிடித்துக் கொண்டு 
தாமப்பா சிறுநீரிற் கரைத்துக் கொண்டு 

தப்பாமல் மறுதினத்திலிறுத்துப் போடு 
நாமப்பா பத்துமுறை யிப்படியே பண்ண 

நன்றாக ரவிமுகத்தி லுலர்த்தி டாயே . 
உலர்த்தி நன்றாய் முன்போல இடித்துத் தோண்டி 

உத்தமனே ரவிமுகத்தில் காயப் போடு 
சுழித்திமிக நன்றாகக் காய்ந்த பின்பு 

சுருக்காக வுரலிலிட்டு மைபோ லாக்கி 
ஜலத்திலிட்டு நன்றாகக் கரைத்து நீயுந் 

தெளியவைத்து தெளிவிருத்தி ஜலத்தை வாரு 
பிலத்துட னிப்படிபத்து முறைநீ பண்ண 

பேணியே ரவி முகத்தில் காயப் போடே . 
போட்டுநன்றா யுலர்த்தி மிகக் காய்ந்து தானால் 

புனிதமுடன் மாப்போல யிடித்துக் கொண்டு 
நாட்டமுடன் வடிகட்டி மேருக் கேற்றி 
நடராசர் சக்கரத்தை நன்றாய்க் கீறி 


1 


1 . 


( 1045 ) 


327 


மூலிகைக்கற்பங்கள் 


தாட்டிகமா யதின்மேலே மேரு வைத்து 

சமர்த்தாக ஈசானம் பூசை பண்ண 
வாட்டமில்லா மலரொளியில்மனதை வைத்து 
மகத்தான மேருவை நீ பதனம் பண்ணே . 


( 1046 ) 


பதனமதாய் மேருவைநீவைத்துப்போற்றி 

பராபரமாங் கேசரத்தில் மனதை வைத்து 
சதமாக ரேசப்பூ ரகமும் பண்ணி 

தன்மையுடன் கும்பகத்தில் சார்ந்து நின்று 
மிதமாக பணவெடைதா னெடுத்து மைந்தா . 

மிஞ்சாமல் தண்ணீரிற் கொண்டா யானால் 
அதமான தேகமது வச்சிரம் போலாம் 
அப்பனே மண்டலத்தில் சட்டை போமே . 


( 1047 ) 


போடப்பா நரைதிரையு மொழிந்து போகும் 

பொன்போல தேகமுமாய்ப் புத்தி யுண்டாந் 
தாமப்பா போதையென்ன சொல்லிப் போறேன் 

தயவாக போதைவெகு தன்மை யாகும் 
தாமப்பா வாசியது அடங்கும் வீட்டில் 

தானென்ற பேர்போச்சு அறந்தா னாச்சு 
ஆமப்பா ஆறுவரை யேறு தற்கு 

அரகரா வாசியது அடங்கும் பாரே . 
பாரப்பா வாசிபனி யிரண்டுந் தானும் 

பக்குவமா யுள்ளடங்கிப் பணியு மப்பா 
நேரப்பா சுழிமுனையுந் துலக்க மாகும் 

நெறியுடனே கற்பூர தீபம் வீசுந் 
தேரப்பா தீபமதில் நின்று தேறி 

சிவசிவா பூரணத்தைத் தினமும் நோக்கி 
காரப்பா ஆயிரத்தி னிதழைப் பற்றி 
கசிந்துவரு மமிர்தமது கசிந்து கொள்ளே 


( 1049 ) 


328 


சத்தியபாமா 


கொள்ளப்பா சூரணத்தைத் தினமுங் கொண்டால் 

கொடிதான வவமிருத்தின் குடிலம் போகும் 
அல்லப்பா சொல்வேன்மண் டலமு மூன்றால் 

அப்பனே வயதுமா யிரமு மாகும் 
நல்லப்பா வருஷமது கொண்டால் மைந்தா 

நலமான வயதுபதி னாயி ரந்தான் 
சொல்லப்பா மனந்தேறி சதாகாலங் கொள்ள 
சிவசிவா யதுசொல்ல முடியா தென்னே . 

( 1050 ) 
என்னவே சூரணத்தைத் தயிலத தோடே 

யேகமா யொன்றாக்கி பதனம் பண்ணி 
முன்னவனைத் தான்பணிந்து பணவெடைதான் கொள்ள 

முதுமையுள்ள தேகமது வாலைவய தாகும் 
உண்ணயிலே சுழிமுனையில் மனத்தை வைத்து 

உம்மெனவே கும்பித்து ரேசகமே பண்ணி 
நன்னயமாய்ப் பூரணத்தைப் பூரகமே செய்ய 
நளினமதாய்த் தேகவச்சிர காய மாமே 

( 1051 ) 
ஆமப்பா தேகவச்சிர காய மாகும் 

அப்பனே ஆதியந்த மறைவிற் காட்டுந் 
தாமப்பா கெவுனரச தேக மாகுஞ் 

சதாசிவமாய் பூரணத்தைச் சார்ந்து நிற்கும் 
போமப்பா அண்டவரை உயரத் தூக்கும் 

போக்காக அஷ்டமா சித்து மாடும் 
நாமப்பா சொல்லுகிறோ மின்ன மொன்று 
நலமான வல்லாரைச் சூரணத்தைக் கேளே . ( 1052 ) 

- ( அ.க.ஞா) 


பொரிகார கற்பம் 


சித்திபெற இன்னுமொரு விபரங் கேளு 

சிவசிவா பொரிகாரங் கொண்டு வந்து 
முத்திபெற ஆவினுட நெய்யில் மைந்தா 
மூர்க்கமுடன் தான்பொரித்து கொண்டால் மைந்தா 


மூலிகைக்கற்பங்கள் 


329 


அத்திதனி லுள்ளவிஷ பித்த மெல்லாம் 

அகன்றுவிடுந் தேகமதி லழகுண் டாகும் 
வெற்றிபெறக் காயசித்துக் கிதுதான் மூலம் 
விள்ளவே யின்னமொரு சித்து கேளே . 


( 326 ) 

- ( அ.க.ஞா ) 


வெண்சாரைக் கற்பம் 


( 179 ) 


பாரப்பா யேந்திரகிரி தன்னில் சென்று 

பக்குவமாய் நீயிருக்கும் போது மைந்தா 
நேரப்பா வெண்சாரை அதிலே வாழும் 

நிச்சயமாய்ச் சாரையைநீ கண்டா யானால் 
கூறப்பா உம்மென்று குப்பித் தேதான் 

கூர்மையுடன் பதினாறு வுருவே செய்து 
காரப்பா அச்சாரை வருகும் பாரு 

கண்டவுட னடுமையம் பிடித்தி டாயே . 
பிடித்தவுடன் புசிக்கையிலே பொருந்தி ஓடும் 

பின்பொருக் காலத்தை ( ப் ) பிடித்துக் கொள்ளு 
படித்துமிக ஐந்துகரம் பிடித்துக் கொள்ளு 

பக்குவமாய் தினந்தோறு மிப்படியே கொள்ள 
அடுத்துமிக தினந்தோறும் கொண்டால் மைந்தா 

அசையாது யாக்கை தனக் கழிவே யில்லை 
நடுத்தினமாய் தினந்தோறும் கொண்டால் மைந்தா 
நலமாக அதற்கடியில் கனியொன் றாமே . 


( 180 ) 

- ( அ.க.ஞா ) 


தங்கச் செம்பு 
கேளப்பா தங்கமது குகையி லிட்டுக் 

கெடியாக செம்பதிலே நாலிலொன்று போட்டு 
நீளப்பா உருகையிலே மெழுகு தோன்றும் 
நேரப்பா பணம்போலே அதிலே போட்டு 


330 


சத்தியபாமா 


தாளப்பா தங்கமெடை சேர்த்த பின்பு 

சாதகமாய் சோதித்து யெடுத்து நன்றாய் 
நாளப்பா குகையிலிட்டு உருக்கிக் கொண்டு 
நலமாக முன்போலே செம்பு கூட்டே . 

( 86 ) 
கூட்டியல்லோ முன்போலே உருக்கிக் கொண்டு 

குறையாமல் முன்போலே மெழுகு போடு 
நீட்டியல்லோ யிதையெடுத்துச் சோதித்து வாங்கி 

நேராக முன்போலே செம்பு கூட்டி 
ஆட்டியல்லோ உருக்கையிலே மெழுகுப் போட்டு 

அப்படியே யிப்படியே முறைகள் தோறும் 
பூட்டியல்லோ பத்துவிசை தீர்ந்தா யானால் 

பொன்னிறக்குஞ் செம்பெல்லாம் போகும் பாரே . ( 87 ) 
பாரப்பா குகைதோறும் சோதித்து வாங்கி 

பதறாமல் எடுத்தல்லோ உருக்கிக் கொண்டு 
நேரப்பா ஒட்டிலிட்டு ஊதிப் போடு 

நிலைத்தது விராகனெடைக்கு ( ப் ) பணமதிகம் நிற்கும் 
தாரப்பா தங்கமது செம்பே யாச்சு 

சாதகமாய் கந்தகத்தின் செம்பினாலே 
ஓரப்பா கொள்ளாது செம்பின் வேதை 
ஓட்டுவிக்கும் ஆண்பிள்ளை உண்டோ சொல்லே ( 88 ) 


ஆமப்பா முன்னெடுத்த தங்கச் செம்பை 

அடித்துநன்றாய்த் தகடாக அதிலே கேளு 
ஓமப்பா வாலைரசம் கந்தகமும் கூட்டி 

உறவாக தகட்டுக்கு பாதி பூசி 
சேமப்பா அப்பிரக தகட்டில் வைத்து 

திறமாகத் தகடுகொண்டு மூடி கட்டி 
தேமப்பா ஓட்டிலிட்டு ஓடு மூடித் 
தீக்கொளுத்திக் கனபுடமாய் சிறக்கச் செய்யே . 


( 92 ) 


331 


மூலிகைக்கற்பங்கள் 


செய்யயிலே தேவியைநீ பூசை பண்ணி 

திறமாகச் சமாதியிலே யிருந்து பாரு 
மையயிலே தராகத்தில் தேவி நின்று 

வாச்சுதடா காயசித்தி மகனே யென்பாள் 
கையயிலே காயசித்தி கெவுன சித்தி 

கைமுறையாய்ப் பலித்து .... க்கே யென்பாள் 
கெய்யயிலே ஆறுதலம் வெளியாய் காட்டி 
கூப்பிட்டு சக்கரத்தின் குறிசொல் வாளே . 


( 93 ) 


சொல்லியதோர் புடம்மாறி குளிர்ந்த பின்பு 

சுகமாக பூசித்து எடுத்துப் பாரு 
மெல்லியதோர் பொடியாக நொறுங்கி நிற்கும் 

மைந்தனே யிதையெடுத்து வைத்துக் கொண்டு 
ஒல்லியதோர் பொழுதுக்கு குன்றி யுண்ணு 

ஓங்கியதோர் மண்டலத்தில் ஒளியோ மீறும் 
கல்லியதோர் யிருட்டரையில் நிற்கும் போது 
சந்திரனோ சூரியனோ என்பார் கானே . 


( 94 ) 


- ( ச.க.நூ ) 


* 


332 


சத்தியபாமா 


28.கரடி 


பின்னிணைப்பு - 
உபரசங்களின் பெயர்கள் 


1. அப்பிரகம் 
2. அயச்சிலைக்கல் 
3. அன்னபேதி 
4. அஸ்திபேதி 
5. ஆட்டுக் கொம்பு 
6. ஆமை 
7. ஆனைக் கொம்பு 
8. இந்திர கோபம் 
9. இரசிதசிலை 
10.இராசவர்த்தக்கல் 
11.ஈயசிலை 


29.கருமணல் 
30. கருவண்டு 
31.கல்நார் 
32.கல்மதம் 
33.கலைக்கொம்பு 
34.கழுதை வண்டு 
35.கற்சுவடு 
36.கற்பூரச் சிலை 
37.காக சிலை 
38. காண்டா மிருகக் கொம்பு 
39. காந்தக்கல் 
40.காந்தம் 
41.காவிக்கல் 
42. கிளிஞ்சல் 
43.குருந்தக்கல் 
44. குருவண்டு 
45.குளவிக் கூட்டு மண் 
46.கெண்ட சிலை 
47.கோமேதகம் 
48. கோழிக்கால் 
49.சாத்திரபேதி 
50.சாலிக்கிராமம் 
51.சிட்டக்கல் 
52.சிலாவங்கம் 


12. ஈயமணல் 


13.ஈரக்கல் 
14 உரம் 
15.உலோக மணல் 
16.உவர் மண் 
17.எலிமுள் 
18. எலும்பு 
19.எறும்பு 
20.ஏமசிலை 
21. ஏமமண் 
22.ஓட்டின் தூள் 
23.கடல் நுரை 
24.கடற்பாசி 
25.கத்தூரி 
26.கருங்கல் 
27.கருடக்கல் 


IA 


53.சுக்காங்கல் 


54. சுக்கான்கல் 


55. சுத்தமணல் 
56.சூடாலைக்கல் 
57.செங்கல் 


மூலிகைக்கற்பங்கள் 


333 


58. செம்புமண் 
59. செம்புமலை 
60. செம்மண் 
61 செவ்வட்டை 
62.சொன்னபேதி 
63.தராமலை 
64. தவளக்கல் 
65.தவளை 
66.திமிங்கலம் 
67.துருசு 
68. தேக்கல் 
69.தேன் 
70.நண்டு 
71.நத்தை 
72.நாகச்சட்டை 
73. நாகசிலை 
74.நாகப்பச்சை 
75.நாகமணல் 
76.நாகரவண்டு 
77.நாய்க் கட்டம் 
78.நீலம் 
79. நீலாஞ்சனக்கல் 
80.படிகக்கல் 
81.பச்சை 
82.பல் 
83.பவழம் 
84. பன்றிக் கொம்பு 
85.பன்றி முள் 
86.பித்தளை மலை 
87.புட்பராகம் 
88.புற்றாம்பழம் 
89.புறாவெச்சம் 


90.பூநாகம் 
91.பேரோசனை 
92.போன்றிமிளை 
93. மந்தார சிலை 
94.மஞ்சள் கல் 
95.மயிர் 
96.மயில் 
97.மரகதம் 
98.மாக்கல் 
99.மாங்கிஷ சிலை 
100. மாங்கிச பேதி 
101. மாட்டுக்கால் 
102. மாட்டுக் கொம்பு 
103. மாணிக்கம் 
104. மாந்தளிர்க்கல் 
105. மான்கொம்பு 
106. மின்மினிப் பூச்சி 
107. மீனெலும்பு 
108. முட்சங்கு 
109. முட்டை 
110. முத்து 
111. முத்துச்சிப்பி 
112. வங்க சிலை 
113. வங்க மணல் 
114. வளப்பக்கல் 
115. வெண்கல மலை 
116. வெள்ளி மணல் 
117. வெள்ளைக் கல் 
118. வைக்கிராந்தம் 
119. வைடூரியம் 
120. வைரம் . 


334 


சத்தியபாமா 


பின்னிணைப்பு -3 


கற்பம் பற்றிய சுவடிகள் உள்ள இடங்கள் 


அரசினர் கீழ்த்திசைச் சுவடிகள் நூலகம் , சென்னை 


R.No.7078 
1. அழுகணி சித்தர் கற்பம் . கண்ணிகள் - 21 
2. ஏலேலஞ் செட்டியார் வாத கல்பம் 

R.No.6229 
3. கற்பவிதி 

D.No.2638 
4. கற்பவிதி 

R.No.8 
5. காயகற்பம் 

R.No.7983 
6. கொங்கணவர் கடைக்காண்டம் 500 - ல் கற்ப விபரம் R.No.6903 
7. கொங்கணவர் கற்பம் 100 - ல் 

R.No.6906 
8. கொங்கணர் கற்பம் 

R.No.2289 
9. கொங்கணர் கற்பம் 

R.No.2306 
10.கொங்கணர் கற்பம் 

R.No. 6310 
11.கொங்கணர் கற்ப சூத்திரம் 

R.No.3657 
12.கொங்கணர் கற்ப சூத்திரம் 

R.No.7064 
13.கொங்கணர் கற்பம் 110 

R.No.2401 
14.கொங்கணர் கற்பம் நூறு 

D.No.1922 
15 : கொங்கணர் கற்பம் 

D.No.1955 . 
16.கொங்கணர் கற்பம் 

D.No.2414 
17.கொங்கணர் கற்பமுறை நூறு 

R.No.2273 
18.கொங்கணர் கற்பவிதி 

R.No.6926 
19.சட்டைமுனி கற்பம் 

R.No.2464 
20.சட்டைமுனி கற்பம் 

R.No.3716 
21.சட்டைமுனி கற்பம் 

R.No.3718 
22.சட்டைமுனி கற்பம் 

R.No.6932 


மூலிகைக்கற்பங்கள் 


335 


R.No. 145 ( e ) 


R.N.1031 


R.No.6902 


R.No.1079 ( f ) 


R.No.3906 


R.No.3909 


R.No.6904 


R.No.6990 


23.சட்டைமுனி கற்பங்கள் 
24.சட்டைமுனி கற்பங்கள் 
25.சட்டைமுனி கற்பம் 200 - ல் காயசித்தி 
26. சட்டைமுனி காயகற்பம் 
27.சட்டைமுனி காயசித்தி 
28 சட்டைமுனி காயசித்தி 
29.சட்டைமுனி கற்பம் 100 - ல் 
30.சட்டைமுனி கற்பமுறை 
31.சட்டை முனி கற்ப வகை 
32.சட்டைமுனி கற்பவிதி 
33.சட்டைமுனியார் கற்பமுறை நூறு 
34. சுந்தரானந்தர் கற்பம் - 51 
35. திருமூலர் கற்பமுறை 
36.நந்தீஸ்வர காடிக்கார கற்பம் 
37. போகர் கற்பவிதி 
38.போகர் கற்பவிதி 200 


R.No.6931 


R.No.7099 


R.No.4899 


R.No.7892 


R.No.7939 


R.No.7260 


R.No. 8 ( a ) 


R.No.1036 ( a ) 


39.போகர் காயகற்பம் 8 


R.No.944 (b ) 


40.வியாக்ரபாதர் அதீத கற்பம் 


R.No.4234 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் , சென்னை 


1 . 


சு.எண் . 301 


2 . 


சு.எண் . 235 


அகத்தியர் வைத்திய காவியம் 1500 
சட்டைமுனி கற்பம் நூறு 
சட்டைமுனி கற்பம் நூறு 
மச்சமுனி திருமந்திரம் 800 


3 . 


சு.எண் . 337 


4 . 


சு.எண் .85 


336 


சந்தா! பாட .. 


சித்த மருத்துவ மேம்பாட்டுக் குழு , சென்னை 


1. புலத்தியர் ஞானகற்பம் 
2 . போகர் கற்பம் 300 


தஞ்சை சரஸ்வதி மஹால் நூல் நிலையம் 


1 . 


சு.எண் . 276 ( c ) 
சு.எண் . 276 ( B ) 


2 . 


3 . 


காய கற்பம் 
காய கற்பம் மூதண்டலேகியம் முதலியன 
கொங்கணர் கற்பவிதி 100 
சட்டைமுனி கற்பவிதி 100 
போகர் கற்பவிதி 300 


சு.எண் 58 ( a ) 


4 . 


சு.எண் 26 ( a ) 


5 . 


சு.எண் 42 


பாண்டிச்சேரி 


1 . 


சு.எண் 31080 


ஆடாகளைக் கற்பம் 
மூலிகைகற்பம் 


2 . 


சு.எண் . 31097 


திருவனந்தபுரம் 


சு.எண் 8858 ( c ) 


1 . கற்ப சூத்திரம் 
2 . கற்ப சூத்திரம் 
3 . கற்ப சூத்திரம் 
4 . கோரக்கர் கற்பமுறை 
5 . சட்டைமுனி கற்பமாதி பல திரட்டு 
6. சிதம்பர கல்பம் 


சு . எண் 6215 ( b ) 
சு . எண் 6211 ( b ) 
சு.எண் 8088 (j ) 
சு.எண் 8483 ( a ) 


மதுரை 


1 . 


சு . எண் 90 


சாந்தி கற்பம் 
2. அஷ்டாக்ஷர மகா மந்திர கல்பம் 


சு.எண் 150 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 


தரமணி , அஞ்சல் , சென்னை - 600113 . 

புதிய வெளியீடுகள் 


Silver Jubilee Special Lectures 

60.00 
Collected Papers of Thaninayagam Adigal 

100.00 
திருமுறை இலக்கியம் 

50.00 
அழகியல் சிந்தனைகள் 

30.00 
இலக்கியத்தின் நோக்கமும் பயனும் தொகுதி -1 65.00 
இலக்கியத்தின் நோக்கமும் பயனும் தொகுதி -2 60.00 
பெ.நா. அப்புசுவாமியின் அறிவியல் கட்டுரைகள் 75.00 
முத்தாரம்மன் கதை 

85.00 
சந்திரபதன் கதை 

40.00 
கன்னிவாடி நரசிங்க நாயக்கர் வளமடல் 

20.00 
கருணை அம்மன் அந்நாதி 

22.00 
ஒப்பிலக்கியம் : கொள்கைகளும் செயல்முறைகளும் 15.00 
விடுதலைக்கு முன் தமிழ் நாவல்களில் பெண்கள் 30.00 
தமிழர் காசு இயல் 

45.00 
தமிழ் நாடக மலர் 

60.00 
ஆய்வுச் சிக்கல்களும் தீர்வுகளும் 

85.00 
Mysticism of Love in Saiva Tirumurais 

50.00 
எண்பத்து மூன்றில் தமிழ் - பகுதி -2 

30.00 
தொல்காப்பியம் - பொருளதிகாரம் - களவியல் 

85.00 
The Contributions of the Tamils 
to Indian Culture Vol- IV -Religion & Philosophy 

80.00 
Vol.III - Socio - Cultural Aspects 

90.00 
Vol.ll - Art & Architecture 

30.00 
Vol - I - Language & Literature 

18.00 
எண்பத்து மூன்றில் தமிழ் - பகுதி 1 

47.00 
சிவகிரி குமர சதகம் 

39.00 
புதுவூர்ச் சக்கரவர்த்தி அம்மானை 

27.00 
தேரையர் அந்தாதி 

33.00 
குசலவர் சுவாமி கதை 

36.00 
குணவாகடம் 

40.00 
தோட்டுக்காரி கதை 

28.00 
சங்கத் தமிழரின் மனிதநேயமணிநெறிகள் 

24.00 


